செயராம் ( கிரா ) 
ஒலியியலும் நிறமாலையியலும் 


தி பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -342 


ஒளியியலும் 
நிறமாலையியலும் 


( முதற் பகுதி ) 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி 

வெளியிடப்படுகிறது ) 


அன்பளிப்பு 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 

சென்னை . 


ஆசிரியர் 


இரா . செயராம் , எம்.எஸ்ஸி . , 
இயற்பியல் உதவிப் பேராசிரியர் , 
மாநிலக் கல்லூரி, சென்னை . 


பிரி 


- தமிழ்நாட்டுப் பாட்நூல் நிறுவனம் 


கற்க கசம் 


First Edition - July , 1972 
T.NET.B : S ( C.P.) No. 342 


© Tamil Nadu Text Book Society 


OPTICS AND SPECTROSCOPY - Part 1 


R , JAYARAM 


Price Rs . 8-80 


Published by the Tamil Nadu Text 
Book Society under tho Centrally 
Sponsored Scheme of Production of books 
and literature in regional languages at the 
University level , of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare ( Department of Culture ), 
New Delhi . 


Printed by 
ELANGOVAN PRINTBRS , 
23 , Muthu Mudali Street, 
Royapettah , Madras - 14 . 


அணிந்துரை 

திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி . ஏ . வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C.) 1965 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என 
முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே - மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்றுவருகிறது . இவ் வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழி 
லேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறு 
வதற்கு மதுரைப் பல்கலைக் கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , பௌதிகம் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , தாவர 
வியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி நூல்கள் , 
மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 
இவற்றுள் ஒன்றான 

ஒன்றான ஒளியியலும் நிறமாலையியலும் ( முதற் 
பகுதி ) என்ற இந் நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
342 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 377 நூல்கள் வெளிவந் 
துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் 
மா நில மொழியில் பல்கலைக் கழக நூல்கள் வெளியிடும் திட்டத் 
தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை . ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் கழகங் 
களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம்கலந்த 
நான்தி உரியதாகுக , 

இரா . நெடுஞ்செழியன் - 


பொருளடக்கம் 


முதற் பகுதி 


வடிவியல் ஒளியியல் 


பக்கப் 


1. ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


1 


... 


10 


2. ஒளி எதிரொளிப்பு 
3. சமதளப் பரப்பில் (ஒளிவிலகல் ) 


45 


... 


4. கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


83 


5. வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


... 101 


6. கோளப் ( பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த 

குறைபாடுகளும் 


159 


7. நிறப் பிரிகையும் நிறப் பிறழ்ச்சியும் 


185 


8. நிறம் 


225 


9. ஒளியியல் கருவிகள் 


239 


... 


10. ஒளிப்படவியல் 


293 


11. ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


317 


12. ஒளியின் திசைவேகம் 


354 


மேற்கோள் நூற்பட்டியல் 


390 


கலைச் சொற்கள் 


392 


முதற் பகுதி 


வடிவியல் ஒளியியல் 


1. ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


1.1 . நெடுங்காலமாக மனிதனுக்கு , ஒளி ஒரு புரியாத புதி 
ராகவும் , அதன் தன்மைகளுக்கான உண்மைகள் தெரியாமலும் 
இருந்து வந்தன . எனவே , இயற்பியலில் ஒளியியல் என்னும் 
இப் பிரிவு இருள்மிக்கது என்றே சொல்லப்பட்டது . ஆனால் , 
இன்று ஒளியானது ஒருவகை ஆற்றல் என்பதும் , அது ‘ தன் 
ஒளிபடைத்த ( Self - luminous ) பொருள்களிலிருந்து வெளி 
விடப்படுகின்றது என்பதும் தெளிவாகிவிட்டது . 


மனிதனுக்குள்ள எல்லாப் புலன்களிலும் கட்புலன் மிக முக்கிய 
மானது . 

ஒளிய 

யானது கண்ணினுள் சென்று விழித்திரையைக் 
கிளர்ச்சியுறச் செய்வ தனாலேயே கட்புலன் உணர்வு ஏற்படுகின்றது . 
சூரியன் போன்று ஒளியைத் தானாக ஒளிவிடும் தன் - ஒளி படைத்த 
ஒளிமூலங்களிலிருந்து வரும் . ஒளிக்கதிர்கள் பொருள்களின் மீது 
பட்டுச் சிதறுகின்றன . சிதறும் ஒளிக்கதிர்கள் மீண்டும் கண்ணை 
வந்து அடைவதனாலேயே பொருள்களைப் பார்க்க முடிகின்றது . 
தன் - ஒளி படைத்த பொருள்களிலிருந்து ஒளியைப் பெறுவதனால் 
மட்டுமே கண்ணுக்குப் புலனாகும் பொருள்கள் தன் - ஒளியில்லாப் 
பொருள்கள் ( Non - luminous objects) எனப்படும் . தன் - ஒளி 
படைத்த பொருளொன்று வெளிவிடும் ஒளியால் அது கண்ணுக்குப் 
புலனாவதுடன் அதைச் சுற்றியுள்ள தன் - ஒளியில்லாப் பொருள் 
களையும் பார்க்க இயலுமாறு செய்கின்றது . 


1.2 . ஒளிபுகும் பொருள்களும் ஒளிபுகாப் பொருள்களும் 

ஒளி எப் பொருளின் வழியாகப் புகுந்து செல்லுமோ அப் 
பொருள் ஒளி ஊடகம் ( light medium ) எனப்படும் . ஒரு பொரு 
ளின் வழியாக ஒளி புகுந்து செல்லுவதுடன் அதன் மூலம் பொருள் . 
களையும் . பார்க்க இயலுமேயானால் , அது ஒளிபுகும் ஊடகம் 
( trancnnran + --1 : ... 


2 . 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
நீர் , வைரம் போன்றவை ஒளிபுகு ஊடகங்கள் எனப்படும் .. 
ஒளியைத் தன் வழியே புகவிடாத கட்டை , கல் , உலோகத் 
தகடுகள் போன்றவை ஒளிபுகாப் ( opaque ) பொருள்கள் எனப் 
படும் . 


ஒளிபுகும் தன்மையோ 

அல்லது ஒளிபுகாத் தன்மையோ 
பொருளின் தடிமத்தைச் சார்ந்து அமைகின்றது . ஒரு குறிப்பிட்ட 
அளவு தடிமம் கொண்ட கண்ணாடித் தகடு ஒளிபுகும் பொருளாக 
அமையலாம் . ஆனால் , அதே கண்ணாடியின் தடிமம் மிக அதிக 
மானால் அதுவே ஒளிபுகாப் பொருளாகவும் செயல்படும் . இதைப் 
போலவே சில அடிகள் தடிமம் கொண்ட நீரடுக்கு ஒளியைப் புக 
விட , ஆழமான நீர் நிலை ஒளிபுகாப் பொருளாக அமைகின்றது . 
அதன் அடியிலுள்ள பொருள்கள் கண்ணுக்குத் தெரிவது இல்லை . 
உலோகத் தகடு ஓர் ஒளிபுகாப் பொருள் . ஆனால் , அந்த உலோ 
கத் தகடு மிக மெல்லிய படலமாக இருக்குமானால் ஒளிபுகும் 
பொருளாக அமைகின்றது : 


எண்ணெய்க் காகிதமும் தேய்த்த கண்ணாடியும் தம் வழியே 
ஒளியைப் புகவிடுகின்றன . ஆனால் , அவற்றின் மூலம் பார்க்கப் 
படும் பொருள்கள் தெளிவாகத் தெரிவது இல்லை . இத்தகைய 
பொருள்கள் ஒளிகசியும் பொருள்கள் ( translucent objects ) 
எனப்படும் . 


1.3 . ஒளி - ஒருவகை ஆற்றல் 


ஒரு பொருளைச் சூடாக்கினால் வெப்பக் கதிர்கள் வெளி வரு 
கின்றன . வெப்பநிலை மேலும் சிறிது உயர்த்தப்பட்டால் வெப்பக் 
கதிர்களுடன் ஒளிக்கதிர்களும் வெளிவிடப்படுகின்றன . எனவே , 
வெப்பமும் ஒளியும் ஒரே தன்மையை உடையன என்பது உணரப் 
படும் . வெப்பத்தை ஒருவகை ஆற்றல் என்று கூறுவதால் இங்கு 
ஒளியும் ஒருவகை ஆற்றல் என்றே முடிவு செய்யலாம் . பெரும் 
பாலான இயற்கை ஒளிக்குக் காரணமான சூரியனின் மேற்பரப்பு 
வெப்ப நிலை 6000 °A ஆகும் . 

எனவே , உயர்வெப்பமடைந்த 
பொருள்கள் ஒளியை வெளிவிடுகின்றன எனும் கொள்கைகளுக்குச் 
சூரியனே சான்றாக அமைகின்றது . 


1.4 . ஒளியியல் பிரிவுகள் 

ஒளியின் நிகழ்வுகளைக் குறித்துப் படிக்கும் -- இயற்பியலின் 
பிரிவுக்கு ஒளியியல் என்று பெயர் . ஒளியியலானது , வடிவியல் - 
ஒளியியல் ( Geometrical optics ) , இயற்பியல் ஒளியியல் ( Physical 


ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


8 


optics ) , குவான்டம் ஒளியியல் ( Quantum optics ) என்று மூன்று 
பிரிவுகளை உடையது . வடிவியல் ஒளியியல் என்பது ஒளியின் 
நேர்கோட்டுப் பரவலை அடிப்படையாகக் கொண்டு , எதிரொளிப்பு 
((reflection ), ஒளிவிலகல் ( refraction ) முழு அக எதிரொளிப்பு 
( total internal reflection ) போன்ற நிகழ்வுகளை விளக்கும் 
பகுதியாகும் . இப் பகுதியில் ஒளியின் மற்றப் பண்புகளைப்பற்றி 
எவ்விதமான கருத்தும் கொள்வதில்லை . 


இயற்பியல் ஒளியியல் ( Physical optics ) என்பது ஒளி அலை 
வடிவத்தில் பரவுகின்றது என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
ஒளி பரவல் , எதிரொளித்தல் , ஒளி விலகல் , ஒளி குறுக்கீடு 
(interference), விளிம்பு விளைவு (Diffraction ), தளவிளை வு 
( Polarisation ) போன்றவற்றை விளக்கும் பகுதியாகும் . ஒளியின் 
பண்புகள் 

மிக விரிவான முறையில் இப் பகுதியில் ஆராயப் 
படுகின்றன. குவான்டம் ஒளியியல் ( Quantum optics ) என்பது 
பொருள்களின் மிகச் சிறிய பகுதியான அணுவுடன் ஒளி மோதும் 
போது ஏற்படும் நிகழ்வுகளை ஆராய்ந்து விளக்கும் பகுதியாகும் . 


1.5 . ) வடிவியல் ஒளியியல் 


ஆடிகள் , வில்லைகள் , முப்பட்டகங்கள் ஆகியவை வடிவங்களை 
ஏற்படுத்தும் முறைகளைப்பற்றிக் கூறுவது வடிவியல் ஒளியியல் . 
வடிவியல் ஒளியியலில் மேற்கொள்ளப்படும் முக்கியமான 
தற்கோள்கள் : 


1. ஒருபடித்தான ஊடகத்தில் 

ஊடகத்தில் ( homogeneous medium) 
ஒளி நேர்கோட்டில் பரவுகின்றது . 

2. ஒளிக்கதிர்கள் தனித்துவம் ( mutual independence ) 
கொண்டவை - அவை ஒன்றையொன்று சந்தித்த பின்னரும் 
எவ்வித மாற்றமும் இல்லாமல் அவ்வவற்றின் பாதையில் செல்ல 
இயலும் . 


ஒளிவிலகல் 


3. ஒளிக்கதிர்கள் எதிரொளிப்பு , 
விதிகளுக்குட்பட்டுப் பரவுகின்றன . 


ஆகிய 


4. ஃபெர்மாட்டின் குறைந்த காலத் தத்துவத்தின் ( Fermat s 
Principle of Least time ) அடிப்படையில், 

ப்படையில் , இரண்டு புள்ளி 
களுக்கிடையில் ஒளி பரவுகின்றது . இந்தத் தத்துவத்தின்படி 
இரண்டு புள்ளிகளுக்கிடையே குறைந்த காலத்தில் 

ஒளி 
கடக்கக்கூடிய பாதையே வளியாவர் பாசையாக : 


4 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இந்த முக்கியமான தற்கோள்களைக் கொண்டு ஓர் ஒளியியல் 
தொகுப்பில் - கதிர்கள் செல்லும் 

பாதைகளைக் 

காணவும் , 
பொருள்களின் படிவங்கள் உண்டாதலைத் தீர்மானிக்கவும் இயலும் . 
எனவே , இந்த முறையில் ஒளியியலைப் படிப்பதன் மூலம் நல்ல 
ஒளியியல் கருவிகளை அமைக்க இயலும் . இது ஒரு மிகச் சிறந்த 
நன்மையாகும் . 


1.6 . ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


என்று 


ஒருபடித்தானதோர் 

ஒ 

ளி ஊடகத்திலுள்ள 
புள்ளிகளுக்கிடையே ஒளி நேர்கோடுகளில் பரவுகின்றது . 
இவ்வாறான நேர்கோடுகளில் ஒன்று ஒளிக்கதிர் ( Light ray ) 
எனப்படுகின்றது . ஏதாவது ஒரு புள்ளியில் இருந்து 
வரும் பல ஒளிக்கதிர்கள் கண்ணில் 

படுவதனாலேயே 
அப் புள்ளியைப் பார்க்கமுடிகின்றது . அப் புள்ளியில் இருந்து 
வெளிவரும் ஒளிக்கதிர்கள் , கூம்பு ஒளிக்கற்றை ( Pencil of light ) 

கூறப்படும். ஒளிமிக்கதொரு பொருளின் எல்லாப் 
பாகங்களில் இருந்துவரும் ஒளிக்கதிர்கள் ஒளிக்கற்றை 

ஒளிக்கற்றை ( Beam 
of light ) எனப்படும் . இதிலிருந்து ஒளிமிக்க பொருளின் 
ஒவ்வொரு புள்ளியும் பல கூம்பு ஒளிக்கற்றைகளைக் ( Pencils of 
light ) கொடுக்கின்றது என்பது தெளிவு . ஆனால் , கூம்பு ஒளிக் 
கற்றை ( Pencil of light ) , ஒளிக்கற்றை ( Beam of light ) இவை 
இரண்டும் வழக்கத்தில் ஒரே பொருளைக் கொடுக்கும்படியாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . 


( a) 


( c ) 


( ip ) 
( b ) குவிகற்றை ) 


படம் 1.1 . ( a ) விரிகற்றை 


ணை கற்றை 


படம் 1.1 . ( a ) - ல் உள்ளது போன்று ஒரு புள்ளியில் இருந்து 
விரிந்து செல்லும் கதிர்கள் விரிகற்றை 

விரிகற்றை ( Divergent 

( Divergent beam ) 
என்றும் , . 1.1 . ( b ) - ல் உள்ளது போன்று ஒரு புள்ளியில் குவியும் 
கதிர்கள் குவிகற்றை ( Convergent _beam ).. என்றும் கூறப்படும் , 


ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


படம் - 1.1 . ( c ) - ல் உள்ளது போன்று ஒளிக்கதிர்கள் குவியும் 
புள்ளியோ விரிந்து செல்லும் புள்ளியோ முடிவிலாத் (infinite) 
தொலைவில் . இருக்குமேயானால் இணைகற்றை ( Paralell beam ) 
என்று சொல்லப்படும் . 


1.7 ... ஊசித்துளைப் படப்பெட்டி ( Pin - hole Camera ) 


ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 

பரவல் கோட்பாடு படம் 1.2 - ல் 
காட்டப்பட்டுள்ள ஊசித்துளைப் 

படப்பெட்டி செயல்படும் 
முறையினால் நன்கு தெளிவாக்கப்படுகின்றது . நுண் துளைப் படப் 


A 


0 


BUL 


B 


AL 


படம் 1.2 . 


ஊசித் துளைப் படப்பெட்டி 


பெட்டி , அதன் ஒரு பக்கத்தில் உள்ள நுண் துளை 0 - வின் வழியாக 
மட்டும் ஒளி உள்ளே செல்லும் அமைப்பைக்கொண்ட கனச் 
செவ்வக உள்ளீடற்ற பெட்டியாகும் . பெட்டியின் உட்பாகம் 
கருமையாக்கப்பட்டுள்ளது . துளைக்கு எதிரில் உள்ள பக்கத்தில் 
ஒரு தேய்த்த கண்ணாடியினாலான திரை உள்ளது . 

. 

துளையின் 
முன்னால் ஒளியூட்டப்பட்ட பொருள் 

AB வைக்கப்பட்டுள்ளது . 
பொருள் AB- யை ஒத்த ஒரு தலைகீழான படிவம் A , B , தேய்த்த 
கண்ணாடித் திரையில் தெரிகின்றது . ஒளியூட்டப்பட்ட பொருளி 
லிருந்து ஒளிக்கதிர்கள் எல்லாத் திசைகளிலும் பரவுகின்றன . 
A- என்ற புள்ளியை மட்டும் கருதினால் , அதிலிருந்து வரும் ஒளிக் 
கதிர்கள் 0 - வின் வழியாக உள்ளே சென்று A , என்னும் 
புள்ளியைத் திரையின் மீது உண்டாக்குகின்றன . 

இதே போல் 
A- க்கும் , B- க்கும் இடைப்பட்ட ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் வரும் 
ஒளிக்கதிர்கள் 0 - வின் வழியாகச் சென்று A , - க்கு மேல் அவற்றை 
ஒத்த புள்ளிகளை உண்டாக்குவதனால் படிவம் A , B , திரையில் 
உண்டாகின்றது . 

மற்றொரு துளையை 0 - விற்கு அருகிலேயே போட்டால் அதன் 
மூலம் செல்லும் ஒளிக்கதிர்கள் A , B ,- போன் 

போன்ற மற்றொரு 
படிவத்தை உண்டாக்குகின்றன . ஆனால் , இரண்டு படிவங்களும் 
ஒன்றன் மேல் ஒன்றாக விழுவதனால் தெளிவற்றவொரு படிவம் 
கிடைக்கின்றது . இவ்வாறு அதிகத் துளைகள் அருகருகே போடப் 


6 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆனால் , 


பட்டால் , ஒவ்வொன்றிற்கும் ஒரு படிவம் உண்டாகும் . 
அவையெல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைவதனால் திரையின் 
மேல் படிவத்திற்குப் பதிலாக ஒரு 

ஒளியூட்டம் 
உண்டாகின்றது . 


பரவலான 


V 


ஆகும் . 


all 


பொருளிலிருந்து ஊசித்துளைக்கு உள்ள தூரம் u என்றும் , 
படிவத்திலிருந்து ஊசித்துளைக்கு உள்ள தூரம் y 

என்றும் , 
பொருளின் அளவும் , படிவத்தின் அளவும் முறையே AB , A , B , 

A , B , 
எனவும் கொண்டால் , 

AA , , BB , போன்ற 
AB 
நேர்கோடுகளில் ளிபரவி ல் மட்டுமே இச் சமன்பாடு 
உண்மையாகும் . எனவே , 1 ஐ அதிகரித்தோ அல்லது u- வைக் 
குறைத்தோ பொருள்களுக்கான ஒரு பெரிய படிவத்தைத் திரை 
யின்மீது விழும்படி செய்யலாம் . தேய்த்த கண்ணாடித் திரைக்குப் 
பதிலாக ஒரு ஒளிப்படத் தகடு { Photographic plate ) வைக்கப்பட்டு 
நீண்ட நேரம் துளைவழியே ஒளி செல்லுமாறு செய்தால் , 
பொருளின் நிழற்படம் கிடைக்கும் . 


1.8 . 

அக , புற நிழல்கள் 
பொருளுக்கு ஒரு பக்கத்தில் புள்ளி ஒளிமூலம் ஒன்றும் , 
மறு பக்கத்தில் ஒரு திரையும் வைக்கப்பட்டால் , சீரான கருமை 


Y 


SI 
( 


M 


Me 


P 


| 


படம் 1.3 . 


ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


7 


நிறம்கொண்ட பொருளின் நிழல் திரையின்மேல் விழுகின்றது 
படம் 1.3 - ல் காட்டப்பட்டுள்ளது போன்ற நீண்டதொரு ஒளிமூலம் 
PQ ஆல் , MM , என்னும் பொருளின் நிழல் திரை S.S - ன் மேல் 
உண்டாவதாகக் கொள்வோம் . ஒளிமூலம் PQ- வின் மேல் உள்ள 
ஒவ்வொரு புள்ளியும் ஒரு நிழலை உண்டாக்கும் . 


இவ்வாறு உண்டாக்கப்படும் எல்லா நிழல்களும் மேற் 
பொருந்துகின்றன ( overlap ) . உதாரணமாக ஒளிமூலத்தின் ஒரு 
விளிம்பில் உள்ள P- யானது திரையின் மேல் ஏற்படுத்தும் நிழல் 
ac , மற்ற விளிம்பு Q ஏற்படுத்தும் நிழல் bd ஆகிய இரண்டு 
நிழல்களும் bc பகுதியில் மேற்பொருந்துகின்றன . நிழல் ad-யின் 
மையத்தில் உள்ள bc என்ற பாகம் , அக நிழல் (( Umbra ) 
எனப்படும் . இப்பொழுது b-யிலிருந்து மேலாக a- யுக்கோ அல்லது 
C-யிலிருந்து கீழாக d- க்கோ சென்றால் ஒரு நீண்ட ஒளிமூலமான 
PQ- வின் 

அதிகப்படியான புள்ளிகளிலிருந்து ஒளி திரையை 
அடைகின்றது . எனவே , நிழலின் கருமை குறைந்துகொண்டே 
வருகின்றது . ஓரளவு இருளடைந்துள்ள ba , cd என்னும் பகுதிகள் 
புற நிழல் ( Penumbra ) எனப்படுகின்றன . திரை YY நிலைக்கு 
மாற்றப்பட்டால் புற நிழல் மட்டுமே திரையின் மீது உண்டாகும் . 


1.9 . 


கிரகணங்கள் 


நிழல்கள் ஏற்படும் தன்மையைக்கொண்ட இயற்கை நிகழ்வு , 
சூரிய அல்லது சந்திர கிரகணம் ஏற்படுதலாகும் . சூரியனுக்கும் 
பூமிக்கும் இடையே 

சந்திரன் 

வரும்பொழுது ஏற்படும் 
சந்திரனுடைய நிழல் பூமியின்மேல் விழுவ தால் சூரிய கிரகணம் 
ஏற்படும் . 


* 


S 


படம் 


சூ ரிய கிரகணம் 


bc 


பகுதியில் 


படம் 1.4 - ல் உள்ளவாறு 

பூமியின் மேல் 
உண்டாகும் அக நிழலில் அமையும் பரப்பிற்கு முழுக் கிரகணம் 
ஏற்படும் . புற நிழலில் உள்ள பரப்புகளான ab அல்லது cd 
இவற்றுக்குட்பட்ட பரப்புகளில் பகுதிக் கிரகணம் ( par.ial eclipse ) 
உண்டாகும் , சந்திரனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட 


தூரம் 


8 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


3,53,600 கி.மீ . முதல் 4,13,200 கி.மீ. வரை வேறுபடுகின்றது . 
சந்திரனின் அக நிழல் 3,71,200 கி.மீ. வரை நீண்டுள்ளது .. 
எனவே , சந்திரனின் அக நிழல் சில நேரங்களில் பூமியின் பரப்பை 
அடைவதில்லை . இந்த மாதிரியான நேரங்களில் சந்திரனின் 
மையப் பகுதி மட்டுமே மறைக்கப்படுவதால் வளை வடிவக் ( Annular ) 
கிரகணம் ஏற்படுகின்றது . 


S 


MA 


படம் 1.5 . சந்திர கிரகணம் 


படம் 1.5 - ல் காட்டியுள்ள படி , பூமியானது சூரியனுக்கும் சந்திர 
னுக்கும் இடையில் வரும்பொழுது பூமியின் அக நிழலில் சந்திரன் 
இருந்தால் சந்திர கிரகணம் ( Lunar eclipse ) ஏற்படுகின்றது . 
சந்திரன் M , போன்ற நிலையில் இருந்தால் முழுச் சந்திர 
கிரகணமும் , M , போன்று ஒரு பகுதி மட்டுமே அக நிழலில் 
இருந்தால் பகுதிக் கிரகணமும் ஏற்படுகின்றது . 


1.10 . ஒளிக்கதிர்களின் நேர் - எதிர்ப்பண்பும் , தனித்துவமும் 

ஓர் ஒளிக்கதிர் வரும் பாதையில் எத்தனை எதிரொளிப்பு 
களுக்கும் , ஒளி விலகல்களுக்கும் உள்ளான போதிலும் , அதன் 
பாதை திருப்பப்பட்டால் முன்பு வந்த சரியான பாதையிலேயே 
திரும்பிச் செல்கின்றது . இதுதான் ஒளிக்கதிரின் நேர் -எதிர்ப் 
பண்பு ( reversibility ) எனப்படுகின்றது . 

ஒளிக்கதிர்கள் 
தனித்துவத்தைக் கொண்டவையாக உள்ளன . இதனை எடுத்துக் 
காட்ட இரண்டு புள்ளி ஒளிமூலங்கள் S , S , ( படம் 1.6 . ) இவற்றி 
லிருந்து ஒளிக்கதிர்கள் புறப்பட்டு , முறையே பிளவுகள் AB , A , B1 


9 


ஒளியின் நேர்கோட்டுப் பரவல் 


மூலம் வெளியேறி , திரைகள் PQ , P.2 , மேல் விழுவதாகக் 
கொள்வோம் .. PQ-வின் மேல் - இருக்கும் M- எனும் புள்ளி , 
SANM , என்னும் ஒளிக்கதிராலேயே ஒளியூட்டப்படுகின்றது . 
ஒளிக்கதிர் S.N ஆல் அது ஒளியூட்டப் பெறுவதில்லை . தவிரவும் 
ஒளிமூலம் S , - ல் இருந்துவரும் S.N போன்ற ஒளிக்கதிர்களால் 
M- ன் ஒளியூட்டம் பாதிக்கப்படுவதில்லை . இதனை S , S , என்ற ஒளி 

Q1 

P. 


P3 


| 


| 


/ 
/ N 


M 


A 


| 


B 


A 


3 


S : 


படம் 1.6 . 


மூலங்கள் வெவ்வேறு நிறக்கதிர்களை வெளியிடுமாறு செய்வ தன் 
மூலம் காணலாம் . N- என்னும் புள்ளியானது இரண்டு மூலங்களில் 
இருந்துவரும் கதிர்கள் சந்திக்கும் புள்ளியானாலும் , கதிர்களுக் 
கிடையே எவ்விதமான மாற்றமோ , மோதலோ N- ல் ஏற்படாது . 
எனவே , ஒரே புள்ளியின் வழியாக ஒளிக்கதிர்கள் ஒரே நேரத்தில் 
வெவ்வேறு திசைகளில் எவ்விதமான மாற்றமும் அடையாமல் 
செல்ல முடிகின்றது . இந்தப் பண்பு தான் ஒளிக்கதிர்களின் 
பரிமாற்றுத் தனித்துவ விதி ( Law of Mutual Independence ) 
எனப்படும் . 


2. ஒளி எதிரொளிப்பு 

அ . சமதளப் பரப்பில் எதிரொளிப்பு 
ஒளி எதிரொளிப்பு 

தன் - ஒளியிலாப் பொருளை ( Non - luminous object ) அதன் 
மீதுமீது படும் ஒளியினால் பார்க்க முடிகின்றது . இதிலிருந்து 
பொருளின்மீது படும் ஒளி அதே ஊடகத்தில் திருப்பி அனுப்பப் 
படுகின்றது என்பது 

தெளிவாகின்றது . அதாவது 
ஒளியைப் பொருள் எதிரொளிக்கிறது . பொருளின் பரப்புப் 
பளபளப்பான தாக இருந்தால் ஒளியானது சில விதிகளுக்குட்பட்டுக் 
குறிப்பிட்ட திசையில் எதிரொளிக்கப்படுகின்றது . 


படும் 


A ull 


R 


N 
படம் 2.1 . ஒளி எதிரொளிப்பு 
படம் 2.1 - ல் , எதிரொளிக்கும் பரப்பு AB- ன்மீது - படும் கதிர் 
10 , படுகதிர் என்றும் , பரப்பினால் அதே ஊடகத்தில் திருப்பி 
அனுப்பப்படும் கதிர் OR , எதிரொளிப்புக் கதிர் என்றும் கூறப் 
படும் . படுபுள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ON , எதி 
ரொளிக்கும் பரப்பிற்கான நேர்குத்துக் கோடு எனப்படும் . 

படுகதிர் 10 - க்கும் , குத்துக்கோடு ON- க்கும் இடைப்பட்ட 
LION படுகோணம் என்றும் , எதிரொளிப்புப் கதிர் OR- க்கும் 


2. ஒளி எதிரொளிப்பு 

அ . சமதளப் பரப்பில் எதிரொளிப்பு 
ஒளி எதிரொளிப்பு 

தன் - ஒளியிலாப் பொருளை ( Non - luminous object ) அதன் 
மீதுமீது படும் ஒளியினால் பார்க்க முடிகின்றது . இதிலிருந்து 
பொருளின்மீது படும் ஒளி அதே ஊடகத்தில் திருப்பி அனுப்பப் 
படுகின்றது என்பது 

தெளிவாகின் றது . அதாவது 
ஒளியைப் பொருள் எதிரொளிக்கிறது . பொருளின் பரப்புப் 
பளபளப்பான தாக இருந்தால் ஒளியானது சில விதிகளுக்குட்பட்டுக் 
குறிப்பிட்ட திசையில் எதிரொளிக்கப்படுகின்றது . 


படும் 


A ull 


R 


N 
படம் 2.1 . ஒளி எதிரொளிப்பு 
படம் 2.1 - ல் , எதிரொளிக்கும் பரப்பு AB- ன்மீது - படும் கதிர் 
10 , படுகதிர் என்றும் , பரப்பினால் அதே ஊடகத்தில் திருப்பி 
அனுப்பப்படும் கதிர் OR , எதிரொளிப்புக் கதிர் என்றும் கூறப் 
படும் . படுபுள்ளியில் வரையப்படும் குத்துக்கோடு ON , எதி 
ரொளிக்கும் பரப்பிற்கான நேர்குத்துக் கோடு எனப்படும் . 

படுகதிர் 10 - க்கும் , குத்துக்கோடு ON- க்கும் இடைப்பட்ட 
LION படுகோணம் என்றும் , எதிரொளிப்புப் கதிர் OR- க்கும் 


11 


ஒளி எதிரொளிப்பு 


குத்துக்கோடு ON- க்கும் இடைப்பட்ட NOR எதிரொளிப்புக் 
கேகாணம் என்றும் சொல்லப்படும் . 


2.2 . எதிரொளிப்பு விதிகள் 

1. படுகதிர் , எதிரொளிப்புக் கதிர் , படுபுள்ளியில் வரையப்பட்ட 
குத்துக்கோடு இவை மூன்றும் ஒரே சமதளத்தில் அமையும் . 


2. படுகோணமும் எதிரொளிப்புக் கோணமும் சமமானவை . 
இரண்டாவது 

விதியிலிருந்து படுக திரும் , எதிரொளிப்புக் 
கதிரும் குத்துக்கோட்டிற்குச் சம - அளவில் சாய்ந்துள்ளன என் 
பது தெளிவாகிறது . எனவே , அவை எதிரொளிக்கும் பரப்பிற்கும் 
சம அளவில் சாய்ந்திருக்கும் . 
2.3 . சமதள ஆடியின் சுழற்சி 

சமதள ஆடியில் ( Plane mirror ) படுகதிரின் திசை மாறாம 
லிருக்கும் பொழுது , ஆடி ஒரு குறிப்பிட்ட கோண அளவு சுழற்றப் 
பட்டால் , எதிரொளிப்புக் கதிர் அக் கோணத்தைப் போன்று இரு 
மடங்கு சுழற்றப்படுகின்றது . இதனைப் படம் 2.2 - ல் காட்டப்பட் 
டுள்ள வரைவு முறைகள் வாயிலாக நிரூபிக்கலாம் . இத் தத்துவம் 
நெம்புகோல் ( Optic lever ) , செக்ஸ்டன்ட் ( Sextant ) போன்ற 
கருவிகளின் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றது . 


-D 


A 


20 


C 


R 


படம் 2.2 . 
ஆடி 8 கோணம் சுழலும் பொழுது எதிரொளிப்புக் கதிர் 

2 8 கோணம் சுழலும் எனக் காட்டுகிறது 
படம் 2.2 - ல் AB , CD என்பன ஆடியின் இரு நிலைகளைக் 
குறிக்கின் றன . PO என்பது ஆடியின் இரு நிலைகளுக்குமான 


11 


ஒளி எதிரொளிப்பு 


குத்துக்கோடு ON- க்கும் இடைப்பட்ட Z NOR எதிரொளிப்புக் 
கோணம் என்றும் சொல்லப்படும் . 


2.2 . எதிரொளிப்பு விதிகள் 

1. படுகதிர் , எதிரொளிப்புக் கதிர் , படுபுள்ளியில் வரையப்பட்ட 
குத்துக்கோடு இவை மூன்றும் ஒரே சமதளத்தில் அமையும் . 


2. படுகோணமும் எதிரொளிப்புக் கோணமும் சமமானவை . 
இரண்டாவது 

விதியிலிருந்து படுக திரும் , எதிரொளிப்புக் 
கதிரும் குத்துக்கோட்டிற்குச் சம - அளவில் சாய்ந்துள்ளன என் 
பது தெளிவாகிறது . எனவே , அவை எதிரொளிக்கும் பரப்பிற்கும் 
சம அளவில் சாய்ந்திருக்கும் . 
2.3 . சமதள ஆடியின் சுழற்சி 

சமதள ஆடியில் ( Plane mirror ) படுக திரின் திசை மாறாம 
லிருக்கும் பொழுது , ஆடி ஒரு குறிப்பிட்ட கோண அளவு சுழற்றப் 
பட்டால் , எதிரொளிப்புக் கதிர் அக் கோணத்தைப் போன்று இரு 
மடங்கு சுழற்றப்படுகின்றது . இதனைப் படம் 2.2 - ல் காட்டப்பட் 
டுள்ள வரைவு முறைகள் வாயிலாக நிரூபிக்கலாம் . இத் தத்துவம் 
நெம்புகோல் ( Optic lever ) , செக்ஸ்டன்ட் ( Sextant ) போன்ற 
கருவிகளின் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றது . 


-D 


A 


20 


R 


P. 


N 

படம் 2.2 . 
ஆடி 8 கோணம் சுழலும்பொழுது எதிரொளிப்புக் கதிர் 

2 8 கோணம் சுழலும் எனக் காட்டுகிறது 
படம் 2.2 - ல் AB , CD என்பன ஆடியின் இரு நிலைகளைக் 
குறிக்கின் றன . PO என்பது ஆடியின் இரு நிலைகளுக்குமான 


12 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆடியின் 


மாருப் படுகதிராகும் . 

AB என்ற நிலைக்கான 
எதிரொளிப்புக் கதிராக OR- ம் ஆடியின் CD என்ற நிலைக்கான 
எதிரொளிப்புக் கதிராக OS- ம் அமைகின்றன . ஆடி சுழற்றப் 
பட்டுள்ள கோணம் 8 - எனில் முதல் நிலைக்கான எதிரொளிப்புக் 
கதிர் OR ; Z ROS அளவு சுழற்றப்பட்டு OS என்னும் நிலையைப் 
பெறுகின்றது . 

ON , ON என்பவை முறையே AB , CD 
இவற்றுக்கான குத்துக்கோடுகள் , ஆகையால் , 

Z NON = 8 . 
மேலும் படுகோணம் i- யும் எதிரொளிப்புக் கோணம் / -ம் 
சமமாகையால் , 

/ POR = 2 / PON 

L POS = 2 / PON 
எனவே , 

ZROS = ZPOS- POR 

= 2 / PON - 2 _PON 
= 2 / NON 
28 


இதிலிருந்து ஆடி 

சுழற்றப்படும் கோணத்தைப் 

போன்று 
எதிரொளிப்புக் கதிர் இரு மடங்கு கோண 

இரு மடங்கு கோண அளவு சுழற்றப் 
படுகின்றது என்பதை அறியலாம் . மேலும் ஒளிக்கதிரின் நேர் 
எதிர்ப் பண்பு காரணமாக RO , SO என்னும் இரு படுகதிர் 
களுக்கான பொது எதிரொளிப்புக்கதிராக OP- யைக் கொள்ளலாம் . 
எனவே , ஆடியை ஒரு குறிப்பிட்ட கோண அளவு சுழற்றும்போது 
எதிரொளிப்புக் கதிர் மாறாததொன்றாக இருக்க வேண்டுமெனில் 
படுகதிர் அக் கோணத்தைப் போன்று இரு மடங்கு கோணச் சுழற்சி 
அடையுமாறு செய்யவேண்டும் . 
2.4 . ஒளியியல் நெம்புகோல் 

பகுதி 2.3 - ல் பார்த்த தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு 
அமைக்கப்பட்ட ஒரு க்ருவி ஒளியியல் நெம்புகோல் ஆகும் . இதில் 
தனி ஒளியியல் நெம்புகோல் ( Single Optic Lever ) , இரட்டை 
ஒளியியல் நெம்புகோல் ( Double Optic Lever ) என இருவகை 
உண்டு . தனி ஒளியியல் நெம்புகோல் சிறு தடிமங்களைக் 
(thickness ) காணப் பயன்படும் . இரட்டை ஒளியியல் நெம்புகோல் 
தடிமங்களுடன் 

கோளப் பரப்புகளின் வளைவு ஆரங்களையும் 
காணப் பயன்படும் . 


ஒளி எதிரொளிப்பு 


13 


2 : 5 . தனி ஒளியியல் நெம்புகோல் 

மூன்று சம நீளம் கொண்ட ஊசி முனைக் கால்களின் மீது ஒரு 
செவ்வக உலோகத் தகடு கிடையாகப் பொருத்தப்பட்டுள்ளது . 
இந்த மூன்று கால்களும் படம் 2.3 . ( b ) - யில் காட்டியுள்ளவாறு ஓர் 
இரு சமபக்க முக்கோணத்தின் உச்சிகளான 

L , M , N- ல் 
அமைகின்றன . L , M என்ற கால்களை இணைக்கும் நேர் 
கோட்டிற்கு இணையாகவும் , தகட்டின் மீது செங்குத்தாகவும் படம் - 
2.3 . ( a ) - ல் , காட்டப்பட்டுள்ளவாறு சமதள ஆடித்துண்டு 


L. 


N 


M 


VN 


(a ) 

( b) 
படம் 2.3. தனி ஒளியியல் நெம்புகோல் 


பொருத்தப்பட்டுள்ளது . இவ்வகை அமைப்பே ஒரு தனி ஒளியியல் 
நெம்புகோல் ஆகும் . 


2.6 . தனி ஒளியியல் நெம்புகோலைக் கொண்டு ஒரு கண்ணாடித் 

தகட்டின் தடிமம் காணல் 


ஒளியியல் நெம்புகோலை மேசையின் மீதுள்ள ஒரு சமதளப் 
பரப்பின் மீது வைக்கவும் . மில்லி மீட்டர்களில் அளவீடு செய்யப் 
பட்டுள்ள ஓர் அளவுகோல் S ஐச் செங்குத்தாக நெம்புகோல் 
ஆடிக்கு . முன்னால் சுமார் ஒரு மீட்டர் தொலைவில் வைக்கவும் . 
அளவுகோலுக்கு வெகு 

வெகு அருகிலும் , நெம்புகோல் 
மட்டத்திற்கான உயரத்திலும் 

தொலைநோக்கி 

T ஐப் 
பொருத்தவும் . 


ஆடியின் 


தொலைநோக்கியைச் சரிசெய்து , ஆடியில் தெரியும் அளவு 
கோலின் தெளிவான படிவம் பார்வைப் புலத்தில் ( field of view ) 
பொலிவுடன் தோன்றுமாறு அமைத்துக் கொள்ளவும் . 


தொலைநோக்கியின் கண்ணருகு வில்லையில் தெரியும் குறுக்குக் 
கம்பிகளில் ( cross - wires ) கிடை நிலை குறுக்குக் கம்பியுடன் 
( horizontal cross - wire ) இணையும் அளவீடு S , ஐக் குறித்துக் 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கொள்ளவும் . பின்னர் ஒளியியல் நெம்புகோலின் நிலை மாறாமல் 
தடிமம் காணவேண்டிய மெல்லிய தகட்டை முன்னங்கால் N- க்குக் 

52 


S 


29 


TST 

It 


L - I --> 


IS 


- 


- 


- 


படம் 2.4 , தனி ஒளியியல் நெம்புகோலைக் கொண்டு தடிமம் காணல் 


கீழே வைக்கவும் . இதனால் நெம்புகோலின் கிடைநிலைத் தகடும் 
அதன் மீது நேர்குத்தாகப் பொருத்தப்பட்டுள்ள ஆடியும் 6 
கோணம் 

சுழற்றப்படுவதாகக் கொள்வோம் . இப்பொழுது 
தொலைநோக்கியில் கிடை நிலைக் குறுக்குக் கம்பியுடன் இணையும் 
அளவீடு S.- வைக் குறித்துக் கொள்ளவும் . 


அளவுகோலுக்கும் ஆடிக்கும் இடைப்பட்ட தூரத்தை D 
எனவும் , முன்னங்கால் N- க்கும் பின்னங்கால்கள் L , M இவற்றை 
இணைக்கும் கோட்டிற்குமான நேர்குத்துக் கோடு ON ஐ I- எனவும் 
கொள்ளவும் ( படம் 2.3 . ( b ) ) . 


ஆடி 0 கோணம் சுழற்றப்படுவதால் , எதிரொளிப்புக் கதிர் 
24 கோணம் சுழற்றப்படும் . 
எனவே படம் 2.4 . - ல் , 

S , MS , 
டேன் 28 

D 
S. v S, = s என்று கொள்வதுடன் ) மிகவும் குறைந்த மதிப்பைக் 
கொண்டிருக்குமா தலால் , 


டேன் 29 


ST 


28 


D ஆகும் . 


S 


அல்லது 9 = 


2D 


( 1 ) 


ஒளி எதிரொளிப்பு 


15 


1 


மேலும் முன்னங்கால் N- ன் கீழ் , தடிமம் காணவேண்டிய 
கண்ணாடித் தகடு வைக்கப்படுவதனால் கிடை நிலைத் தகடும் 9 
கோணம் சுழற்றப்படும் . கோணத்தின் மதிப்பு மிகக் குறைவாக 
உள்ளமையால் , 

டேன் 9 = 9 ஆகும் . 
தடிமம் t எனில் 

( 2 ) 


என எழுதலாம் . 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவற்றிலிருந்து 


S 


T + 2D 


அல்லது , தடிமம் t = th1. இச் சமன்பாட்டில் 1 ஐத் தவிர மற்ற 
எல்லா மதிப்புகளும் தெரியுமாகையால் , 1 ஐத் துல்லியமாகக் 
கணக்கிடலாம் . 


2.7 . இரட்டை ஒளியியல் நெம்புகோல் 

இரட்டை ஒளியியல் நெம்புகோலில் ( Double Optic Lever ) 
சாய்சதுரமொன்றின் முனைகளில் அமையும் K , L , M , N என்னும் 
நான்கு ஊசிமுனைக் கால்களின் மீது செப்புத் தகடொன்று 
கிடையாகப் பொருத்தப்பட்டுள்ளது . 

K , L இவற்றைச் சேர்க்கும் நேர்கோடும் M , N இவற்றைச் 
சேர்க்கும் நேர்கோடும் ஒன்றுக்கொன்று நேர்குத்தாக உள்ளன . 


2b 
+24+ 


* 


M 


( a ) 

( 6 ) 
படம் 2,5. இரட்டை ஒளியியல் நெம்புகோல் 
MN- க்கு இணையாகவும் செப்புத் தகட்டிற்குக் குத்தாகவும் ஒரு 
சமதள ஆடி பொருத்தப்பட்டுள்ளது ( படம் 2.5 . ( a ) } . நெம்பு 
கோலின் மையத்திலுள்ள M , N என்னும் இரண்டு கால்களும் 
சம நீளம் கொண்டவை . இவை K, L. என்னும் சம நீளமுள்ள 
கால்களைவிடச் சற்று நீளமானவை . 


16 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பொழுது 


ஆடியின் 


மைய 


இதனால் ஒரு சமதளத்தின் மீது நெம்புகோல் வைக்கப்படும் 

மைய இரு கால்களினாலும் , பின் அல்லது முன் 
காலினாலும் தாங்கப்படும் . 
2.8 . மெல்லிய தகட்டின் தடிமம் காணல் 

இசட்டை ஒளியியல் நெம்புகோலை மேசை மீதுள்ள 
சமதளப் பரப்பின் மீது வைக்கவும் . நெம்புகோல் 
முன்னால் சுமார் ஒரு மீட்டர் தூரத்தில் ஓர் 

தூரத்தில் ஓர் அளவுகோலைச் 
செங்குத்தாக வைக்கவும் . 

ஒரு 

தொலைநோக்கியை ஆடியின் 
மட்டத்தில் கிடையாகவும் , அளவுகோலுக்கு அருகிலும் வைக்கவும் . 
ஆடியில் எதிரொளிப்பிற்குப் பின்னர் த் தெரியும் அளவுகோலின் 
படிவம் பொலிவாகத் தெரியும் வண்ணம் தொலைநோக்கியைச் சரி 
செய்யவும் . கால்களின் நீளத்தில் 

உள்ள 

வேறுபாட்டினால் , 
தளத்தின் மீது வைக்கப்படும் பொழுதும் 

நெம்புகோல் 
சுழல்கின்றது . 
படம் 2.5 , ( b ) - ல் காட்டப்பட்டுள்ளவாறு KL 2a என்றும் , 

MN 25 என்றும் கொள்ள 
வும் . ஆடியிலிருந்து அளவு 
கோல் உள்ள தூரம் D 

என்று கொள்ளவும் . 
N 

கால்கள் M , N 
IM 

இவற்றால் மட்டுமே தாங்கப் 

பட்டுச் செப்புத் தகடு கிடை 
( a ) 

யாக இருக்கும் நிலை படம் 
2.6 . ( a ) - ல் காட்டப்பட்டு 

இந்நிலையில் 
இருந்து 

மையக் கால்கள் 
N 

M , N , பின்னங்கால் K 
IM 

இவற்றால் தாங்கப்படுமாறு 

செய்தால் , செப்புத் தகடு 
( b ) 

கிடைநிலைக்கு 8 - கோணம் 
K 

சுழற்றப்படுகின்றது . 

படம் 2 • 6 . ( b ) - ல் காட்டப்பட் 
N 

டுள்ளது . பின்னர்ப் படம் 2.6 . 
M 

( c) - ல் இருப்பது 

இருப்பது போன்று 
M , N , முன்னங்கால் L 

இவற்றால் தாங்கப்படும் 
( c ) 

பொழுது 

கிடை நிலையில் 
படம் 2.6 . 

இருந்து 9 கோணம் சுழற்றப் 
சமதளத்தின் மீது இரட்டை ஒளியியல் 
நெம்புகோல் வைக்கப்படும் பொழுது 

படுகின்றது . 

எனவே , 
அமையும் நிலைகளைக் காட்டுகின்றது 

தளத்தின் மீது வைக்கப்பட்ட 
இரட்டை ஒளியியல் நெம்புகோல் மையக் கால்கள் M , N 


உள்ளது . 


சம் 


1 


ஒளி எதிரொளிப்பு 


its : 


பின்னங்கால் K இவற்றால் தாங்கப்படும் நிலையில் இருந்து 
M , N முன்னங்கால் L இவற்றால் தாங்கப்படும் . வரை 
சுழற்றப்படும் கோணம் 20 ஆகும் . மைய இரு கால்கள் M , N , 
பின்னங்கால் K இவைகளால் நெம்புகோல் தாங்கப்படும்பொழுது 
தொலை நோக்கியில் குறுக்கிணைக் கம்பியுடன் இணையும் அளவு 
S.- ஐக் குறித்துக்கொள்ளவும் . பின்னர் நெம்புகோல் மையக் 
கால்கள் M , N , முன்னங்கால் L இவைகளால் தாங்கப்படுமாறு 
செய்து , குறுக்கிணைக் கம்பியுடன் இணையும் அளவு S.- வைக் 
குறித்துக்கொள்ளவும் . ஆடி சுழற்றப்படும் கோண அளவு 29 
ஆகையால் எதிரொளிப்புக் கதிர் 40 கோண அளவு சுழற்றப்படும் . 
எனவே அளவீடுகள் S. , S , இவைகளுக்கு இடைப்பட்ட வேறுபாடு 
ல S ,) = 5 , எனில் , 

* = 49 
அடுத்துத் தடிமம் காண 

காண வேண்டிய கண்ணாடித் தகட்டை 
மையக் கால்களான M , N , இவைகளின் கீழ் மட்டும் இருக்குமாறு 
வைக்கவும் . தகட்டின் தடிமம் t எனில் உண்டாகும் அதிகப் 

2t 
படியான கோணம் ஆகும் . முன்போலவே , பின்னங்கால் K , 
முன்னங்கால் - இவைகளால் நெம்புகோல் தாங்கப்படும்பொழுது 
இணையும் அளவுகளைக் குறித்துக்கொள்ளவும் . அவைகளை முறையே 
S ,, S , எனவும் , அவைகளுக்கு இடைப்பட்ட வேறுபாட்டை 
( S , ல S. ) S , எனவும் கொள்ளவும் . 

எதிரொளிப்புக் கதிர் அதிகப்படியாக சுழற்றப்படும் கோணம் 
4t 


( 1 ) 


9 ஆகும் . 


எனவே 


1 - 4 ( 8 + 4 ) 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து ( 2 ) - ( 1 ) ஐக் கான 


* = 4 ( 3 + 4) - 


48 


4t 


a 


a (s , – S. ) 
எனவே , t = 

( 3 ) 
4D 
மற்ற எல்லா அளவுகளும் தெரியுமாகையால் 1 -ஐக் கணக் 
கிட்டு விடலாம் . 


18 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


2.9 கோளப் பரப்பொன்றின் வளைவு ஆரம் காணல் 
முன் ஆய்வினைப் போன்றே , முதலில் நெம்புகோலை ஒரு 

* 
சமதளப் பரப்பின் மீது வைத்து , அதன் முன்னங்கால் L , பின்னங் 
கால் K இவற்றால் தாங்கப்படும் நிலைகளில் அளவீடுகளை எடுத்து 
அவைகளுக்கிடையேயான வேறுபாட்டைக் 

வேறுபாட்டைக் காணவும் . வேறு 
பாட்டை S , எனக் கொள்ளவும் . பின்னர் வளைவு ஆரம் காண 
வேண்டிய வளைபரப்பின் மீது ( குவி பரப்பு என்க) நெம்புகோலை 
வைக்கவும் . மையக் கால்கள் M , N , முன்னங்கால் - இவை 
களால் தாங்கப்படும்பொழுதும், நெம்புகோலைச் சுழற்றி பின்னங் 
கால் K- ஆல் தாங்கப்படும்பொழுதும் , தொலைநோக்கியின் கிடைக் 
குறுக்குக் கம்பியில் பொருந்தும் அளவுகளைக் கண்டு , அவைகளுக்கு 
இடையேயான வேறுபாட்டைக் காணவும் . இந்த மதிப்பை - S , 
எனக் கொள்ளவும் . 

ஆரம் காண வேண்டிய வளைபரப்பு எந்தக் கோளத்தின் 
பகுதியோ அதனுடைய ஒரு முக்கியப் பகுதி ( Principal section ) 
படம் 2.7 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


K 


E 


C 


0 


படம் 2.7 . 
கோளப் பரப்பின் மீது இரட்டை ஒனியியல் நெம்புகோல் 


நெம்புகோல் கோளப்பரப்பின் மீது வைக்கப்பட்டு , மையக் கால் 
களாலும் பின்னங்கால் K மூலமும் தாங்கப்படும் நிலையைப் படம் 
2.7 காட்டுகின்றது . அதே நேரத்தில் மையக்கால்கள் M , N , 
பொருந்தும் புள்ளிகளையும் , ஆடியின் நிலையையும் படம் 2.8 . காட்டு 
தின்றது . 


ஒளி எதிரொளிப்பு 

படங்கள் ( 2.7 , 2.8 ) இரண்டிலும் AOB என்பது வளைபரப்பின் 
வளைவு மையத்தின் வழியாகச் செல்லும் விட்டம் ஆகும் . கால் K 


அ 


N 


E 


F 


H 


C 


D 


B 


படம் 2.8 | 


பொருந்தும் புள்ளி C என்றும் , கால் L பொருந்தும் புள்ளி D 
என்றும் , மையக் கால்கள் M , N , இவை பொருந்தும் புள்ளிகள் 
முறையே E , F என்றும் கொள்வோம் . புள்ளிகள் C , D , 
வழியாகச் செல்லும் தளமானது AOB- ஐ G- யிலும் ( படம் 2.7 ] 
E , F இவைகளின் வழியாகச் செல்லும் தளம் H- லும் ( படம் 2.8 ] 
சந்திக்கும் . எனவே இரு தளங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 
GH ஆகும் . 
நெம்புகோலில் , 

KL = 2a , MN = 25 , 


என்று கொண்டால் , படம் 2-7 - ல் 

(2R - AG ) AG = CG 
2R • AG AG CGS 

CGP 
-AG 
2R 

( 1 ) 
[ AG - ன் மதிப்பு விட்டுவிடக்கூடிய அளவிற்குச் சிறியது .) 
ஆனால் CG 

a 
எனவே , AG = 

RR 


20 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இதே போன்று படம் 2.8 - ல் 

( EH ) 
AH = 

2R 


2 


ஆனால் 


EH 


b 


ஃ AH 


( 3 ) 


2R 


எனவே இரு தளங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 


GH = AG 


AH 


a . be 

2R 


முன்பு எடுத்துள்ள அளவுகள் S. , s , இவைகளுக்கிடையே 
உள்ள வேறுபாடு , தளங்கள் CD , EF இவைகளுக்கிடைப்பட்ட 
குத்து தூரம் GH- னால் ஏற்பட்டதாகும் . 


எனவே , தடிமம் GH = 


a 
4D 


( s , - S. ) 


( 5) 


சமன்பாடுகள் ( 4 ) , ( 5 ) இவைகளிலிருந்து , 

b ? 
GH 

( s , 
4D 

2R 


- 


S ) 


எனவே , 


2D { a ? 


R 


b ) 
S ) 


a ( s , 


- 


கோளக் குவிப் பரப்பின் வளைவு ஆரத்தை இந்தச் சமன் 
பாட்டைப் பயன் படுத்திக் கணக்கிடலாம் . 


குழிப்பரப்பின் வளைவு ஆரத்தைக் காண நெம்புகோலின் 
அமைப்பை மாற்ற வேண்டி உள்ளது . அதாவது ஆடியை K , L 
என்ற கால்களை இணைக்கும் நேர்க் கோட்டிற்கு இணையாகப் 
பொருத்திப் பயன் படுத்த வேண்டும் . இந்த அமைப்புடைய 
நெம்புகோலின் மூலம் , முன் போன்றே அளவுகளை எடுத்து R- ன் 
மதிப்பைக் கணக்கிடலாம் . 


2.10 , செக்ஸ்டன்ட் 


ஆடி சுழற்றப்படும் கோணத்தைப்போன்று , எதிரொளிப்புக் 
கதிர் இரு மடங்கு கோணம் சுழற்றப்படும் என்னும் தத்துவத்தின் 


ஒளி எதிரொளிப்பு 


21 


அடிப்படையில் இக் கருவியும் அமைக்கப்பட்டுள்ளது . இது சூரிய 
னுடைய குத்துயரம் ( Altitude ) , மலைகளின் உயரம் இவற்றைக் 
கணக்கிடப் பயன் படுகிறது . தவிர , இக்கருவியிலிருந்து சற்றேறக் 
குறைய சம தூரத்தில் அமைந்துள்ள இரண்டு பொருள்கள் 
ஆய்வாளரின் கண்ணில் தாங்கும் கோணத்தைத் தீர்மானிக்கவும் 
உதவுகின்றது . 


இக் கருவியைக் கொண்டு எடுக்கப்படும் அளவுகள் கப்பலின் 
இயக்கத்தினால் பாதிக்கப்படுவதில்லையாகையால் சூரியனுடைய 
குத்துயரத்தைக் மாலுமிகள் 

பயன்படுத்து 
கின்றனர் . 


காண 


இதனைப் 


YHL 


29 


E 


A ) 


V 


* 1 . A 


B 


D 


படம் 2.9 . 


செக்ஸ்டன்டின் அமைப்பு 


செக்ஸ்டன்ட்டின் அமைப்பு , படம் 2.9 - ல் காட்டப்பட்டுள்ளது 
இதில் வில் வடிவமான உலோகச் சட்டம் BD உள்ளது . ஆரச் 
சட்டங்கள் AB , CD ஆகியவைகளின் ஒரு பக்க முனைகள் நிலை 
யான வட்ட வட்டுடனும் ( Circular Disc ) மறுபக்க முனைகள் வில் 
சட்டம் BD- ன் முனைகளுடனும் பொருந்துமாறு அமைக்கப்பட்டுள் 
ளன . ஆரச் சட்டங்கள் AB , CD இரண்டிற்கும் இடைப்பட்ட 
கோணம் 60’- க்கும் அதிகமாக இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


வில் வடிவச் சட்டம் பாகைகளில் அளவீடு செய்யப்பட்டுள்ளது . 
பெரிய வட்ட வட்டின் மீது மற்றொரு சிறிய வட்டு பொருத்தப்பட் 
டுள்ளது . இந்தச் சிறிய வட்டுடன் ஆரச் சட்டம் VV , வட்டுகளின் 
மையங்களின் வழியாகச் செல்லும் குத்து அச்சைப்பற்றி , சிறிய 
வட்டும் , ஆரச் சட்டம் VV- யும்சுழலுமாறு அமைக்கப்பட்டுள்ளன . 
ஆரச் சட்டம் VV- ன் மறு முனையில் அமைந்திருக்கும் வெர்னியர் 
அளவுகோல் , வில் வடிவச் சட்டம் BD- ன்மேல் நகருமாறு 
பொருத்தப்பட்டுள்ளது . M , என்னும் சமதள ஆடி , சுழலும் 
சிறிய வட்டின்மேல் குத்தாகவும் , ஆரச் சட்டம் VV- க்கு இணையாக 
வும் பொருத்தப்பட்டுள்ளது . ஆரச்சட்டம் AB- ன்மேல் M., என்னும் 
ஆடி பொருத்தப்பட்டுள்ளது . வில் வடிவச் சட்டம் BD- யின் மீதுள்ள 
அளவீடுகளின் சுழியமும் , வெர்னியர் அளவுகோலின் சுழியமும் 
ஒன்றுடன் ஒன்று பொருந்தும்பொழுது , ஆடிகள் M , , M, இரண் 
டும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குமாறு அமைக்கப்பட் 
டுள்ளன . மேலும் ஆடி M , - ன் மேல்பகுதி ரசம் பூசப்படாத கண் 
ணாடித் தகட்டையும் கீழ்ப்பகுதி நன்கு ரசம் பூசப்பட்ட எதி 
ரொளிக்கும் சமதளப் பரப்பையும் கொண்டதாகும் . தொலை நோக்கி 
T , ஆரச்சட்டம் CD- யின்மேல் கிடையாகப் பொருத்தப்பட்டுள் 
ளது . T- யின் அச்சு , M.- க்கு வரையப்படும் குத்துக் கோட்டுடன் 
30 ’ கோணம் அமைக்கின்றது . 


இரண்டு பொருள் களுக்கிடைப்பட்ட தூரத்தை செக்ஸ்டன்டின் 
மூலம் தீர்மானிக்க, அவ்விரு பொருள்களும் ஆடி M ,- ல் தாங்கும் 
கோணத்தைக் காணவேண்டும் . முதல் பொருளை நோக்கி 
செக்ஸ்டன்ட் வைக்கப்பட வேண்டும் . அப்பொளிலிருந்து வரும் 
இரண்டு கதிர்களைக் கருதலாம் . EM , என்ற கதிர் ஆடி M ,-ன் 
மேல் பட்டு எதிரொளிப்பிற்குப் பின்னர் M , F என்னும் திசையில் 
M , - வில் 30 ° படுகோணத்தில் விழும் . இக்கதிர் மீண்டும் தொலை 
நோக்கியின் அச்சிற்கு இணையான திசை FG- யின் வழியாக 
எதிரொளிக்கப்படும் . இதனால் பார்வைப் புலத்தின் மேல் பகுதி 
யில் பொருளின் படிவமொன்று உண்டாகும் . அதே நேரத்தில் 
பொருளினின்று வரும் IM , போன்ற கதிர்கள் , M , - வின் ரசம் 
பூசப்படாத மேற்பகுதியின் வழியாகச் சென்று பார்வைப் புலத்தின் 
கீழ்ப்பகுதியில் மற்றொரு படிவத்தை உண்டாக்கும் . இரண்டு படி 
வங்களும் ஒன்றின் மேல் மற்றது நிற்கின் றாற்போல் சரி செய்யப் 
படவேண்டும் . 


பின்னர் தொலை நோக்கியின் வழியாக M , - வின் ரசம் பூசப் 
படாத பாகத்தினால் உண்டாக்கப்பட்ட முதல் பொருளின் படிவத் 
தைப் பார்த்துக்கொண்டே , ஆடி M , ஐ . இரண்டாவது பொருளை 


231 


நோக்கிச் சுழற்றவும் . பார்வைப் புலத்தில் இரண்டாவது . பொரு 
ளின் படிவம் தெரிந்தவுடன் M / - ஐ மெதுவாகச் சுழற்றி , முதல் 
பொருளின் படிவத்திற்கு மேல் இரண்டாவது பொருளின் படிவம் 
சரியாக நிற்கின்றாற் போல் செய்யவும் . இரண்டாவது பொருளி 
லிருந்து --வரும் கதிர் -HM , ஐக் கருதுவோம் . இது M , - ல் எதி 
ரொளிப்பிற்குப் பின்னர் , M , F , FG ஆகிய பாதைகளில் தொலை 
நோக்கியை அடைகின் றது . எனவே , EM ,, HM ,, ஆகிய இரு 
படு கதிர்களுக்கும் M , F- மாறா எதிரொளிப்புக் கதிராக அமை 
கின்றது . எனவே , ஆடி சுழற்றப்பட்ட கோணம் 8 எனில் , 


ZEM , H = 28 ஆகும் . 


இரண்டு பொருள்களுக்கும் இடைப்பட்ட தூரம் h எனவும் , 
செக்ஸ்டன்டிலிருந்து பொருள்களுக்கு உள்ள தூரம் D எனவும் 
கொண்டால் , 


h 
D 


டேன் 28 


h = D டேன் 2a 


h 
டேன் 28 


D 


( 1 ) 


D- ன் மதிப்பை நேரடியாக அளக்க முடியாவிடில் செக்ஸ் 
டன்டை முதல் அளவு எடுத்த நிலையிலிருந்து S தூரம் பின்பக்க 
மாக நகர்த்தி முன்போலவே அளவீடுகள் எடுத்து , ஆடி சுழற்றப் 
பட்ட கோண மதிப்பினைக் காணவேண்டும் . 


கோணத்தின் மதிப்பு 9 , எனில் , 


h 
D + S 


டேன் 28 . 


எனவே 


h 
டேன் 28 ; 


( D + S ) 


( 2 ) 


சமன்பாடு 2 ) - ( 1 ) -ஐக் கணடால் , 


" h 


1 
டேன் 29, 


1 
டேன்28 


= S 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


எனவே 


SX டேன் 28 , x டேன் 28 

டேன் 20 - டேன் 28 , 


இச் சமன்பாட்டிலிருந்கு இரு பொருள்களுக்கிடையேயான 
தூரத்தைக் கண்க்கிடலாம் . 


சில- செக்ஸ்டன்ட்டுகளில் BD-யின் மேல் உள்ள அளவீடுகள் , 
இரு மடங்காகவே குறிக்கப்பட்டிருக்கும் . இதனால் கோணத்தை 
நேரடியாகப் பெற முடியும் . 


கோளப் பரப்புகளில் எதிரொளிப்பு 


2.11 . உள்ளீடற்ற கண்ணாடிக் கோளத்திலிருந்து , வெட்டி 
எடுக்கப்பட்ட பகுதியொன்று கோளப் பரப்பு எனப்படும் . 


அப் பரப்பைக் கொண்டு இரு வகையான எதிரொளிக்கும் 
கோள ஆடிகளைச் செய்ய இயலும் . இப் பரப்பின் உள் பக்கம் 
ரசம் பூசப்பட்டால் ஒரு குவி ஆடியாகவும் , வெளிப்பக்கம் ரசம் 
பூசப்பட்டால் ஒரு குழி ஆடியாகவும் அமையும் . 


2,12 . சில வரையறைகள் 


வளைவு மையம் 


HEY 


பா . ஆடி எந்தக் கோளத்தின் பகுதியோ அக்கோளத்தின் மையம் , 
ஆடியின் வளைவு மையம் ( Centre of Curvature ) எனப்படும் . 


வளைவு ஆரம் 

ஆடி எந்தக் கோணத்தின் பகுதியோ அக் கோளத்தின் ஆரம் , 
ஆடியின் வளைவு ஆரம் ( Radius of Curvature ). எனப்படும் . 


ஆடி மையம் 

ஆடியின் எதிரொளிக்கும் பரப்பின் வடிவியல் மையம் , 
( Geometric Centre ) , ஆடி மையம் ( Pole of the mirror ) 
எனப்படும் . 


முக்கிய அச்சு 

ஆடி மையம் , வளைவு மையம் இவைகளின் வழியாகச் செல்லும் 
நேர்க்கோடு முக்கிய அச்சு ( Principal axis) எனப்படும் : 


ஆடியில் முக்கிய பகுதி 

ஆடி மையம் , வளைவு மையம் இவைகளின் வழியாகச் செல்லும் 
தளம் ஆடியை வெட்டுவதனால் கிடைக்கும் வெட்டு முகப்பு , ஆடி 
யின் முக்கியப் பகுதி ( Principal section ) எனப்படும் . 

பயன்படும் எல்லா ஆடிகளும் சிறிய எதிரொளிப்பு பரப்பு 
களைக் கொண்டவை என்றும் , அவைகளின் மீது படும் கதிர்கள் 
எல்லாம் அச்சருகு கதிர்கள் ( Paraxial rays ) 
கொள்கின்றோம் . 


என்றும் 


P 


படம் 2.10 , ( a ) குழி ஆடி ( b ) குவி ஆடி 
குழியாடியின் மீது விழும் குறுகிய இணைக் கதிர்கள் எதிரொளிப் 
பிற்குப் பின்னர் முக்கிய அச்சின் மீது ஒரு புள்ளி F- ல் குவி 
கின்றன [ படம் 2.10 , { a ] . ஆனால் குழியாடியின் மீது விழும் 
குறுகிய இணை கதிர்கள் முக்கிய அச்சின் மீதுள்ள புள்ளி F- லிருந்து 
விரிந்து செல்வது போலத் தோன்றுகின்றன ( படம் 2.1.0 { b , ] . 
இரண்டு ஆடிகளிலும் புள்ளி F ஆனது முறையே அவற்றின் 
முக்கியக் குவியம் ( Principal focus ) எனப்படும் . 


ஆடி மையம் P க்கும் குவியம் F- க்கும் இடைப்பட்ட தூரம் 
ஆடியின் குவிய தூரம் ( Focal length ) எனப்படும் . 
என் சமதளப் பரப்புகளுக்கான எதிரொளிப்பு விதிகள் கோளப் 
பரப்புகளுக்கும் பொருந்தும் . கோளப் பரப்பில் ஒரு புள்ளியில் 
குத்துக் கோடு எனப்படுவது அப்புள்ளியையும் , வளைவு மையத்தை 
யும் சேர்க்கும் நேர்கோடாகும் . இதனால் வளைவு மையத்தின் வழி 
யாகச் செல்லும் கதிர் பரப்பின் மேல் நேர்க்குத்தாக விழுகின்றது . 
எனவே கதிரானது சென்ற திசையிலேயே திருப்பி அனுப்பப்படும் . 


251 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


2:13 . குவிய தூரம் , வளைவு ஆரம் இவற்றிற்கு இடைப்பட்ட தொடர்பு : 

படம் 2.11 - ல் , APB என்பது ஒரு கோள ஆடிப் பரப்பு எனக் 
கொள்வோம் . 0A என்பது அச்சிற்கு இணையாக விழும் கதிர் . 
எதிரொளிப்பிற்குப் பின்னர் அது E- ன் வழியாகச் செல்லும் . 


FF 


படம் 2.11 . குவிய தூரம் வளைவு ஆரத்தில் பாதி எனக் காட்டல். 
ஆடியின் பரப்பின் மீதுள்ள புள்ளி A , P- க்கு மிகவும் அருகில் 
உள்ளது எனக்கொள்வோம் . இப்பொழுது புள்ளி A வளைவு 
மையம் C. இவற்றைச் சேர்க்கும் நேர்க்கோடு CA , புள்ளி A- ல் 
பரப்பிற்கான குத்துக் கோடாகும் . 
மேலும் 

20AC = 1 ( படுகோணம் ) 

Z CAF = 1 (எதிரொளிப்புக்கோணம் ) 
ஆனால் எதிரொளிப்பு விதிகளின் படி , 


10AC = ZCAF 
ஆனால் 10AC = Z ACF ( :: ஒன்றுவிட்ட கோணங்கள் ) 

ZCAF = L ACF 
எனவே A ACF- ல் , 

AF . FC 


ஆனால் A , P- க்கு மிக அருகில் இருக்கின்றது என்று கொண் 
டால் , AF , PF- க்கு சற்றேறக் குறைய சமம் என எடுத்துக் கொள்ள 
லாம் . அல்லது F- தான் PC- யினுடைய மையப்புள்ளி ஆகும் . 
அதாவது PF : * PC 

PC - K ; Pr / 
எனவே 

f = HR 


ஆனால் 


இதிலிருந்து குவிய தூரம் வளைவு ஆரத்தில் பாதி மதிப்பைக் 
கொண்டிருக்கும் என்பது தெளிவு . 


2.14 . கோளக ஆடிகளில் வரைவு முறையில் படிவங்களை உண்டாக்குதல் 


அச்சிற்கு மிக அருகில் உள்ள ஒரு பொருளுக்கான படிவத் 
தைக் கோளக ஆடி ஏற்படுத்தும் நிலையைப் பொருளிலிருந்து புறப் 
படும் ஏதாவது இரண்டு கதிர்கள் செல்லும் பாதைகளைக் கொண்டு 
தீர்மானிக்கலாம் . 


கீழ்க்காணும் கதிர்களில் ஏதாவது இரண்டைக் கருதலாம் . 

1 , பொருளிலிருந்து முக்கிய அச்சிற்கு இணையாகச் சென்று 
ஆடியில் பட்டு எதிரொளிப்பிற்குப் பின்னர் குழியாடியானால் முக்கிய 
குவியத்தின் வழியாகக் செல்லும் கதிர் ; குவியாடியானால் முக்கிய 
குவியத்திலிருந்து விரிந்து செல்வது போன்று தோன்றும் கதிர் . 

2. பொருளிலிருந்து வளைவு மையத்தின் வழியாகச் சென்று , 
ஆடிப் பரப்பில் விழுந்து மீண்டும் அதே திசையில் திரும்பும் கதிர் . 

3. பொருளிலிருந்து சென்று ஆடி மையத்தில் விழுந்து எதி 
ரொளிப்பிற்குப் பின்னர் முக்கிய அச்சிற்கு எதிர் பக்கத்தில் சம 
கோண அளவு சாய்ந்து வெளியேறும் கதிர் . 

4. பொருளிலிருந்து முக்கிய குவியத்தின் வழியாகச் சென்று 
எதிரொளிப்புக்குப் பின்னர் முக்கிய அச்சிற்கு இணையாக வெளி 
யேறும் கதிர் . 

ஆடியின் முன்னால் அச்சின் மீது அமைந்துள்ள பொருள் 
OA- வின் படிவம் உண்டாகும் நிலையைக் கீழ்க்கண்டவாறு 
காணலாம் . 


AAL 


-- 


( a ) 


படம் 3.12 


28 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


XPY என்பது கோளக ஆடிப்பரப்பு . A-யிலிருந்து செல்லும் 
இரண்டு கதிர்களில் ஒன்று அச்சிற்கு இணையாகச் சென்று குவியம் 
F- ன் வழியாக வெளியேறுகின்றது . மற்றது F- ன் வழியாகச் 
சென்று ஆடியின் மீது விழுந்து எதிரொளிப்பிற்குப் பின்னர் 
அச்சிற்கு இணையாகச் செல்கின்றது . இந்த இரண்டு கதிர்களும் 
வெட்டிக்கொள்ளும் புள்ளி B- ல் , A- யின் படிவமும் , B- யின் வழி 
யாக அச்சிற்கு வரையப்படும் குத்துக் கோடு IB , OA- வின் படி 
வத்தையும் கொடுக்கும் . 

வெவ்வேறு நிலைகளில் வைத்துள்ள பொருள்களின் படி 
வங்கள் ஏற்படும் நிலைகளையும் அவற்றின் தன்மைகள் பற்றியும் 
முன் வகுப்பில் படித்துள்ளீர்கள் . 


தூரங்கள் 


மேலும், 


2.15 - குறியீட்டு மரபு 

பொருள்களும் , படிவங்களும் கோளக ஆடிகளில் ஒரே பக்கத் 
தில் அமைவதில்லை . - எனவே , ஆடி மையத்திலிருந்து அளவிடப் 
படும் தூரங்களை குறிப்பதற்கான ஒரு பொதுவான குறியீட்டு மரபு 
( Sign - convention ) இன்றியமையாததாகும் . 1934 - ல் வடிவியல் 
ஒளியியலை நடத்தும் முறைகள் பற்றி ஆராய ஒரு குழு இயல்பியல் 
கழகத்தினால் Physical Society) அமைக்கப்பட்டது . அக் கழகம் 
பரிந்துரைத்த குறியீட்டு மரபு இங்கு கொடுக்கப்படுகின்றது . 
மேலும் , இப்புத்தகத்தில் உள்ள எல்லாக் குறியீடுகளும் இதன் 
அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 

இதன்படி பொருள்கள் , படிவங்கள் , கோளக ஆடிகளின் 
வளவு- மையங்கள் , குவியங்கள் , இவற்றின் 

ஆடி 

ஆடிகளைப் 
பொறுத்தவரை ஒளிக்கதிர்கள் உண்மையிலேயே பரவும் வெளியில் 
( Space ) அமையும் தூரங்களை நேர்க்குறியுடனும் , ஒளிக்கதிர்கள் 
பரவாத வெளியில் அமையும் 

அமையும் தூரங்களை எதிர்க்குறியுடனும் , 
குறியீடு செய்ய வேண்டும் . எனவே , இதன்படி உண்மையான 
பொருள்கள் , படிவங்கள் - ஆகியவைகளின் தூரங்கள் நேர்க் 
குறியுடனும் , மாயப் பொருள்கள் , படிவங்கள் , ஆகியவைகளின் 
தூரங்கள் எதிர்க்குறியுடனும் இருப்ப தாகக் கொள்ள வேண்டும் . 

இக் குறியீட்டு மரபுப்படி , ஒரு குழி ஆடியின் குவிய தூரம் நேர்க் 
குறியுடனும் குவி ஆடியின் குவிய தூரம் - எதிர்க் குறியுடனும் எடுத் 
துக் கொள்ளப்படும் . மேலும் கோளக ஆடியின் எதிரொளிக்கும் 
பரப்பிற்கு முன்னால் பொருள் , படிவம் ஆகியவை இருந்தால் 
அந்தத் 

நேர்க்குறியுடனும் , ஆடிக்குப் பின்னால் 
பொருளோ , படிவமோ இருப்பதாகக் கொண்டால் அந்தத் 
தூரங்கள் எதிர்க்குறியுடனும் குறிக்கப்படும் . 


தூரங்கள் 


ஒளி எதிரொளிப்பு 


29 


2916 , குழியாடியில் படிவம் உண்டாதல்- தூரங்களுக்கு இடையே . 

" யான சமன்பாடு 

APB என்னும் குழியாடியின் முக்கிய அச்சின் ( Principal axis) 
மீது , 0 என்னும் புள்ளி ஒளிப்பொருள் ( Point object ) வளைவு 
மையத்திற்கு அப்பால் வைக்கப்பட்டிருப்பதாகக் கொள்வோம் . 


1 


0 


F 


படம் 2.13 


OA ஒன்னும் ஒளிக்கதிர் 0 -விலிருந்து புறப்பட்டு , ஆடியின் 
மீது A-வில் படுகோணம் i = 20AC இருக்குமாறு விழுந்து 
எதிரொளிப்பிற்குப் பின்பு அச்சை 1 - ல் வெட்டட்டும் . இப்பொழுது 
eA- தான் A- ல் குத்துக் கோடு எனில் , 

10AC = ZIAC ) 
மேலும் , 

ZA0P = < என்றும் ZACP = B என்றும் ZAIP = Y என் 
றும் கொள்வோம் . எனவே படம் 2.13 - ல் , 

AACO-விலிருந்து 
ZB = Zx + zi 

( 
A ACI - லிருந்து , 
LY = ZB + Zr 

= / B + zi 


( 
1 
) 


( 
2 
) 


( 3 ) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2) இவைகளிலிருந்து 

2 / B = Zx + ZY 
மேலும் PO = !, PC = R (வளைவு..ஆரம் ) ; 


60 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


PI = y என்றும் , “ , B , Y கோணங்கள் மிகக் குறைந்த மதிப்புக் 
களைக் கொண்டவை என்றும் , A-யானது P- க்கு மிக அருகில் 
உள்ளது என்றும் கொண்டால் , 

PA PAL PA 
; B Y 

R 


4 


சமன்பாடு ( 3 )-ல் இந்த மதிப்புகளைப் பதிலீடு செய்ய . 

2 PA PAL PA 
R 
2 1 1 

+ 
R 


ஆனால் 


R = 2f | 


1 


+ - + 


இங்கு u , v , f ஆகியவை எல்லாம் நேர்க்குறியினைக் கொண் 


டவை . 


எனவே 


1 
f 


+ + + 


ஆகும் . 


2.17 . குவி ஆடியில் படிவம் உண்டாதல்- தூரங்களுக்கு இடையே 

யான சமன்பாடு 
குவி ஆடியின் முக்கிய அச்சின் மீது ஒரு பொருள் 0 வைக்கப் 
படும்பொழுது ஒரு மாயப் படிவம் | உண்டாகின்றது . 


| 
.. 


P 


படம் 3:14 . : 


ஒளி, எதிரொளிப்பு : 


படத்தில் , 

2Z0 = ZY + : Zx * 
ZY = 20 + 2 B 


( 1 ) 


( 2 ) 


இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் 8 வை நீக்க 


2ZB = ZY - 2K 


( 3 ) 


சிறியவையாகவும் 


ஆனால் , < , B , Y கோணங்கள் மிகச் 
A , P- க்கு மிக அருகாமையிலும் இருந்தால் , 


PA 


PAI 

; B 
u 


PB 
R 


எனவே , 


சமன்பாடு ( 3 )-ல் பதிலீடு செய்ய , 


PA 


PA 


2 PA 
R 


= 


- 


Y 


น 


அல்லது 


1 


1 


2 | 


Y 


u 


R 


இங்கு பொருள் உண்மையான தாக உள்ளமையால் u நேர்க் 
குறியையும் , படிவம் மாயமானது ஆகையால் Y எதிர்க் குறியையும் , 
குறியீட்டு மரபுப்படி R எதிர்க்குறியையும் கொண்டவை . எனவே , 
சரியான குறிகளையிட 


1 


1 . 


2 


2 
R 


4 


அல்லது , 


2 . 


+ 


R 


+++ 
++ + - + ஆகும். (:-R - 27 ] 


321 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


2.18 . குழியாடியில் நீண்ட பொருளின் படிவம் உண்டாதல் 

GB என்பது ஆடி APY- யின் அச்சின் மீது குத்தாக உள்ள 
ஒரு நீண்ட பொருள் எனக் கொள்வோம் . 


B 


F 


P 


IN 


G 


0 


M) 


படம் 2.15 . 


B- யிலிருந்து அச்சிற்கு இணையாக ஆடியின் மீது விழும் 
கதிர் BA , B-யிலிருந்து ஆடி மையம் P- யில் விழும் கதிர் BP ஆகிய 
வற்றைக் கருதவும் . எதிரொளிப்பிற்குப் பின்னர் அவை M- ல் 
சந்திக்கின் றன எனக் கொள் வோம் . M- ன் வழியாக அச்சிற்கு 
வரையப்படும் குத்துக்கோடு IM- தான் , OB- யின் படிவமாகும். 
எதிரொளிப்புக்கான இரண்டாவது விதிப்படி , 


/ BPO = 10PM 


A- யின் வழியாக அச்சிற்கு AN என்னும் குத்துக்கோடு வரை 
யவும் . முக்கோணங்கள் ANF , MIF இரண்டும் ஒத்த முக்கோணங் 
கள் . எனவே , 


AN 
IM 


NF 
FI 


N, P- க்கு வெகு அருகில் உள்ளது எனக் கொண்டால் , 

NE PF 
IM FI FI 

( 1 ) 


ANI 


- 


முக்கோணங்கள் OBP , IMP இரண்டும் ஒத்த முக்கோணங்கள் . 

ов PO 
எனவே 
IM PT 

( 2 ) 


ஆனால் , 0B + AN . 


பாதிரொளிப்பு 


1331 


சமன்பாடு ( 1) -லிருந்து , 

OB PF 
IM FI 


( 3 ) 


சமன்பாடு ( 2) , ( 3) இவைகளிலிருந்து 

PF PO 
FI - PI 


மேலும் PF = f , PO = 4 ; PI = y என்று கொண்டு , 


சமன்பாடு (4) -ல் பதிலீடு செய்ய , 


-- 


அல்லது 

vf = u ( v - f ) 
vf = uv - uf 


சமன்பாடு முழுவதையும் u vf - ஆல் வகுக்க , 


+ - + - , 


அல்லது 


1+ + = } 


இங்கு u , Y , f ஆகிய மூன்றும் நேர்க்குறியைக் கொண்டவை . 


1 


ஆகவே 


+ 


14 


1 ஆகும் . 


2:19 . குழி ஆடியில் மாயப்படிவம் உண்டாதல் தூரங்களுக் 

கிடையேயான சமன்பாடு . 
பொருள் ஆடி மையத்திற்கும் , குவியத்திற்கும் இடையில் 
வைக்கப்படும் பொழுது மாயப்படிவம் உண்டாகிறது . படம் 2. 16 ல் 
காட்டப்பட்டுள்ள படி ஆடி APY- ன் அச்சின் மீது குத்தாகப் 
பொருள் OB வைக்கப்படும்பொழுது , அச்சிற்கு இணையான கதிர் 
BA , ஆடிமையத்தில் விழும் கதிர் BP இவைகளைக் கரு தவும் . 

3 . 


பாதிரொளிப்பு 


1331 


சமன்பாடு ( 1 ) -லிருந்து , 

ов PF 
IM FI 


( 3 ) 


சமன்பாடு ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து 

PF PO 
FI - PI 


மேலும் PF = f , PO = 4; PI = y என்று கொண்டு , 


சமன்பாடு (4) -ல் பதிலீடு செய்ய , 


u 


அல்லது 

vf = u ( v - f ) 
vf = uv - uf 


சமன்பாடு முழுவதையும் uvf - ஆல் வகுக்க , 

1 1 ) 
f f 


அல்லது 


+++ - ) 


இங்கு u , Y , f ஆகிய மூன்றும் நேர்க்குறியைக் கொண்டவை . 

+ * 


1 


ஆகவே 


+ 


14 


1 ஆகும் . 


2:19 . குழி ஆடியில் மாயப்படிவம் உண்டாதல் தூரங்களுக் 

கிடையேயான சமன்பாடு . 
பொருள் ஆடி மையத்திற்கும் , குவியத்திற்கும் இடையில் 
வைக்கப்படும் பொழுது மாயப்படிவம் உண்டாகிறது . படம் 2. 16 ல் 
காட்டப்பட்டுள்ள படி ஆடி APY- ன் அச்சின் மீது குத்தாகப் 
பொருள் OB வைக்கப்படும்பொழுது , அச்சிற்கு இணையான கதிர் 
BA , ஆடிமையத்தில் விழும் கதிர் BP இவைகளைக் கரு தவும் . 

3 . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


M 


P 


0 


படம் 2.16 . 


= 


எதிரொளிப்பிற்குப் பின்னர் அவை சந்திப்பதில்லை . எனவே , 
ஆடிக்கு முன்னால் படிவம் உண்டாகாது . எதிரொளித்த கதிர்களைப் 
பின் பக்கம் நீட்ட , அவை M- ல் சந்திக்கட்டும் . M- ன் வழியாக 
அச்சிற்கு வரையப்படும் குத்துக்கோடு IM தான் OB யின் படி வ 
மாகும் . AN , A- யின் வழியாக அச்சிற்கு வரையப்பட்ட குத்துக் 
கோடு ஆகும் . 

முக்கோணங்கள் ANF , IMF இரண்டும் ஒத்த முக் 
கோணங்கள் . 
எனவே , 
AN NF PF 

IF 
IM 

( 1 ) 
IF 
[ N , P- க்கு வெகு அருகில் உள்ளது . ) 
-முக்கோணங்கள் OBP , IMP இரண்டும் : ஒத்த முக் 
கோணங்கள் . 

OB . PO 
IM | PI 

( 2 ) 
AN OB ஆகையால் , 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து 

PE PO 
FT PI 

( 3 ) 
F = fr 20 = u ; PI = y- எனக் கொண்டு மதிப்புக்களைச் 
சமன்பாடு ( 3 - ல் பதிலீடு செய்ய , 

f 
v + f 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


M 


P 


0 


படம் 2.16 . 


எதிரொளிப்பிற்குப் பின்னர் அவை சந்திப்பதில்லை. எனவே , 
ஆடிக்கு முன்னால் படிவம் உண்டாகாது . எதிரொளித்த கதிர்களைப் 
பின்பக்கம் நீட்ட , அவை M- ல் சந்திக்கட்டும் . M- ன் வழியாக 
அச்சிற்கு வரையப்படும் குத்துக்கோடு IM தான் OB யின் படி வ 
மாகும் . AN , A- யின் வழியாக அச்சிற்கு வரையப்பட்ட குத்துக் 
கோடு ஆகும் . 

முக்கோணங்கள் ANF , IMF இரண்டும் ஒத்த முக் 
கோணங்கள் . 
எனவே , 
AN NF PF 

( 1 ) 
IM IF IF 
[ N , P- க்கு வெகு அருகில் உள்ளது . ) 
- முக்கோணங்கள் OBP , IMP இரண்டும் : ஒத்த முக் 
கோணங்கள் . 

OB . PO 

IM | PI 
AN OB ஆகையால் , 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து 

PE PO 
FT PI 

( 3 ) 
PF: = fr 20 = u ; PI = y- எனக் கொண்டு - மதிப்புக்களைச் 
சமன்பாடு ( 3- ல் பதிலீடு செய்ய , 

f 
r + f 


( 
2 
) 


u 


35 


அல்லது vf = uy + uf 
uvf- ஆல் இச் சமன்பாட்டை வகுக்க , 
1 1 1 

+ 

f 
அல்லது . 

1 1 

f 

எனக் கிடைக்கும் . 


14 


Y 


4 


V 


1+ 


ஆகும் . 


இங்கு u , f இரண்டும் நேர்க்குறியைக் கொண்டவை . v எதிர்க் 
குறியைக் கொண்டது . 
எனவே , 

1 1 

f 
2.20 . குவி ஆடியில் நீண்ட பொருளின் படிவம் உண்டாதல் 

குவி ஆடியின் அச்சின் மீது பொருள் எந்த நிலையிலிருந்தாலும் 
மாயப் படிவத்தையே உண்டாக்கும் . படம் 2.17 - ல் , 0B என்பது 
அச்சின் மீது செங்குத்தாக உள்ள பொருள் எனக் கொள்ளவும் . 
பொருளிலிருந்து அச்சிற்கு இணையாகக் சென்று ஆடியில் விழும் 


7 


A 


MUNIAN 


F 


H 


படம் 2,17 . 
கதிர் BA , ஆடிமையத்தில் விழும் கதிர் BP ஆகியவைகளைக் கருத 
வும் . எதிரொளிப்பிற்குப் பின்னர் அவை ஆடிக்கு முன்னால் சந்திப்ப 
தில்லை . எனவே அவைகளைப் பின்நோக்கி நீட்ட , M- ல் வெட்டிக் 
கொள்ளட்டும் . M- ன் - வழியாக அச்சிற்கு IM என்னும் குத்துக் 
கோடு வரைந்தால் IM தான் OB- யின் படிவம் : 


36 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


அச்சிற்கு AN என்னும் குத்துக்கோட்டை வரையவும் . முக் 
கோணங்கள் ANF , IMF இரண்டும் ஒத்த கோணங்கள் . 


எனவே , 


AN 
IM 


NF 
IF 


PF 
IF 


( 1 ) 


முக்கோணங்கள் OBP , IMP இரண்டும் ஒத்த முக்கோணங்கள் 
எனவே , 


OB 
IM 


PO 
PI 


( 2 ) 


AN = OB ஆகையால் , சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) 
இவைகளிலிருந்து , 

PF PO 
IF PI 


( 3 ) 


PF = f , PO = 4 , PI = v எனக் கொண்டு , சமன்பாடு ( 3 )-ல் 
பதிலீடு செய்ய , 

뜸 
f - y 
அல்லது fr = uf - uv 
சமன்பாடு முழுவதையும் uvf - ஆல் வகுக்க 

1 ) 1 


-- * 


-- 


u 


u நேர்க் குறியைக் கொண்டது . v , f இரண்டும் எதிர்க் 
குறியைக் கொண்டவை . 


எனவே , 


1 


11 


+ 


11 என ஆகும் . 


u | 


2.21 . பரிமாற்றுப் புள்ளிகள் அல்லது பரிமாற்றுக் குவியங்கள் 

- முன் பகுதிகளில் பார்த்த முடிவுகளிலிருந்து உண்மைப் படிவம 
உண்டாகும் பொழுது படிவம் இருந்த நிலைக்குப் பொருளை மாற்றி 
னால் பொருள் . இருந்த நிலையில் படிவம் தோன்றும் என்பது 
தெளிவு , அதாவது 0 - வில் வைக்கப்படும் பொருள் I-யில் படி 


திரொளிப்பு 


371 


தீதை உண்டாக்கினால் பொருளை 1 - க்கு மாற்றினால் 0 - வில் 
படிவம் உண்டாகும் . இப்பொழுது அச்சின் மீதுள்ள ஒரு சோடிப் 
புள்ளிகளான 0 , 1 இரண்டும் பரிமாற்று புள்ளிகள் அல்லது 
பரிமாற்றுக் குவியங்கள் ( Conjugate points or Conjugate foci ) 
எனப்படும் . 

இந்த பரிமாற்றும் தன்மை மாயப் படிவம் உண்டாகும் 
பொழுதும் பொருந்தும் . ஆனால் பொருளைப் படிவம் இருந்த 
நிலைக்கு மாற்ற இயலாது . இருந்த போதிலும் குழி ஆடியின் மீது 
விழும் கதிர்கள் 1 - யில் சந்திக்கின்றாற்போல் இருக்குமேயானால் 
அவை எதிரொளிப்பிற்குப் பின்னர் 0 - வில் குவியும் . இங்கு 0 - வில் 
உண்டாகும் உண்மைப் படிவத்திற்கு I- ஆனது மாயப் பொருளாக 
அமைகின்றது . 

குவி ஆடியில் பரிமாற்றுத் தன்மைக்கு எந்த விதமான 
முக்கியத்துவமும் இல்லை . ஏனெனில் , அது பொருளினுடைய 
எந்த நிலைக்கும் மாயப் படிவத்தையே உண்டாக்குகின்றது . 
2.22 . நியூட்டனின் சமன்பாடு 

நியூட்டனின் சமன்பாடு ஒரு வில்லையின் , குவிய தூரத்திற்கும் 
குவியத்திலிருந்து பொருள் படிவம் ஆகியவை உள்ள தூரத்திற்கும் 
இடைப்பட்ட தொடர்பைக் கொடுக்கின்றது . இதன்படி ஆடி 
மையத்திலிருந்து பொருளுக்கும் படிவத்திற்குமான தூரத்தை 
அளப்பதற்குப் பதிலாக முக்கிய குவியத்திலிருந்து தூரங்கள் 
அளக்கப்படும் . 
குவியத்திலிருந்து பொருள் உள்ள தூரம் x; எனில் , 

x = u - f 
குவியத்திலிருந்து படிவம் உள்ள தூரம் X, எனில் , 

x , = v - f 
எனவே , 

X X, ( u - f ) { v - f ) 
x , x , = uv - f ( u + y ) + f ? 


(1) 


ஆனால் , 


11 


1 


1 

+ 
1 


f ) 


u + V 1 

f 
f ( u + y ) 
அல்லது , ult - f ( u + y ) = ? 


( 2 ) 


இந்த மதிப்பைச் சமன்பாடு ( 1 )-ல் பதிலீடு செய்ய , 

xx, = f " 


( 3 ) 


சமன்பாடு-{ 3) நியூட்டனின் சமன்பாடு எனப்படும் . 
2 : 23.1 நீளப் பெருக்கம் 

படிவத்தின் நீளத்திற்கும் , பொருளின் நீளத்திற்குமான 
விகிதம் , நீளப் பெருக்கம் (Linear magnification ) எனப்படும் . 
படங்கள் 2.15, 2.16, 2.17 ஆகியவைகளிலிருந்து , 
OB 

PO 
IM , PL 

என்பது தெளிவு . 
அதாவது , 
பொருளின் நீளம் ஆடிமையத்திலிருந்து பொருள் இருககுயவரய 
படிவத்தின் நீளம் ஆடிமையத்திலிருந்து படிவம் உள்ள தூரம் 
எனவே , நீளப் பெருக்கம் m எனில் , 

IM 
ов 


Y 


m 


-- 


அல்லது m = 


இறுதிப் படிவம் மாயப் படிவமெனில் , V எதிர்க்குறியுடன் 
இருக்கும் . எனவே m = 


ஆகும் . 


, 


குவிய 


மாதிரிக் கணக்குகள் 
1. குழி ஆடியொன்றின் முன்னால் 10 செ.மீ., தொலைவில் 
வைக்கப்பட்டுள்ள பொருளொன்றின் படிவம் ஆடிக்குப் பின்னால் 
80 செ.மீ., தொலைவில் ஏற்படுகின்றது . ஆடியின் 
தூரத்தைக் கணக்கிடுக . 
கணக்கின்படி , 
u = 10 செ.மீ., ; y = 30 செ.மீ., 

1 1 1 
10 

80 f | 
எனவே , 

3 1 1 
30 f 
f = 15 செ.மீ. 


- 


39 


* 50 இராமீ ., குவிய தூரம் கொண்ட குழியாடி ஒன்றின் 
முன்னால் வைக்கப்படும் பொருளொன்றின் நீளத்தினைப் போன்று 
நான்கு மடங்கு நீளம் கொண்ட படிவத்தினைப் பெற , நீண்ட 
பொருள் வைக்கப்படவேடிண்ய நிலையினைக் கணக்கிடுக . 

உருப் பெருக்கமடைந்த உண்மையான படிவம் அல்லது 
மாயப் -படிவம் ஏற்பட இயலும் . 
( அ ) .: உண்மைப் படிவம் ஏற்படுதல் .; 


V 


m = 4 = 


அல்லது y = 4u 


+ 


1 
41 


1 
f 


1 


1 


1 


+ 


1 
4u 


u 


50 


250 


u 


62-5 செ.மீ., 


பொருள் ஆடிக்கு முன்னால் 62.5 செ.மீ., தூரத்தில் வைக்கப் 
படுதல் வேண்டும் . 


ஆ ) மாயப்படிவம் உண்டாதல் : 

V எதிர்க்குறியுடன் இருக்கும் . 


எனவே , m = 


4 


tu 


அல்லது v = 


4 u 


1 


1 
4 


1 
501 


u 


- 


4 1 

4u 


1 
50 


4u 


150 


u = 37.5 செ.மீ. 


எனவே ஆடிக்கு முன்னால் 62.5 செ.மீ. , தொலைவில் பொருள் 
இருக்கும் பொழுது நான்கு முறை உருப்பெருக்கடைந்த உண்மைப் 
படிவமும் , 37.5 செ.மீ. , தொலைவில் பொருள் இருக்கும்பொழுது 
நான்கு முறை உருப்பெருக்கடைந்த மாயப்படிவமும் உண்டாகும் . 


ஒளியியலும் . நிறமாலையியலும் 
3 : வளைவு ஆரம் 40 செ.மீ., கொண்ட குழியாடியொன்றினால் 
ஏற்படுத்தப்படும் படிவம் ஆடியிலிருந்து 30 செ.மீ. தொலைவில் 
அமையுமாறு ( அ ) உண்மைப்படிவம் , ( ஆ ) மாயப்படிவம் 
ஆகியயவை ஏற்படும் பொழுது , பொருள் ஆடியிலிருந்து அமையும் 
தொலைவுகளைக் கணக்கிடு . 
( அ ) உண்மைப் படிவம் உண்டாதல் ; 

R = 40 செ.மீ. , ; எனவே f = 20 செ.மீ., y = 30 செ.மீ. 
(உண்மைப் படிவத்திற்கு ). 

11 1 1 
+ 
30 20 


u 


1 


1 
20 


1 
60 


30 


u = 60 செ.மீ., 


( ஆ ) மாயப்படிவம் உண்டாதல் : 

v = - 30 செ.மீ., 
எனவே , 


1 


1 
+ 

- 30 


1 
20 


1 


1 


1 1 

+ 
20 30 


3 + 2 
60 


1 
12 . 


u = 12 செ.மீ., 


பொருள் உண்மைப் படிவம் ஏற்பட ஆடியிலிருந்து 60 செ மீ . , 
தொலைவிலும் , மாயப் படிவத்தித்கு 12 செ.மீ., தொலைவிலும் 
அமைந்திருத்தல் வேண்டும் . 


( 4 ) குழியாடியொன்று அதன் அச்சின் மீது வைக்கப்பட்டுள்ள 
பொருளொன்றின் இரண்டு மடங்கு உருப்பெருக்கமடைந்த 
படிவத்தினை உண்டாக்குகின்றது . ஆடியை நோக்கிப் பொருள் 
10 செ.மீ. , நகர்த்தப்பட்ட பிறகு , 

நகர்த்தப்பட்ட பிறகு , உருப்பெகுக்கம் 3 மடங்கு 
ஆகின்றது . குழியாடியின் 

வளைவு ஆரத்தின் மதிப்பைக் 
கணக்கிடுக . 


இரண்டு மடங்கு உருப்பெருக்கம் அடையும் பொழுது u , v 
என்பவைகளை முறையே பொருளுக்கும் ஆடிக்கும் , படிவத்திற்கும் 
ஆடிக்குமிடைப்பட்ட தூரங்கள் எனக் கொள்வோம் , 


* 


= 2 அல்லது y = 2u 


1 


1 
f F 


1 
2u 


+ 


3 . 
2 . 


( 1 ) 


14 


பொருள் 10 செ . மீ . தொலைவு முன்னோக்கி நகர்த்தப்படுவதி 
னால் உருப்பெருக்கம் 3 மடங்கு ஆகின்றது . 
எனவே , 
1 1 

1 
+ 

( 2 ) . 
( u - 10 ) 3 ( u - 10 ) 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து , 

( , 
3 1 

1 

+ 
2 

( u - 10 ) 3 ( u - 10 ) 

4 

3 (u- 10 ) 
அல்லது 9u - 8u = 90 

அல்லது u = 90 செ . மீ . 


சமன்பாடு ( 1 ) -ல் பதிலீடு செய்ய , 


1 


1 1 

+ 
180 90 


1 
601 


அல்லது f = 60 செ . மீ . 
வளைவு ஆரம் R = 2f 

எனவே R 120 செ . மீ . 


( 9 ) 30 செ . மீ . குவிய தூரம் கொண்ட குவியாடியொன்றி 
லிருந்து 120 செ . மீ . தொலைவில் 3 செ . மீ . உயரம் கொண்ட 
பொருள் வைக்கப்பட்டுள்ளது . ஏற்படும் படிவத்தின் உயரத்தைக் 
கணக்கிடுக . 


குறியீட்டு மரபுப்படி , 
குவியாடியின் குவிய தூரம் f = 30 செ . மீ . 

120 செ . மீ . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


1 


1 
120 

+ 


1 


1 
30 


ff 

1 
120 


1 
24 


அல்லது V = 


24 செ . மீ . ( மாயப் படிவம் ) 

24 1 
120 

5 


Y 


உருப்பெருக்கம் 


u 


படிவ அளவு 


3x | 
0.6 செ . மீ . 


( 6 ) குவிய தூரம் f அலகுகள் கொண்ட குவியாடியொன்று 

1 
பொருளின் நீளத்தில் அளவு கொண்ட படிவத்தினை உண் 
டாக்குகின்றது . பொருளுக்கும் ஆடிக்குமான தூரம் u = ( n - 1) f 
எனக் காட்டுக , 


n 


குவியாடியில் மாயப் படிவம் தான் உண்டாகும் . எனவே , 
படிவத்திற்கும் ஆடிக்குமிடையேயான தூரம் – V ஆகும் . 


1 


உருப்பெருக்கம் 


ஆகும் . 


4 


n 


எனவே u = 


hy ; V = 


ஆகும் . 


குவிய தூரமும் எதிர்க் குறியைக் கொண்டது . 


1 


1 


1 
u / n 


t 


- 


n 


- 


14 


1 


1 


t 


ஃ u = = f ( 1 - n ) 
அல்லது u = f ( n - 1 ) ஆகும் . 


1. தனி 


வினாக்கள் 
ஒளியியல் நெம்புகோலின் தத்துவத்தையும் , 
அமைப்பையும் விளக்குக . கண்ணாடித் தகடொன்றின் 
தடிமத்தை எவ்வாறு காணலாம் என்பதைக் கொள்கை 
யுடன் விளக்கவும் . 


TRE 


2. இரட்டை ஒளியியல் நெம்புகோலொன்றினைக் கொண்டு 
கண்ணாடித் தகடொன்றின் தடிமத்தையும் கோளப் பரப் 
பொன் றின் வளைவு ஆரத்தையும் காணும் விதத்தைக் 
கொள்கையுடன் விவரிக்க . 


3. செக்ஸ்டன்ட் ஒன்றின் அமைப்பையும் , வேலை செய்யும் 

விதத்தையும் விவரிக்கவும் . 


4. அச்சருகு கதிர்கள் கோளக ஆடியின் மீது படும்பொழுது 

f = R / 2 என்னும் சமன்பாட்டைப் பெறுக . 


1 


+ 


- 


1 
குழியாடி ஒன்றுக்கான 
டினைப் பெறுக . 


1 

என்னும் சமன்பாட் 
ff 


கோள ஆடியின் எதிரொளிப்பிலிருந்து ஒரு பொருளின் 
உருப்பெருக்கம் காண்பதெவ்வாறு என்பதை விளக்கவும் . 


குழியாடியின் முன்னால் 10 செ . மீ . தொலைவில் வைக்கப் 
பட்டுள்ள பொருளொன்றிற்கான நேரான படிவம் ஆடியி 
லிருந்து 20 செ . மீ . தொலைவில் ஏற்படுகின்றது . ஆடியின் 
முக்கிய குவியம் அடையுமிடத்தைக் கணக்கிடுக . 

( 20 செ . மீ . ) 


8 . 


60 செ . மீ . வளைவு ஆரம் கொண்ட குழியாடியின் முன்னால் 
90 செ . மீ . தொலைவில் திரையொன்று வைக்கப்பட்டுள் 
ளது . திரையின் மீது தெளிவான படிவம் ஏற்பட பொருள் 
வைக்கப்படவேண்டிய இடத்தைக் காண்க . ( 45 செ.மீ. ) 


9. குழியாடியொன்றின் வளைவு ஆரம் 40 செ . மீ . ஆடியின் 

முன்னால் பொருள் வைக்கப்படும்பொழுது இரு மடங்கு 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


உருப்பெருக்கம் கொடுக்கக்கூடிய இரண்டு நிலைகளைக் 
கணக்கிடுக . 
( 30 செ.மீ. உண்மைப் படிவம் ; 10 செ.மீ. மாயப்படிவம் ) 


10. குழியாடியொன்றின் முன்னால் பொருளொன்று வைக்கப் 

படும்பொழுது மூன்று முறை உருப் பெருக்கமடைந்த 
படிவத்தினை உண்டாக்குகின்றது . பொருளை 5 செ . மீ . 
தூரம் ஆடிக்கு அப்பால் நகர்த்திய பிறகு 2.5 மடங்கு 
உருப்பெருக்கமடைந்த படிவம் கிடைக்கின்றது . ஆடியின் 
குவிய தூரத்தைக் கணக்கிடுக . ( 75 செ . மீ .) 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


உருப்பெருக்கம் கொடுக்கக்கூடிய இரண்டு நிலைகளைக் 
கணக்கிடுக . 
( 30 செ . மீ . உண்மைப் படிவம் ; 10 செ.மீ. மாயப்படிவம் ) 


10. குழியாடியொன்றின் முன்னால் பொருளொன்று வைக்கப் 

படும் பொழுது மூன்று முறை உருப் பெருக்கமடைந்த 
படிவத்தினை உண்டாக்குகின்றது . பொருளை 5 செ . மீ . 
தூரம் ஆடிக்கு அப்பால் நகர்த்திய பிறகு 2.5 மடங்கு 
உருப்பெருக்கமடைந்த படிவம் கிடைக்கின்றது . ஆடியின் 
குவிய தூரத்தைக் கணக்கிடுக . ( 75 செ . மீ .) 


3. சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


23.1 . ஒளிபுகும் ஊடகம் ஒன்றிலிருந்து மற்றொரு ஒளிபுகும் 
ஊடகத்திற்குள் செல்லும் ஒளிக்கதிர் ஒன்றைக் கருதுவோம் . அவ் 
விரு ஊடகங்களையும் பிரிக்கும் தளத்தில் , ஒளிக்கதிரின் ஒரு பகுதி , 
முதல் ஊடகத்திலேயே எதிரொளிக்கப்படுகின்றது . ஒளிக்கதிரின் 
பெரும்பகுதி இரண்டாவது ஊடகத்தினுள் அனுப்பப்படுகின்றது . 
இரண்டாவது ஊடகத்தினுள் செல்லும் இப்பகுதி , முதல் ஊடகத் 


டகம் -1 . 


A 


ஊடகம் -2 


S 


R 
N 
படம் 3.1 . ஒளிவிலகல் 


தில் வந்த திசையிலேயே செல்லாமல் திசைமாற்றம் அடைகின் 
றது . ஆனால் கதிரானது , பிரிதளத்திற்குக் குத்தாக விழும்பொழுது 
மட்டும் திசை மாற்றம் அடைவதில்லை . இத் திசைமாற்றம் அல்லது 


46 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பிரிதளத்தில் (Surface of separation ) ஒளிக்கதிர் வளைதல் , ஒளி 
விலகல் ( Refraction of light) எனப்படும் . 

படம் 3.1 - ல் பிரிதளம் AB- ன்மீது படும் கதிர் PO ஆகும் . இக் 
கதிரின் 0Q என்னும் பகுதி முதல் ஊடகத்திலேயே எதிரொளிக்கப் 
படுகின்றது . இரண்டாவது ஊடகத்தில் செல்லும் கதிரின் பகுதி 
OR ஆகும் . படுபுள்ளி 0 - வில் NN என்னும் குத்துக்கோடு வரை 
யவும் . படுகதிர் PO , NN - வுடன் ஏற்படுத்தும் / PON = zi 
படுகோணம் எனப்படும் . விலகுகதிர் OR , NN - வுடன் ஏற்படுத்தும் 
L NOR = 2 / விலகுகோணம் எனப்படும் . ஊடகம் - 2 இல்லா 
விடில் கதிர் சென்றிருக்கக்கூடிய திசையை OS காட்டுகின்றது . 
எனவே OS- க்கும் , OR- க்கும் இடைப்பட்ட 2 ROS = zd திசை 
மாற்றக் கோணம் எனப்படும் . 


* . . இங்கு ஊடகம் - 1 அடர்வு குறைந்தது என்றும் , ஊடகம் - 2 
அடர்வு மிகுந்தது என்றும் கொள்கின்றோம் . - எனவே , ஒளிக் கதி 
ரானது அடர்வு குறைந்த ஊடகத்தில் இருந்து அடர்வு மிகுந்த 
ஊடகத்திற்குச் செல்லும்பொழுது , விலகுகதிர் குத்துக்கோட்டை 
நோக்கி வளையும் . அடர்வுமிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை 
ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் சென்றால் , குத்துக் கோட்டை விட்டு 
விலகிச் செல்லும் . 


3.2 ஒளிவிலகல் விதிகள் : 

இரண்டு ஊடகங்களைப் பிரிக்கும் பிரிதளத்தில் ஏற்படும் ஒளி 
விலகல் , ஸ்னெல் ( Snell ) கூறிய இரண்டு விதிகளின்படி நடை 
பெறுகின்றது . 
விதி : 1 . 

படுகதிர் , விலகுகதிர் , படுபுள்ளியில் வரையப்பட்டக் குத்துக் 
கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் . 


விதி : 2 . 

ஒற்றை நிறமுடைய ஒளிக்கதிர் , குறிப்பிட்ட இரு ஊடகங்களுக் 
கிடையே ஒளிவிலகல் அடையும்பொழுது படுகோணத்தின் சைன் 
மதிப்பிற்கும் , விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடைப் 
பட்ட விகிதம் ஒரு மாறிலி ( Constant ) ஆகும் , 
அதாவது , 

சைன் 1 
சைன் 

= ஒரு மாறிலி 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


47 


இந்த மாறிலி முதல் ஊடகத்தைப் பொறுத்த இரண்டாவது 
ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ( Refractive Index ) எனப்படும் . 
உதாரணமாக முதல் ஊடகம் காற்றாகவும் , இரண்டாவது ஊடகம் 
கண்ணாடியாகவும் இருந்தால் , ஒளிவிலகல் எண்ணை aus என்று 
குறிப்பிடுவது வழக்கம் . இம்மதிப்பு ஒளியினுடைய நிறத்தைப் 
பொறுத்து சிறிதளவு மாறும் . கிரௌன் கண்ணாடியில் ( Crown 
glass ), காற்றிலிருந்து வரும் ஒளிக்கதிர் விலகல் அடையும்பொழுது 
ப -வின் மதிப்பு சிகப்பு நிறத்திற்கு 1-536 - ம் , மஞ்சள் நிறத்திற்கு 
1.589 ம் , நீல நிறத்திற்கு 1.595 - ம் ஆக மாறும் . வெள்ளொளி 
பயன்படும்பொழுது , நிறத்திற்கேற்ப அமையும் பண்பைக் கருதா 
மல் , நிற மாலையின் மையத்தில் அமையும் மஞ்சள் நிறத்திற்கான 
ஒளிவிலகல் எண்ணையே 4 - வின் பொதுவான மதிப்பாகக் கொள் 
வது வழக்கம் , 

எனவே aus என்பது காற்றைப் பொறுத்த கண்ணாடியின் ஒளி 
விலகல் எண் எனப்படும் . இதேபோல் காற்றைப் பொறுத்த 
நீரின் ஒளிவிலகல் எண் auw எனக் குறிக்கப்படும் . இதன் மதிப்பு 
1.33 ஆகும் . 

மாறாக தண்ணீரிலிருந்து ஒளிக்கதிர் காற்றுக்கு வந்தால் ஒளி 
விலகல் எண் Ha எனக் குறிக்கப்படும் . இதன் மதிப்பு 0-75 
ஆகும் . இது 1.33 ன் தலைகீழ் விகித ( Reciprocal ) மதிப்பு ஆகும் . 
எனவே , ஒளிக்கதிரானது திருப்பப்பட்டால் மீண்டும் , வந்த 
பாதையிலேயே செல்லும் என்பது பெறப்படும் . தவிர முதலில் 
விலகல் கோணமாக இருந்தது , இப்பொழுது படுகோணமாகவும் , 
படுகோணமாக இருந்தது விலகல் கோணமாகவும் அமையும் 
என்பது தெளிவு . இதுவே ஒளியினுடைய நேர் - எதிர்ப் பண்பின் 
தத்துவம் ( Principle of reversibility ) எனப்படும் . 

சில முக்கியமான பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் அட்ட 
வணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


பொருள் 


ஒளிவிலகல் எண் 


1.33 


தண்ணீர் 


கிரௌன் கண்ணாடி 


1.52 


கார்பன் - டை -சல்பைடு 


1.63 


2.42 


வைரம் 


- 


18 . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


3.3 இணைப்பக்கங்களுடன் கூடிய ஊடகத்தில் ஒளிவிலகல் 


ABCD என்பது காற்றில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கனச் செவ் 
வக ஊடகம் ( படம் : 3.2 ) . பிரிதளம் AB- ன்மீது விழும் ஒளிக்கதிர் 
PQ ; ஊடகத்தினுள் QR திசையில் விலகல் அடைகின்றது எனக் 
கொள்வோம் . 


N 


AAL 


10 


1 


D 


R 


i 


S 


படம் 3.2 . 


படுபுள்ளி Q- வில் வரையப்பட்ட குத்துக்கோடு NN எனில் 
ZPQN = i படுகோணமாகவும் , Z RQN = r விலகு கோணமாக 
வும் அமையும் . விலகுகதிர் QR பிரிதளம் CD- ன்மேல் படுகோணம் 
r இருக்குமாறு விழுகின்றது . விலகலுக்குப் பின்னர் . ஒளிக்கதிர் , 
RS என்னும் திசையில் செல்கின்றது . RS என்பது விடுகதிராகவும் , 
கோணம் i விடுகோணமாகவும் அமைகின்றன . பிரி தளங்கள் 
AB- யும் CD- யும் இணைப் பக்கங்களாகவும் , AB- க்கு மேலும் CD- க் 
குக் கீழும் காற்று ஊடகமாக இருப்பதாலும் , விடுகதிர் RS, படுகதிர் 
PQ- க்கு இணையாக அமையும் . எனவே . ஊடகத்தினுள் புகுந்து 
வெளிவரும் பொழுது பக்கப் பெயர்ச்சி மட்டுமே ஏற்படும் . திசை 
மாற்றம் ஏற்படாது . எனவே 


i = i ; r = ஆக அமையும் . 
பிரிதளம் AB-யில் நிகழும் ஒளிவிலகலைக் கருத , ஊடகத்தின் 

சைன் 1 
ஒளிவிலகல் எண் aug = 

ஆகும் . பிரிதளம் CD- யில் , 
சைன் 


18. 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


3.3 இணைப்பக்கங்களுடன் கூடிய ஊடகத்தில் ஒளிவிலகல் 


ABCD என்பது காற்றில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கனச் செவ் 
வக ஊடகம் ( படம் : 3.2 ) . பிரிதளம் AB- ன்மீது விழும் ஒளிக்கதிர் 
PQ ; ஊடகத்தினுள் QR திசையில் விலகல் அடைகின்றது எனக் 
கொள்வோம் . 


N 


AL 


10 


N 


1 


D 


R 


i 


படம் 3.2 . 


படுபுள்ளி Q- வில் வரையப்பட்ட குத்துக்கோடு NN எனில் 
ZPQN = i படுகோணமாகவும் , ZRQN = r விலகு கோணமாக 
வும் அமையும் . விலகுகதிர் QR பிரிதளம் CD- ன்மேல் படுகோணம் 
r இருக்குமாறு விழுகின்றது . விலகலுக்குப் பின்னர் . ஒளிக்கதிர் , 
RS என்னும் திசையில் செல்கின்றது . RS என்பது விடுகதிராகவும் , 
கோணம் i விடுகோணமாகவும் அமைகின்றன . பிரிதளங்கள் 
AB- யும் CD- யும் இணைப் பக்கங்களாகவும் , AB- க்கு மேலும் CD- க் 
குக் கீழும் காற்று ஊடகமாக இருப்பதாலும் , விடுகதிர் RS, படுகதிர் 
PQ- க்கு இணையாக அமையும் . எனவே . ஊடகத்தினுள் புகுந்து 
வெளிவரும் பொழுது பக்கப் பெயர்ச்சி மட்டுமே ஏற்படும் . திசை 
மாற்றம் ஏற்படாது . எனவே 


i = i ; r = ஆக அமையும் . 
பிரிதளம் AB-யில் நிகழும் ஒளிவிலகலைக் கருத , ஊடகத்தின் 

சைன் 1 
ஒளிவிலகல் எண் aug = 

ஆகும் . பிரிதளம் CD- யில் , 
சைன் 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


நிகழும் ஒளிவிலகலைக் கருத , 
விலகல் எண் 


ஊடகத்தைப் பொறுத்த காற்றின் 


sa 


-- 


சைன் 
சைன் 


ஆகும் . 


ஆனால் 


i 





- 


1 


எனவே 


sus 


- 


சைன் 
சைன் 


சைன் 
சைன் 1 


AL 


எனவே , 4a 


1 
als 


3.4 . சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் அடையும் பொழுது ஏற்படும் பக்கப் 

பெயர்ச்சி ( Lateral displacement ) 


A 


-- 


N 


RI 


படம் 3.3 . ஒளிக்கதிர் ஒன்றின் பக்கப் பெயர்ச்சி 


AB என்ற பிரிதளத்தின் மீது படும் PQ என்னும் ஒளிக்கதிர் விலகல் 
அடைந்து , QR திசையில் ஊடகத்தினுள் செல்கின்றது . விலகல் 
கதிர் QR ஆனது , CD என்ற பிரிதளத்தில் விலகல் அடைந்து RS 
என்னும் திசையில் செல்கின்றது . ஊடகம் மாறாமல் இருந்தால் , 
கதிர் , PQU என்ற திசையில் சென்றிருக்கும் . படத்தில் PQ - வும் , 
RS- வும் இணையாக உள்ளன . R- ன் வழியாக PQU- வுக்கு வரையப் 
படும் குத்துக்கோடு ; PAU- வை - ல் சந்திக்கட்டும் . RT என்பது 

4 


150 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கதிர் PQ. அடைந்த பக்கப் பெயர்ச்சி ஆகும் . இரண்டாவது 
ஊடகத்தின் தடிமம் t எனக் கொண்டால் , 


A QRT- யில் , 


RT 

= சைன் ( i - 1 ) 
OR 


RT 


QR சைன் (i - r ) - 


( 
1 
) 


மேலும் A QNR- ல் 


OR 


1 
காஸ் r 


QR 


t 
காஸ் 


( 
2 
) 


பக்கப் பெயர்ச்சி RT 


t 

சைன் (i - r ) 
காஸ் 7 


( 3 ) . 


இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் - எனக் கொண் 
டால் , 


ப 


- 


சைன் i 
சைன் " 


அல்லது சைன் 


சைன் i 

ப 


( 
4 
) 


எனவே காஸ் r = 


சைன் 2i 


1 


( 5 ) 


4 . 


சைன் | 
மேலும் , டேன் r = 

காஸ் 1 


சைன் i 
Vue - சைன் 


( 6 ) 


சமன்பாடு ( 3 ) -ல் இருந்து 


RT 


சைன் ( i - 1 ) 


காஸ் " 


t ( சைன் 1 காஸ் r - காஸ் 1 சைன் r ) 

காஸ் " 


t ( சைன் i - காஸ் 1 டேன் ) 


* 50 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கதிர் PQ. அடைந்த பக்கப் பெயர்ச்சி ஆகும் . இரண்டாவது 
ஊடகத்தின் தடிமம் t எனக் கொண்டால் , 


A ORT- யில் , 


RT 

= சைன் ( i - r ) 
QR 


( 
1 
) 


RT QR சைன் (i - r ) 
மேலும் A QNR- ல் 


OR 


1 
காஸ் r 


t 


QR 


( 
2 
) 


காஸ் 1 


பக்கப் பெயர்ச்சி RT 


t 

சைன் (i - 1 ) 
காஸ் - 


( 3 ) . 


இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 1 எனக் கொண் 
டால் , 


ப 


சைன் i 
சைன் " 


அல்லது சைன் 


சைன் 1 

ப 


எனவே காஸ் r = 


சைன் 2i 


1 


( 5 ) 


ப 


சைன் | 
மேலும் , டேன் r = 

காஸ் r 


சைன் i 
Vu - சைன் | 


( 6 ) 


சமன்பாடு ( 3 ) -ல் இருந்து 


RT 


சைன் ( i - r ) 


காஸ் " 


t ( சைன் 1 காஸ் r - காஸ் 1 சைன் r ) 

காஸ் " 


t ( சைன் 1 - காஸ் 1 டேன் ) 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


51 


சமன்பாடு ( 8 )-ல் இருந்து டேன் -ன் மதிப்பைப் பதிலீடு 
செய்ய , 

காஸ் 1 சைன் | 
RT = t ( சைன் 1 

V 

sin il 


காஸ் 1 


1 


சைன் i . ( 7 ) 


sin i 


சமன்பாடு ( 7 ) -லிருந்து பக்கப் பெயர்ச்சியானது ஊடகத்தின் 
தடிமம் , படுகோணம் i , ஒளிவிலகல் எண் 4 ஆகியவற்றைப் 
பொறுத்து அமையும் என்பது தெளிவு . 


3.5 . சமதள இணைபரப்பு ஊடகங்களின் வழியே ஒளிவிலகல் 

காற்று , நீர் , கண்ணாடி என்ற மூன்று ஊடகங்களின் வழியே 
ஓர் ஒளிக்கதிர் விலகல் அடைவதைக் கவனிப்போம் , படம் 3.4 - ல் 
உள்ளது போன்று , காற்றிலிருந்து வரும் ஒளிக்கதிர் PQ முதலில் 
பிரிதளம் 1 - ல் விலகல் அடைந்து நீரினுள் புகுந்து , நீரிலிருந்து 
பிரிதளம் 2 ஐ அடைந்தவுடன் அதிலும் விலகல் 

அடைந்து 
கண்ணாடிக்குள் சென்று மீண்டும் பிரிதளம் 3 - ல் விலகலடைந்து 
ST என்னும் விடுக திராகக் காற்றில் வெளியேறுகின்றது , 
படுக திரும் , விடுகதி நம் ஒரே ஊடகமான காற்றில் இருப்பதால் 
அவை ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் . எனவே , 

1 = i ஆகும் . 


காற்று 


பிதேளம் .1 


பிரிதளம் .2 


T 


கண்ணுடி" 


பிரிதளம்..3 


காற்று 


படம் 3.4 , இணைதள தொடர் ஊடகங்களில் ஒளிவிலகல் 


52 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
பிரிதளங்கள் 1 , 2 , 3 இவைகளில் ஒளிவிலகல் அடையும் 
பொழுது ஒளிவிலகல் எண்களின் 

எண்களின் மதிப்புக்களை முறையே 
* " H , su , எனக் கொண்டால்.. 


சைன் 


சைன் . 


சைன் , 
சைன் , 


சைன் , 
சைன் 


சைன் | 


( 
1 
) 


இந்த மூன்று சமன்பாடுகளையும் பெருக்கினால் , 

சைன் 

சைன் , 
aw , war . FH = 
சைன் | சைன் ; 

சைன் 
என்பது கிடைக்கும் . 

. 
பிரிதளங்களின் பரப்புக்கள் எல்லாம் சமதளமாக இருப்பதால் 
படுபுள்ளிகளில் வரையப்படும் எல்லா குத்துக்கோடுகளும் ஒன்றுக் 
கொன்று இணையானவைகளாகும் . எனவே , 

T ; = r , ; , = 1. மேலும் i = i 
எனவே , 
சமன்பாடு ( 1 ) -ன் வலது பக்கம் பெருக்கற் தொகையின் மதிப்பு 
ஒன்று ஆகும் . 


அதாவது , 

* . was. H. = 1 
அல்லது 

1 ) 
w Hg = 

= 

1. sa 


எனவே , காற்றைப் பொறுத்த கண்ணாடியினுடைய 
ஒளிவிலகல் எண்ணும் , நீரின் விலகல் எண்ணும் தெரிந்தால் , 
நீரைப் பொறுத்த கண்ணாடியின் விலகல் 

எண்ணைக் 
கணக்கிடலாம் . உதாரணமாகக் காற்றைப் பொறுத்த நீரினுடை 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


53 


யவும் , கண்ணாடியினுடையவும் , ஒளிவிலகல் எண்கள் முறையே 
1-33, 116 எனில் , 


w ll g 


- 


- 


1-6 
1-33 


1-2 


auw 


இதேபோல் , 


sw 


1.33 
1-6 


0.83 


எனவே , 


இணை 


பல 


ஊட 


பிரிதளங்களைக் கொண்ட 

டகங்களின் 
வழியாகச் செல்லும் ஒளிக்கதிரொன்றுக்கு , முதல் ஊடகமும் , 
இறுதி ஊடகமும் ஒன்றேயாகுமெனில் , 


4. 243, 


..... 


NA 

= 1 என்று காட்டலாம் . 


1 


H 


3 


மூன்று ஊடகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் , 


11 . 


24 .. 


24 , = 1 


அல்லது , 


11. 2ns . 


1 
34 


- 


14 


அதாவது , 


14. 24 : = 14 


31 


11 


2 ul , = 


11 


ஊடகமொன்றின் வெற்றிடத்தைப் பொறுத்த ஒளிவிலகல் 
எண் தான் சார்பிலாதது ஆகும் . வெற்றிடத்தைப் பொறுத்த , 
காற்றின் ஒளிவிலகல் எண் 1-0003 என்று கணக்கிடப்பட்டுள்ளது . 
ஆனால் , 

நடைமுறையில் காற்றின் ஒளிவிலகல் எண்ணையே 
சார்பிலாதது என்று கொண்டு அதன் மதிப்பை ஒன்று எனக் 
கொள்கின்றோம் . 


எனவே ஊடகம் 


1 காற்று எனில் , 


4 . 


21 


3 


ஆகும் . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 
முழு அக எதிரொளிப்பு ( Total Internal Reflection ) 
ஸ்னெல்லின் இரண்டாவது ஒளிவிலகல் விதியின்படி 

சைன் 1 
H 

என்பது தெரிந்தது . - இதன் படி , படுகோணம் 
சைன் - 
அதிகரித்தால் , விலகுகோணமும் அதிகரிக்கும் என்பது தெளி 
வாகின்றது . மேலும் அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு 
குறைந்த ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் சென்றால் அது குத்துக் 
கோட்டை விட்டு விலகிச் செல்லும் . இதனால் படுகோணத்தைவிட 
விலகுகோணம் அதிகமாக இருக்கும் . இப்பொழுது படுகோணத்தை 
அதிகரித்தால் விலகுகோணம் மிக வேகமாக அதிகரிக்கின்றது . 
படுகோணம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அடையும்பொழுது விலகு 
கோணம் 90 ° ஆகவும் , விலகுகதிர் , பிரிதளத்தை ஒட்டியும் வெளி 
யேறுகின்றது . ( படம் 3.5 (b ) ] . இவ்வாறு அடர்வுமிகு ஊடகத்தில் 
எந்தப் படுகோணத்திற்கு விலகுகோணம் 900 ஆக உள்ளதோ , 
அந்தப் படுகோணம் அடர்வுமிகு ஊடகத்தின் மாறு நிலைக் கோணம் 
( Critical angle ) எனப்படும் . 


1 ஊடகம் -1 


ஊடக 
90 


ஐடக்க 


LED -21 


lal WLEB - 2 


கடகம் -2 


( a ) 

( o ) 
படம் 3.5 , முழு அக எதிரொளிப்பு 
படுகோணம் மாறுநிலைக் கோணத்தைவிட அதிகரிக்கப்பட்டால் 
ஒளிவிலகல் ஏற்படாமல் , ஒளிக்கதிர் முழுவதும் அந்த அடர்மிகு 
ஊடகத்தினுள்ளேயே எதிரொளிக்கப்படுகின்றது . இவ்வாறு ஏற் 
படும் நிகழ்வு முழு அக எதிரொளிப்பு (Total Internal Reflection ) 
எனப்படும் . [ படம் 3.5 ( c ) ] . 

ஒளிக்கதிர் புறப்படும் அடர்வுமிகு ஊடகத்தின் ஒளிவிலகல் 
எண் - என்றும் மாறுநிலைக் கோணம் - என்றும் கொண்டால் 
படம் 3.5 ( b )- யிலிருந்து , 

சைன் C 
24 

சைன்90 
சைன் 90 
சைன் 


சைன் 

1 
சைன் 


F 


59 


அ 


ஒளியியலும் நிறமாலையியலும் 
முழு அக எதிரொளிப்பு ( Total Internal Reflection ) 
ஸ்னெல்லின் இரண்டாவது ஒளிவிலகல் விதியின்படி 

சைன் 1 
H 

என்பது தெரிந்தது . - இதன் படி- படுகோணம் 
சைன் | 
அதிகரித்தால் , விலகுகோணமும் அதிகரிக்கும் என்பது தெளி 
வாகின்றது . மேலும் அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு 
குறைந்த ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் சென்றால் அது குத்துக் 
கோட்டை விட்டு விலகிச் செல்லும் . இதனால் படுகோணத்தைவிட 
விலகுகோணம் அதிகமாக இருக்கும் . இப்பொழுது படுகோணத்தை 
அதிகரித்தால் விலகுகோணம் மிக வேகமாக அதிகரிக்கின்றது . 
படுகோணம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அடையும்பொழுது விலகு 
கோணம் 90 ° ஆகவும் , விலகுகதிர் , பிரிதளத்தை ஒட்டியும் வெளி 
யேறுகின்றது . ( படம் 3.5 (b ) ] . இவ்வாறு அடர்வுமிகு ஊடகத்தில் 
எந்தப் படுகோணத்திற்கு விலகுகோணம் 900 ஆக உள்ளதோ , 
அந்தப் படுகோணம் அடர்வுமிகு ஊடகத்தின் மாறு நிலைக் கோணம் 
( Critical angle ) எனப்படும் . 


1 2 டகம் -1 


ஊடகம் 
90 


ஜடம் 1 


LED -21 


lal VLS - 2 


ஊடகம்-2 


( a ) 

( 0 ) 
படம் 3.5 , முழு அக எதிரொளிப்பு 
படுகோணம் மாறுநிலைக் கோணத்தைவிட அதிகரிக்கப்பட்டால் 
ஒளிவிலகல் ஏற்படாமல் , ஒளிக்கதிர் முழுவதும் அந்த அடர்மிகு 
ஊடகத்தினுள்ளேயே எதிரொளிக்கப்படுகின்றது . இவ்வாறு ஏற் 
படும் நிகழ்வு முழு அக எதிரொளிப்பு (Total Internal Reflection ) 
எனப்படும் . [ படம் 3.5 { c } ] . 

ஒளிக்கதிர் புறப்படும் அடர்வுமிகு ஊடகத்தின் ஒளிவிலகல் 
எண் - என்றும் மாறுநிலைக் கோணம் - என்றும் கொண்டால் 
படம் 3.5 ( b ) - யிலிருந்து , 

சைன் O 
24 

சைன்95 
சைன் 90 
சைன் c 

1 
சைன் 

1 
F 

சைன் 


சமதளப்பரப்பில் ஒளிவிலகல் 


55 


முழு அக எதிரொளிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள் : 

ஒளிக்கதிர் அடர்வுமிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த 
ஊடகத்திற்குச் செல்ல வேண்டும் . 


2. பிரிதளத்தில் படுகோணம் , அடர்வுமிகு ஊடகத்தின் மாறு 
நிலைக் கோணத்தின் ( Critical angle ) மதிப்பைவிட அதிகமாக 
இருக்க வேண்டும் . 


3.5 முழு அகப் எதிரொலிப்பினால் ஏற்படும் சில நிகழ்வுகள் : 
( அ ) கானல் நீர் : 

முழு அக எதிரொளிப்பிற்கு வளி மண்டலத்தில் ( Atmospheric 
air ) ஏற்படும் கானல் நீர் ( Mirage ) ஒரு சிறந்த உதாரணமாகும் . 
வெப்பம் மிகுந்த நாட்களில் பாலைவனத்தின் பரந்த மணற் பரப்பு 
மிக அதிகமாக வெப்பமடையும் . மணற் பரப்பின் வெப்ப மிகுதியால் 
அதை ஒட்டியுள்ள காற்று அடுக்குகளின் வெப்ப நிலை உயருகின் 
றது . இவற்றின் வெப்ப நிலை அவைகளுக்கு மேலுள்ள அடுக்கு 
களைவிட மிகுதியாக உள்ளது . இதனால் ஒட்டினாற்போல் உள்ள 
அடுக்குகளின் ஒளிவிலகல் எண்கள் குறைவாகவும் , மேலுள்ள 
அடுக்குகளின் ஒளிவிலகல் எண்கள் அதிகமாகவும் உள்ளன . 
எனவே தூரத்திலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் , அடுத்தடுத்து 
ஒன்றுக்கொன்று குறைவான ஒளிவிலகல் எண்களைக்கொண்ட 
அடுக்குகளின் மூலம் கீழ்நோக்கி வருகின்றன . அப்படி வரும் ஒளிக் 
கதிரொன்றைக் கருதினால் , அது கீழே வரவர குத்துக் கோட்டி 
லிருந்து விலகிக்கொண்டே செல்லும் . இதனால் அடுக்குக்கு அடுக்கு 
படுகோணம் அதிகரித்துக்கொண்டே 

செல்லும் . இவ்வாறு 
அதிகரித்துக்கொண்டு செல்லும் படுகோணம் , ஒரு குறிப்பிட்ட 
நிலைக்குப் பின்னர் ஓர் அடுக்கின்மீது படும் பொழுது அதன் மதிப்பு 
மாறு நிலைக் கோணத்தைவிட அதிகமாகின்றது . எனவே அந்தக் : 
கதிர் முழு எதிரொளிப்பிற்கு உள்ளாகின்றது . கதிர் மேல் நோக்கித் 
திருப்பப்படுகின்றது . 

மேல் நோக்கிச் செல்லும்பொழுது , குத்துக்கோட்டை நோக்கி 
வளைந்து செல்கின்றது . இவ்வாறு முழு அக எதிரொளிப்பிற்குப் 
பின்னர் செல்லும் பல கதிர்கள் ஒருவரின் கண்களைச் சேருமானால் , 
நீரின் பரப்பில் எதிரொளிப்பு அடைந்த ஒளிக்கதிர்களைப் போன்று 
அவை தோன்றும் . எனவே , பார்ப்பவர் கண்ணுக்கு தன் முன்னால் 
ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் நீர்ப் பரப்பு இருப்பது 
போன்று தோன்றும் . இவ்வாறு ஏற்படும் நிகழ்வு தான் கானல் நீர் 
எனப்படும் . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( ஆ ) சூடாக்கப்பட்ட காற்று வழியே பார்க்கப்படும் பொருள்கள் : 

ஒரு புகைப் போக்கியின் வழியே வெளியேறும் சூடான புகை 
அல்லது சூடான மணற் பரப்பின் மேலிருந்து உயரேச் செல்லும் 
வெப்பக் காற்று இவற்றின் வழியாகப் பார்த்தால் , பார்க்கப்படும் 
பொருள்கள் அதிர்வினால் நடுங்குவதுபோலத் தோன்றும் . காற் 
றானது மாறுபட்ட வெப்ப நிலைகளுக்கு வெப்பப்படுத்தப்படுவதால் 
அதன் வெவ்வேறு பகுதிகளில் ஒளிவிலகல் எண் வேறுபட்ட 
மதிப்புக்களைக் கொண்டுள்ளது . மேலும் காற்றின் இயக்கத்தினால் 
மாறுபட்ட மதிப்புக்களைக்கொண்ட பகுதிகள் - இடம் பெயர்ந்து 
கொண்டே உள்ளன . இதனால் தூரத்திலுள்ள பொருள்களி 
லிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் தொடர்ந்து திசை மாற்றப்படுகின் 
றன . அப்படி திசை மாற்றப்பட்ட கதிர்கள் பார்வையாளரின் 
கண்ணில் பொருளின் படிவத்தை உண்டாக்கும் பொழுது பொருள் 
நடுங்குவது போன்று தோன்றுகின்றது . நட்சத்திரங்களும் இதே 
காரணத்தால் தான் மின்னுவதுபோலத் தோன்றுகின்றன . 


3.3) முப்பட்டகத்தில் ஒளிவிலகல் : 

முப்பட்டகம் என்பது மூன்று சமதளப் பக்கங்கள் , மூன்று இணை 
யான கோடுகளில் வெட்டிக் கொள்ளுவதினால் உண்டாகும் ஒளி 
புகும் ஒரு ஊடகமாகும் . மூன்று பக்கங்களில் ஒரு பக்கம் எப்பொழு 
தும் தேய்க்கப்பட்டிருக்கும் . மற்ற இரு பக்கங்களும் பளபளப் 
பாக்கப்பட்டிருக்கும் . 


விளிம்பு 


a 


b 


AL 


4. 


அடிப்பாகம் 


B 


C 


படம் 3.6 . முப்பட்டகம் 


படம் 3.6 - ல் காட்டப்பட்டுள்ள a , b என்னும் இரு பளபளப்பான 
பக்கங்களும் ஒளிவிலகலை ஏற்படுத்தும் பக்கங்கள் எனப்படும் . 


சந்தனப் பரப்பில் ஒளிவில்கல் 


57 


அவை இரண்டும் சந்திக்கும் நேர்க்கோடு ஒளிவிலகல் விளிம்பு 
( Refracting edge ) எனப்படும் . ஒளிவிலகலை ஏற்படுத்தும் இரண்டு 
பக்கங்கள் ஒளிவிலகல் விளிம்புடன் உண்டாக்கும் கோணம் பட்ட 
கத்தின் கோணம் ( Angle of the Prism ) எனப்படும் . ஒளிவிலகல் 
விளிம்பிற்கு எதிரில் உள்ள தேய்த்த பக்கம் பட்டகத்தின் அடிப் 
பாகம் எனப்படும் . அடிப்பாகம் ஒழுங்கற்று இருந்தாலும் பட்டகத் 
தில் ஏற்படும் ஒளிவிலகல் பாதிக்கப்படாது . பட்டகத்தை அதன் 
ஒளிவிலகல் விளிம்பிற்குக் குத்தாக உள்ள தளமொன்று வெட்டு 
வதனால் உண்டாக்கப்படும் ABC போன்ற முகப்பு , முக்கியப் பகுதி 
( Principal Section ) எனப்படும் . ABC என்னும் முக்கியப் பகுதியில் 
நடைபெறும் ஒளிவிலகலைக் கருதுவோம் . 


A 


MM 


1 


1 


P. 


S 


B 

C 
படம் 3.7 முப்பட்டகத்தில் ஒளிவிலகல் 
AB , AC விலகல் பிரிதளங்கள் . PQ என்பது படுகதிர் . அது 
விலகலுக்குப் பின்னர் லம்பத்தை நோக்கி வளைத்து QR என்ற 
திசையில் சென்று R- ல் பட்டு பக்கம் AC- ல் விலகல் அடைகின்றது . 
விலகலுக்குப் பின்னர் குத்துக்கோட்டைவிட்டு விலகி RS என்ற 
திசையில் செல்கின்றது . படுபுள்ளி Q , விடுபுள்ளி R இவைகளில் 
முறையே AB , AC- க்குக் குத்துக்கோடுகள் வரைந்தால் அவை 
0 - வில் வெட்டிக்கொள்ளட்டும் . படம் 3.7 - ல் உள்ளவாறு Q- வில் 
படுகோணமாக , 

ZNQP = i .. ம் , விலகு கோணமாக / RQ0 = 1 - ம அமை 
கின்றன . இதைப் போலவே R- ல் படுகோணமாக ZQRO = 1 , -ம் , 
விலகுகோணமாக / MRS = ir- ம் அமைகின்றன . விடுகதிர் 
RS- ஐப் பின்பக்கம் நீட்டினால் படுகதிர் PQ-வின் நீட்சியை D- யில் 
வெட்டட்டும் . இப்பொழுது Zd 

என்பது 

திசைமாற்றக் 
கோணமாகும் . முக்கோணம் QDR- ல் , 

Ld = ZDQR + IQRD 


58 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆனால் , 


/ DQR = 1 , - r , 

LQRD = i , - r , 
எனவே , 

d = ( i , - ry) + ( i , - ry ) 

( i , + i , ) - ( r : + ry ) 


( 1 ) - 


முக்கோணம் QRO- வில் , 

T : + ry + ZQOR = 180 ° 


( 2 ) 


மேலும் வட்ட நாற்கரம் AQOR- ல் 

ZA + ZQ0R 180° 


( 3) 


சமன்பாடுகள் (2 ) , ( 3) இவைகளிலிருந்து , 

ZA = r. + 


( 4) 


ZA- ன் இந்த மதிப்பைச் சமன்பாடு ( 1 )-ல் பதிலீடு செய்ய , 
d = i + i , - A 

(5 ) 


3.9 . சிறும திசைமாற்றக் கோணம் 

ஒரு பட்டகத்தில் ஏற்படும் திசைமாற்றம் , படுகோணத்தைப் 
பொறுத்து அமைகின்றது . படுகோணத்தை அதிகரித்துக் 
கொண்டே சென்றால் , விலகுகதிர் குறிப்பிட்டதொரு குறைந்த 
அளவு திசைமாற்றத்தை அடைந்து பின்னர் அதிகரிக்கத் 
துவங்குகின்றது . எனவே பட்டகத்தில் குறிப்பிட்டதொரு 
படுகோணத்திற்குத் திசைமாற்றம் சிறும மதிப்பைப் பெறுகின்றது 
என்பது தெளிவாகின்றது . எனவே , ஒளிக்கதிரொன்று சிறும 
திசைமாற்றம் அடைவதற்கான நிபந்தனையைக் கவனிக்கலாம் . 


படம் 3.7 - ல் உள்ளபடி , PQRS என்ற ஒளிக்கதிர் அடையும் 
ஒளிவிலகலைக் கருதினால் , 


சைன் i . 
சைன் , 


சைன் 1, 

என்பது தெரியும் . 
சைன் 


அல்லது சைன் i . 


( 6 ) 


4 சைன் , 
பசைன் , 


சைன் 1 , 


( 7 ) 


சமன்பாடுகள் ( 6 , 
சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 

59 
காஸ் i , di , பகாஸ் r.dr , 
காஸ் i, di, - காஸ் r , dr , 


காஸ் i di , 
காஸ் i ,di , 


காஸ் r , dri 
காஸ் r , dr , 


( 8 ) 


ஆனால் A = r + r , 


பகுனிகாண , 
dr ; 

dr , 
: ( A ஒரு மாறிலி ஆகையால் ) 


( 9 ) 


படுகோணம் , விடுகோணம் . முறையே 11 , i , என்று இருக்கை 
யில் , D என்பது சிறும திசைமாற்றக் கோணம் என்று கொள் 
வோம் . 

ஃ D = i , + i , - A 


( 10) 


பகுனி காண , 

0 di, + di , 
அல்லது di, = di, 

( 11 ) 
சமன்பாடுகள் ( 9 , ( 11 ) இவைகளின் மதிப்புக்களை , சமன்பாடு 
( 8 ) -ல் பதிலீடு செய்ய , 
காஸ் 1 காஸ் . 

( 12 ) 
காஸ் i, காஸ் : 


அல்லது 

காஸ் i காஸ் , 

காஸ் -1 , காஸ் , 
எனவே , 

1 - சைன் i . 1 சைன் , 
1 சைன் is 

சைன் 
[ சைன் 2 + காஸ் i = 1 ] , 


சைன் i , = u சைன் r , என்றும் , சைன் i , ப சைன் r , 
என்றும் பதிலீடு செய்து குறுக்காகப் பெருக்க , 
( 1- சைன் r , ) ( 1- சைன் r ) - ( 1- H சைன் r ) ( 1- சைன் r ) 


சைன் 12 


60 . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இச் சமன்பாட்டிலிருந்து , 

சைன் 7 , ( 1- 4 ) = சைன் r , ( 1- 4 ) எனக் கிடைக்கும் . 
எனவே , 


சைன் , 


21 


அல்லது 1 


ஆனால் சமன்பாடு ( 12 ) -ன் படி , 


காஸ் i . 
காஸ் i , 


காஸ் . 
காஸ் , 


எனவே , 


r , எனில் 


i , = i, என்பது தெளிவு . 


எனவே படுகோணமும் , விடுகோணமும் சமமாக இருந்தால் ஒளிக் 
கதிர் சிறும் திசை மாற்றம் அடைகின்றது . மேலும் , r , = 1 , என்று 
இருப்பதால் விலகுகதிர் பட்டகத்தின் அடிப் பாகத்திற்கு இணையாக 
இருக்கும் . எனவே சிறும திசை மாற்ற திசையில் பட்டகத்தின் 
வழியாகச் செல்லும் ஒளிக்கதிரொன்றுக்கு , 


எனவே 4 


சைன் i . 
சைன் , 


சைன் , 
சைன் , 


சைன் i 
சைன் | 


ஆனால் , A = r ; + r , = 2r 


அல்லது r 


A , 


மேலும் , D = 


is + i , - A = 21 - A 


அல்லது 


i 


A + D 

2 


சைன் A + D 

2 
சைன் A / 2 


ஃ | 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


81 


3.10 . மெல்லிய பட்டகத்தில் ஒளிவிலகல் : 

குறைந்த மதிப்புடைய ஒளிவிலகல் கோணத்தைக் கொண்டது 
மெல்லிய பட்டகம் எனப்படும் . இத்தகைய பட்டகங்களில் சைன் A 
என்பதனை A என்றே கொள்ளலாம் . 


A 


1* 


ப 


படம் 3.8 . மென்பட்டகத்தில் ஒளிவிலகல் 


மெல்லிய பட்டகத்தின் முக்கிய பகுதியொன்றில் விலகல் 
அடையும் ஒளிக்கதிரான PQ- வைக் கருதுவோம் . குறைந்த மதிப் 
புடைய படுகோணம் 1 , -க்கு AB- யில் விலகுகோணம் , ஆக 
இருக்கட்டும் . 

சைன் 1 , 

ப ஆகும் . 

சைன் , 
அல்லது i , , இவற்றின் மதிப்புக்கள் மிகக் குறைந்தவைகளாக 
இருப்பின் , 

1 
= 4 அல்லது i = r ; 

( 1 ) 


எனவே 


- 


- 


என எழுதலாம் . இரண்டாவது பக்கமான AC- யில் படுகோணம் , 
விலகுகோணம் முறையே 12 , 1 , எனில் 

( 2 ) 
ஆனால் திசைமாற்றக் கோணம் 
d i , + i , - A 

Hr .. + ir , - AA 
= H. (r + ra ) - A 


.62 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆனால் , 


A = litro 


d = 4A - A 

= ( H - 1 ) A. 


இந்தச் சமன்பாட்டிலிருந்து , மெல்லிய பட்டகத்தின் ஒரு 
பக்கத்தின் மீது குறைந்த படுகோணங்களில் விழும் எல்லாக் கதிர் 
களுக்கும் ஏற்படும் திசைமாற்றக் கோணம் ஒரு மாறிலியாக 
உள்ளது என்பது தெளிவாகின்றது . 


3.11 . ஒளிவிலகலை ஏற்படுத்தும் கோணத்தின் பெரும மதிப்பு : 

( Limiting angle of the Prism ) 

படம் - 3.9 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு , PQRS என்னும் ஒளிக் 
கதிர் பட்டகத்தில் விலகல் அடையும்பொழுது 
A = 1; + ry 

( 1 ) 
A 


ஆகும் . 


R 


. 


759 


P 


படம் 8.9 . ஒளிவிலகல் கோணத்தின் பெரும மதிப்பு 


கோணம் -ன் மதிப்பு படுகோணம் i1- ஐயும் , கோணம் rp- வின் 
மதிப்பு விடுகோணம் ip- வையும் பொறுத்தது ஆகும் . கோணம் i1 
பெறக்கூடிய பெரு மதிப்பு 90 . - இந்த மதிப்பிற்கு - பெறக்கூடிய 
பெரும மதிப்பு , பட்டகத்தின் பருப்பொருளுக்கான ( Material of 
the Prism ) மாறு நிலைக்கோணம் C ஆகும் . 


இதேபோல் i , - ன் பெரும மதிப்பு 90 ° ஆகும் . 90 ° விலகு 
கோணத்தை ஏற்படுத்தக்கூடிய படுகோணம் r.- வின் மதிப்பு 
C ஆகும் . 


கோணம் 7 - ன் மதிப்பு C- ஐவிட அதிகமானால் பக்கம் AC- யில் 
ஒளிவிலகலுக்குப் பதில் முழு அக எதிரொளிப்புதான் ஏற்படும் . 


03 


செந்தம் பரப்பில் ஒளிவிலகல் 


எனவே சர் இவைகளின் பெரும் மதிப்புகள் முறையே 
* ஆகும் . எனவே சமன்பாடு A = 1 +1 , என்பதிலிருந்து ஒரு 
ஒளிக்கதிர் பட்டகத்தின் வழியாக ஒளிவிலகல் அடைய , பட்டகத் 
தின் கோணத்திற்கான பெரும மதிப்பு 2e ஆகும் . எனவே , A- யின் 
மதிப்பு 2c- க்கு அதிகமாக இருந்தால் பக்கம் AB- யில் படும் எக் 
கதிருக்கும் AC-யில் விடுகதிர் இருக்காது . 


3.12 . முழு எதிரொளிப்புப் பட்டகங்கள் : 

கண்ணாடிப் பட்டகமொன்றை ஒளியை எதிரொளிக்கவும் பயன் 
படுத்தலாம் . எதிரொளிக்கும் வகையில் பட்டகம் பயன்படுத்தப் 
பட்டால் அது முழு எதிரொளிப்புப் பட்டகம் ( Totally reflecting 
prism ) எனப்படும் . கிரௌன் கண்ணாடிக்கு ஒளிவிலகல் எண் 1.51 
ஆகும் . எனவே கிரௌன் கண்ணாடியால் செய்யப்பட்ட பட்டகத் 
-திற்கு மாறு நிலைக்கோணம் 41 ° 30 ஆகும் . எனவே கண்ணாடி 
காற்று பிரிதளத்தில் 45 கோணத்தில் விழும் ஒளிக்கதிர் முழு . அக 
எதிரொளிப்பை அடைகின்றது . 

முழு 

எதிரொளிப்பை 
ஏற்படுத்துபவை இரு சமபக்க செங்கோண முப்பட்டகங்கள் 
ஆகும் . இவ்வகைப் பட்டகங்களைக்கொண்டு தள எதிரொளிக்கும் 
பரப்புகளைவிட , பொலிவான தெளிவுமிக்க படிவங்களைப் பெற 
முடியும் . 


* 


( a ) 


படம் 3.10 , முழு எதிரொளிப்புப் பட்டகங்கள் 


படம் 3.10 - ல் ஒரு இரு சமபக்க செங்கோண முப்பட்டகத்தைப் 
பயன்படுத்தும் முறைகள் காட்டப்பட்டுள்ளன . 3.10 ( a ; - ல் உள்ள 
வாறு வைத்தால் , கர்ண பக்கத்தின் மீது விழும் கதிர்கள் 
90° திசை திருப்பப்படுகின்றன . படம் 3.10 b ; - ல் உள்ள 
வாறு வைத்தால் ஒளிக் கதிரானது 180 ° திசை திருப்பப்படுவதுடன் 
உண்டாகும் படிவமும் 180 பாகை சுழற்றப்படுகின்றது . எனவே 
தலைகீழ் படிவங்களை நேரானவைகளாக நிமிர்த்த இயலும் . 
படம் 3.100 - ல் உள்ளவாறு அமைத்தால் திசைமாற்றம் ஏற்படா 


ஐ 
64 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
மல் செய்யலாம் . ஆனால் படிவம் 180 ° கோணச் சுழற்சி அடையும் . 
திசைமாற்றம் இல்லாமல் தலைகீழான படிவத்தை நிமிர்த்த முடியும் . 
எனவே இவ்வகைப் பட்டகங்கள் காமிராக்களில் படம் எடுப்பதற்கு 
முன்னர் தெளிவான படிவத்தைக் கண்டு சரிசெய்யும் அமைப்புக் 
களில் பயன்படுகின்றன . 
3.13 பட்டகத்தைப் பயன்படுத்திக் கண்ணாடியின் மாறுநிலைக் கோணத் 

தைத் தீர்மானித்தல் : 
வரை பலகையின்மீது வரை தாளொன்றைப் பொருத்தி , 
அதன் மீது பட்டகத்தை வைத்து அதன் விளிம்பை வரைந்து 
கொள்ளவும் . ஒளிவிலகலை ஏற்படுத்தும் முகப்பு AB- ஐ ஒட்டினாற் 
போல் குண்டூசி P- குத்திக்கொள்ளவும் . 

A 


B 


D 
ER 


படம் 3.11 . பட்டகத்தின் பருப்பொருளின் மாறுநிலைக்கோணம் காணல் 


BC என்னும் முகப்பின் வழியாகக் குண்டூசியின் படிவத்தைப் 
பார்க்கவும் . கண்ணை C- யின் பக்கம் வைத்து B- ஐ நோக்கி நகர்த்தி 
னால் , C-யிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிலைவரை பொலிவான படிவம் 
தெரிகின்றது . பின்னர் திடீரென அது மங்குகின்றது . இப்பொழுது 
பொலிவான படிவம் தோன்றும் பகுதியும் , மங்கலான படிவம் 
தோன்றும் பகுதியும் ஒரு கோட்டினால் பிரிக்கப்படுகின்றன . இக் 
கோடு அமையும் இடத்தைக் காண , மாறும் நிலையில் தெரியும் 
P- ன் படிவத்துடன் ஒரே நேர்க்கோட்டில் இருக்குமாறு Q , R 
என்னும் இரு குண்டூசிகளைப் பதிக்கவேண்டும் . பின்னர் பட்டகத் 
தையும் குண்டூசிகளையும் எடுத்துவிட வேண்டும் . குண்டூசிகள் 
Q , R இருந்த புள்ளிகளைக் குறித்துக்கொண்டு அவற்றை நேர்க் 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


65 


கோட்டால் இணைத்து நீட்டினால் அது BC என்னும் பக்கத்தை 
D- யில் சந்திக்கும் . P- யின் வழியாக AC- க்கு குத்துக்கோடொன்று 
வரையவும் .. அக்கோடு AC- ஐ , N- ல் சந்திக்கட்டும் . பின்னர் 
PN = P N இருக்குமாறு P -ஐ எடுத்துக்கொள்ளவும் . P- ஐயும் , 
D- ஐயும் சேர்த்தால் அது AC- யை , E- ல் சந்திக்கும் . இப்பொழுது 
LPED , மாறு நிலைக் கோணத்தைப்போன்று இரு மடங்காகும் . 
P- யிலிருந்து முகப்பு AC- யின்மேல் , A- க்கும் , E- க்கும் இடையில் 
விழும் கதிர்கள் பெரும்பாலும் விலகல் அடைகின்றன . ஆனால் , 
ஒரு சிறு பகுதி மட்டும் எதிரொளிப்பதினால் , மங்கலான படிவம் 
ஒன்று தெரிகின்றது . E- க்கும் , C- க்கும் இடையில் விழும் கதிர் 
களுக்கான படுகோணங்கள் மாறு நிலைக் கோணத்தைவிட அதிக 
மானவை . எனவே , முழு எதிரொளிப்புக்குள்ளாகின்றன . எனவே 
D- க்கும் C- க்கும் இடையில் படிவம் பொலிவுமிக்கதாக உள்ளது . 
இதனால் PED தான் மாறு நிலை எல்லையில் அமைகின்ற கதிர் . 
ஆகவே , E- யில் , இதன் படுகோணமே பட்டகத்தின் மாறு நிலைக் 
கோணமாக அமைகின்றது . எனவே முழு அக எதிரொளிப்பு 
ஏற்படுகின்றது . ZPED மாறு நிலைக் கோணத்தைப் போன்று 
இரு மடங்கு உள்ளது . கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை 

1 . 
H 

என்ற சமன்பாட்டிலிருந்து கணக்கிடலாம் . 
சைன்: C 


3.14 . தவழ்நிலைக் கதிரைக்கொண்டு ஒளிவிலகல் எண்ணைக் காணல் : 
( அ ) பட்டகத்தின் ஒளிவிலகல் எண் : 

முப்பட்டகம் ABC காற்றில் வைக்கப்பட்டுள்ளது எனக்கொள் 
வோம் . அதன் பக்கம் AB ஒற்றை நிற ஒளியால் ஒளியூட்டப்பட் 
டிருப்பதாகக் கொள்வோம் . பட்டகத்தின் AC என்ற பக்கத்தினை 
தொலைநோக்கியின் மூலம் பார்த்தால் , பார்வைப்புலம் இரண்டு 
பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு தோன்றுகின்றது . A- யிலிருந்து ஒரு 
குறிப்பிட்ட நிலை வரை உள்ள பகுதி நல்ல ஒளியூட்டத்துடனும் , 
அந்நிலைக்குக் கீழ் C வரை உள்ள பகுதி இருளாகவும் உள்ளன . 
90° கோணத்தில் படும் கதிர் PQ- வைக் கருதுவோம் . இந்தப் படு 
கதிரால் மேற்சொன்னவாறு தோன்றும் இருவேறு பகுதிகளைப் 
பிரிக்கும் கோடு விடுகதிர் RS வெளிப்படும் இடத்தில் அமையும் . 
படம் 3.12 - ல் QR என்பது பட்டகத்தினுள் அமையும் விலகு கதி 
ராகும் . இவ் விலகு கதிர் குத்துக்கோட்டுடன் ஏற்படுத்தும் கோணம் 
c , பட்டகத்தின் பருப்பொருளுக்கான மாறு நிலைக் கோணமாகும் . 
எனவே காற்றைப் பொறுத்த பட்டகத்தின் ஒளிவிலகல் எண் 
- எனில் , 

5 


66 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


1 
சைன் 


( 1 ) 


AAL 


R 


1 


S 


B 


படம் 3.12. 


பட்டகத்தின் கோணம் A என்றும் , விலகுகதிர் QR , AC- யின்மீது 
படும் கோணம் r என்றும் கொள்க . 


எனவே 


A = ctr 


அல்லது 


= A - c 


R- ல் விடுகோணம் 4 எனில் , 


ப 


சைன் - 
சைன் " 


அல்லது , சைன் 


பசைன் r 


பசைன் ( A - c ) [ : A = c + r ] 


சைன் < = 1 ( சைன் A. காஸ் C - காஸ் A. சைன் c ) 


(2) 


1 


ஆனால் ப 


1 
; அல்லது சைன் c == 
C 

ப 


(8) 


1 | 


எனவே 


காஸ் c 


V 


1 


42 


சமன்பாடு 2 - ல் , சமன்பாடு ( 3 )-ன் மதிப்புக்களைப் பதிலீடு 
செய்ய , சைன் 4 = சைன் AVue - 1- காஸ் A என்று கிடைக் 
கும் , 


அதாவது 


சைன் 4 + காஸ் A 

சைன் A 


ſi 


1 


66 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


1 
சைன் C 


( 1 ) 


AAL 


R 


1 


S 


B 


படம் 3.12. 


பட்டகத்தின் கோணம் A என்றும் , விலகுகதிர் QR , AC- யின்மீது 
படும் கோணம் r என்றும் கொள்க . 


எனவே 


A = ctor 


அல்லது 


1 


A - c 


R- ல் விடுகோணம் 4 எனில் , 


சைன் : 
சைன் " 


அல்லது , சைன் 


u சைன் r | 
பசைன் ( A - c ) [ A = c + r ] 


சைன் < = 4 ( சைன் A. காஸ் C - காஸ் A. சைன் c ) 


(2) 


ஆனால் - 


1 

1 
; அல்லது சைன் c == 
சைன் C 

ப 


; 


(9/ 


1 ) 


எனவே 


காஸ் C 


V 


1 


42 


சமன்பாடு 2 - ல் , சமன்பாடு ( 3 )-ன் மதிப்புக்களைப் பதிலீடு 
செய்ய , சைன் < = சைன் AVue - 1- காஸ் A என்று கிடைக் 
கும் ; 


அதாவது 


சைன் 4 + காஸ் A 

சைன் A 


V 


H ? 


1 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


6 


அல்லது ப 


சைன் x + காஸ் 

சைன் A 


ஸ் 4) + 

4 ) + 1 (4 


அல்லது ப 


V 


சைன் x + காஸ் A 

சைன் A 


எனவே , K , A இவற்றின் மதிப்புகளை மட்டுமே கண்டு பட்ட 
கத்தின் பருப்பொருளின் ( Material of the Prism ) ஒளிவிலகல் 
எண்ணைக் கணக்கிடலாம் . 


( ஆ ) திரவத்தின் ஒளிவிலகல் எண் 
தவழ் நிலை படுகதிர் முறையையே பயன்படுத்திக் கண்ணாடியை 

குறைவான ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு திரவத்தின் 
ஒளிவிலகல் எண்ணைக் காணலாம் . இதற்குப் படம் 3.13 ல் 
காட்டப்பட்டுள்ளவாறு பக்கம் AB- யின் மீது ஒரு திரவ மென் 
படலம் வைக்கப்பட வேண்டும் . பக்சும் AB ஒற்றை நிற ஒளியால் 
ஒளியூட்டப்பட்டால் , முன்போலவே , பக்கம் AC- யில் குறிப்பிட்ட 
தொரு நிலையில் ஒளிமிக்க பகுதியையும் , இருள்மிக்க பகுதியையும் 
தெளிவாகப் பிரிக்கும் கோடு இருக்கின்றது . 90 ° கோணத்தில் 
படும் கதிரான PQ- வுக்கு AC என்ற பக்கத்தில் விடுகதிராக அமை 
யும் RS வெளிப்படும் நிலை பிரி கோடு அமையும் இடமாகும் . 


எனவே , A 


c + r 


( 1 ) 


இங்கு கோணம் - திரவ , கண்ணாடி பரப்புக்களுக்கான மாறு 
நிலைக் கோணமாகும் . 1g , IL என்பன முறையே கண்ணாடி 
திரவம் இவற்றின் ஒளிவிலகல் எண்கள் எனில் , 


A 


R 


x 


படம் 3,13 


68 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


1 
சைன் c 


HL 


அல்லது , HL = 1 சைன் C 

( 2 ) 
சமன்பாடு ( 1 )-லிருந்து , 

c = A - r என்னும் மதிப்பைப் 
பதிலீடு செய்ய , HL 1 சைன் ( A - 1 ) 

1. ( சைன் A. காஸ் -காஸ் A. 

சைன் r ) ( 3 ) 


= 


பட்டகத்தின் பக்கம் AC- யில் அடையும் ஒளிவிலகலைக் கருத , 


சைன் K 
சைன் 


= 


சைன் K 
சைன் r = 

1g 


காஸ் r = 


சைன் 


// 


1 


சைன் , காஸ் 7 இவைகளுக்கான மதிப்புகளைச் சமன்பாடு ( 3 ) -ல் 
பதிலீடு செய்ய , 


HL 


H. [ 


சைன் A 


V 


1 - சைன் 


சைன் 
காஸ் A. 

Mg 


* * ) 


- 


சைன் AVM - சைன் காஸ் A. சைன் « ( 5) 
பட்டகத்தின் கோணம் A , கோணம் < இவைகளை மட்டும் 
சோதனை மூலம் அறிந்து திரவத்தின் ஒளிவிலகல் எண் -ஐக் 
காணலாம் . 


காண 


3.15 . உல்லாஸ்டின் முறையில் திரவத்தின் ஒளிவிலகல் எண் காணல் 

உல்லாஸ்டின் (Wollastin ) முறையில் ஒரு கனச் செவ்வகக் 
கண்ணாடி PQRS- ன் அடிப்பாகம் PQ- க்கும் , கருமையாக்கப்பட்ட 
மற்றொரு கண்ணாடிக்கும் இடையில் ஒளிவிலகல் எண் 
வேண்டிய திரவம் சிறு படலமாக வைக்கப்படுகிறது . QR என்னும் 
பக்கம் . AB என்ற தேய்ந்த கண்ணாடித் தகட்டின் வழியாக வரும் 
ஒளியால் ஒளியூட்டப்படுகின்றது . பக்கம் PO- வில் ஒளிவிலகல் 
அடையும் ஒளிக்கதிர்கள் PS- ன் வழியாக வெளியேறுகின்றன . DE 


சழ தளப் பரப்பில் ஒளிவிலகல் 


69 


என்னும் தாங்கியில் அமைந்துள்ள சிறு துளை E- ன் வழியாக , பக்கம் 
PS- ஐப் பார்த்தால் ஒரு நிலை வரை பொலிவுடனும் , அந்நிலைக்குப் 
பிறகு இருளாகவும் உள்ளது . பொலிவுப் பகுதியும் , இருள் 
பகுதியும் தெளிவாக ஒரு கோட்டினால் பிரிக்கப்படுகின்றன . 


E 


A 


S 


R 


S 


FF 


P 


D 


B 


படம் 3.14 உல்லாஸ்டின் முறை 


பிரிக்கும் இக் கோடு அமையும் இடத்தைக் காண , PS- ன் மேல் 
T- என்னுமிடத்தில் ஒரு கிடைவரைவு போடப்பட்டுள்ளது . E- ன் 
மூலம் பார்த்துக்கொண்டே கனச் செவ்வகக் கண்ணாடியை நகர்த்தி 
பொலிவுமிக்க பகுதியையும் , இருள்மிக்க பகுதியையும் பிரிக்கும் 
கோடு T- ல் உள்ள இவ்வரைவுடன் பொருந்துமாறு செய்ய 
வேண்டும் . 

இப்பொழுது TE- தான் மாறு நிலையில் அமையும் 
கதிரின் திசையாகும் . எனவே , மாறு நிலைக் கோணத்தில் PO-வின் 
மேல் விழும் கதிர் PS என்னும் பக்கத்தில் T- யில் உள்ள கிடை 
நிலைக்கு 4 அளவு கோணத்தில் வெளியேறுகிறது . 

எனவே 
டேன் x = 

TF ஆகும் , இதிலிருந்து « -வைத் தீர்மானிக்கலாம் . 
மேலும் P என்னும் விளிம்பில் அமையும் கோணம் பட்டகத்தின் 
கோணமாகிறது . ஆதாவது / P 

ZA = 90 ° ஆகின்றது . 
எனவே , முன் பிரிவு 3.14 . ( ஆ ) -வில் கண்ட சமன்பாடு ( 5 )-ல் , 
காஸ் A = 0 ஆகின்றது . எனவே , 

HI = சைன் AV us - சைன் x ஆகும் . 
இதிலிருந்து திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணைக் கணக்கிடலாம் . 
மாறாக , திரவத்தின் ஒளிவிலகல் எண் தெரிந்திருந்தால் , 

Vi + சைன் < என்னும் சமன்பாட்டில் 
இருந்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணைக் கணக்கிடலாம் . 


70 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


3 ; 16 . புல் ஃபிரிஷ் ஒளிவிலகல்மானி ( Pulfrich refractometer ) 

திரவமொன்றின் ஒளிவிலகல் எண்ணைக்காண , இவ்விலகல் 
மானியைப் பயன்படுத்தலாம் . இதில் செங்கோணப் பட்டகமொன்று 
உள்ளது . பட்டகத்தின் கிடைப்பக்கத்தின்மீது சிறு கண்ணாடித் 
தொட்டியொன்று பொருத்தப்பட்டுள்ளது . ஒற்றை நிற ஒளி , 
அத்திரவத்தினுள் தவழ் நிலையில் படுமாறு செய்யப்பட்டுள்ளது . 


D 


A. 


E 


B 


9o- P 


IF 
e 


G 


MENU 


( 


படம் 3.15 புல்ஃபிரிஷ் முறை 


DE என்பது திரவக் கண்ணாடிப் பரப்பின் மீது தவழ் நிலையில் 
விழும் ஒற்றை நிற ஒளிக்கதிர் . இந்தக் கதிர் E என்னும் புள்ளியில் 
விலகலுக்குப் பின்னர் பட்டகத்தினுள் EF என்னும் திசையில் 
செல்வதாகக் கொள்வோம் . இப்பொழுது கோணம் - திரவத்தைப் 
பொறுத்த - கண்ணாடிப் பட்டகத்தின் மாறு நிலைக் கோணமாகும் . 
இந்தக் கதிர் பட்டகத்தின் குத்து முகப்பு BC யைவிட்டு F- என்னும் 
புள்ளி வழியாக வெளியேறுவதாகக் கொள்வோம் . BC- க்கு F- ல் 
குத்துக்கோடு வரைந்தால் , வெளியேறும் கதிர் குத்துக்கோட்டுடன் 
8 கோணம் ஏற்படுத்துகின்றது . இப்படி வெளியேறும் கதிரை 
அளவீடு செய்யப்பட்ட வட்ட அளவு கோலொன் றின்மீது நகரும் 
தொலைநோக்கி T- ஆல் பார்க்கலாம் . தொலைநோக்கியின் பார்வைப் 
புலத்தில் ( Field of view ) மேல் பக்கம் இருளாகவும் , கீழ்ப்பக்கம் 
பொலிவுடனும் இருக்கும் . தொலைநோக்கியின் பார்வைப் புலத்தில் 
தெரியும் பொலிவான பகுதியையும் , இருள் மிக்க பகுதியையும் 
பிரிக்கும் - கோட்டுடன் கிடைக்குறுக்குக் கம்பி இணையுமாறு செய்ய 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


71 


வேண்டும் . அளவீடு செய்யப்பட்ட வட்ட 

அளவுகோலின் 
உதவியால் கோணம் 8 - வை அளக்கலாம் . E- யில் ஒளிவிலகலுக்கு , 


leg 
H 


சைன் 90 
சைன் , 


1 
சைன் - 


அல்லது , 


HL 
Hg 


சைன் 


( 
1) 


F- ல் ஒளிவிலகலுக்கு , 


சைன் 8 
சைன் ( 90 - ) 


சைன் 9 
காஸ் ( 


அல்லது , 


காஸ் . 


சைன் 9 
Mg 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ), ( 2 ) இவைகளின் இருமடங்குகளைக் கண்டு 


கூட்ட 


சைன் + காஸ் 


சைன் 8 
+ 


. 


2 


H + சைன் 2a 


1 


F 


2 


He = AL + சைன் -9 


அதாவது 


சைன் " e 


எனவே 


AL 


சைன் . 


திரவத்தின் ஒளிவிலகல் எண் , பட்டகம் செய்யப்பட்டுள்ள பருப் 
பொருளினுடைய ( Material of the prism ) விலகல் எண்ணைவிடக் 
குறைவாக இருந்தால் தான் இந்த முறையில் ஒளிவிலகல் 
எண்ணைக் காண இயலும் . 


3.11 . - காற்றுச் சிமிழ் : 


இரண்டு கண்ணாடித் துண்டுகளின் இடையே சீரான காற்றுப் 
படலம் அமையுமாறு வைக்கப்பட்டு அவைகளின் விளிம்புகளில் 


121 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மைக்கா அல்லது அலுமினிய மென் துண்டுகள் வைத்து திரவம் 
புகாதவாறு பூசப்பட்டுள்ள அமைப்பு காற்றுச் சிமிழ் எனப்படும் . 


a 


படம் 3.16 , காற்றுச் சிமிழ் 


இக் காற்றுச் சிமிழானது குத்து அச்சு ஒன்றின் மூலம் ஒரு 
நீரியியல் மேடையின் ( Hydrostatic bench ) கீழ் அமையுமாறு 
( படம் 3.16 ) பொருத்தப்பட்டுள்ளது . பாகைகளில் குறியீடு 
செய்யப்பட்ட வட்ட அளவுகோலின் மீது நகரும் வண்ணம் குறிமுள் 
ஒன்று அச்சின் மறுமுனையில் கிடையாகப் பொருத்தப்பட்டுள்ளது . 
இத்தகைய அமைப்பைக் கொண்டு ஒரு திரவத்தின் ஒளிவிலகல் 
எண்ணைக் காணலாம் . 


T 


14-0 


படம் 3.17 . 


படம் 3.17 - ல் காட்டியுள்ளவாறு ஒளிப்பிளவு S , வில்லை L 
திரவம் வைக்கும் கண்ணாடித் தொட்டி , காற்றுச் சிமிழ் , தொலை 
நோக்கி T ஆகியவற்றை அமைத்துக்கொள்ள வேண்டும் . ஒளிப் 
பிளவு S- லிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் , வில்லை L- னால் இணை 
யாக்கப்பட்டு திரவத் தொட்டியின் மீது விழுகின்றன . கதிர்களுக்குச் 
செங்குத்தாக அமையுமாறு காற்றுச் சிமிழைச் சுழற்ற வேண்டும் . 
இந்நிலையில் தொலைநோக்கியில் பிளவின் தெளிவான படிவம் 
கிடைக்கும் . தொலைநோக்கியில் படிவத்தைப் பார்த்துக்கொண்டே 
காற்றுச் சிமிழை வலது பக்கமாகச் சுழற்றினால் , ஒரு நிலையில் 
படிவம் மறைகின்றது . 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


13 


இந்நிலையில் வட்ட அளவுகோலின் குறி முள் காட்டும் அள 
வீடு S.- ஐக் குறித்துக்கொள்ளவும் . திரவத்தினுள் காற்றுச் சிமிழ் 
படம் 3.18 - ல் குறிக்கப்பட்டுள்ள நிலை 1 - ஐப் போன்று அமைந் 
திருக்கும் . பின்னர் இடது பக்கமாகக் காற்றுச் சிமிழைச் சுழற்றவும் 


நிலை -1 


S 


நிலை -2 


20 


T 


படம் 3 18 . 


படுக திருக்குக் குத்தாக சிமிழ் அமையும் நிலையைக் கடந்து , பிளவின் 
படிவம் மீண்டும் மறையும் . மறையும் நிலையில் குறி முள் காட்டும் 
அளவீடு S.- வைக் குறித்துக் கொள்ளவும் . இந்நிலையில் காற்றுச் 
சிமிழ் நிலை - 2 - ஐப் போன்று அமையும் . இவ்விரு அளவீடுகளுக் 
கிடைப்பட்ட வேறுபாடு திரவத்தின் மாறு நிலைக் கோணத்தைப் 
போன்று இரு மடங்காகும் . 


- எனக் 


கண்ணாடி 


படம் 3.19 - ல் PQ என்பது திரவத்தினுள் அமையும் படுகதிர் 

கொள்வோம் . இக்கதிரானது திரவக் 
பிரிதளத்தில் அமையும் . - வில் பட்டு , காற்றுச் சிமிழின் 
கண்ணாடித் தகட்டில் ஒளிவிலகல் அடைகின்றது . திரவத்தைவிட 
கண்ணாடிக்கு ஒளிவிலகல் எண் அதிகமாகையால் குத்துக்கோட்டை 
நோக்கி விளைகின்றது . விலகுகதிர் , QR திசையில் சென்று 
கண்ணாடி காற்று இவைகளின் பிரிதளத்தில் அமைந்துள்ள புள்ளி 
•RR- ல் விலகல் அடைகின்றது . கண்ணாடியிலிருந்து காற்றுக்குச் 
செல்வதால் , குத்துக்கோட்டைவிட்டு விலகிச் 


செல்கின்றது . 


71 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படிவம் மறையும் நிலைக்குச் காற்றுச் சிமிழ் சுழற்றப்படும் பொழுது 
R- ல் விலகலுக்குப் பின்னர் கதிர் RS திசையில் பிரிதளத்தை 


திரவம் 


>S 


. 


கன்னடி 


- 


திரவம் 


படம் 3.19 . காற்றுச் சிமிழின் குறுக்கு முகப்புத் தோற்றம் 


யொட்டிச் செல்கின்றது . எனவே , விலகுகோணம் 90° ஆக 
உள்ளது . அதாவது 

R- ல் படுகோணமான ZR | 
கண்ணாடியின் மாறு நிலைக் கோணமாகிறது . 

படிவம் மறையும் நிலையில் / PQN = i என்றும் , 


Z RQN = r என்றும் கொள்வோம் . 


Q- வில் ஏற்படும் ஒளிவிலகலைக் கருத , திரவத்தைப் பொறுத்தக் 
கண்ணாடியின் விலகல் எண் , 


Lis 


- 


சைன் i 
சைன் " 


( 1 ) 


HL 


[ : % 44 - 4 ) 


R- ல் ஏற்படும் ஒளிவிலகலைக் கருத , 


சைன் " 
சைன் 90 


εμα 


அல்லது , 


2 


1 
சைன் ! 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


75 


LH 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து , 
. சைன் i 

சைன் i 
AL சைன் r 

1 
சைன் r 


1g 


[ 


- 


P. ) 


4 சைன் i 


அதாவது , 

Mg 

HL . 
அல்லது , 

1 

HL 
அல்லது , 


சைன் 1 


1 
சைன் i 


( 3 ) 


சமன்பாடு ( 3)-லிருந்து திரவக் - கண்ணாடி பிரிதளத்தில் படுகோண 
மாகிய ZPQN = i , திரவத்தின் மாறு நிலைக் 

கோணமாக 
அமைகின்றது என்று தெரிகின்றது . அதாவது கதிர்கள் குத்தாக 
விழும் நிலையிலிருந்து , படிவம் மறையும் வரை சிமிழ் சுழற்றப்படும் 
கோணம் , மாறு நிலைக் கோணமாகின்றது . 


எடுத்துள்ள அளவீடுகள் S. , S , இவைகளுக்கிடையேயான 
வேறுபாடு 2c- க்குச் சமமாகும் . எனவே ( -யைக் கணக்கிட்டு 

1 
AL 

என்னும் சமன்பாட்டிலிருந்து திரவத்தின் 
சைன் C 
ஒளிவிலகல் எண்ணைக் காணலாம் . 


மாதிரிக் கணக்குகள் 
1. ஒளிக்கதிரொன்று நீரிலிருந்து சென்று கண்ணாடியின் மீது 
பிரிதளத்தில் 60 ° படுகோணத்தில் படுகின்றது . கண்ணாடியின் 
ஒளிவிலகல் எண் 3 , நீரின் விலகல் எண் : எனில் , விலகு 
கோணத்தின் மதிப்பைக் கணக்கிடுக . 
கணக்கின்படி i = 60 ° படுகோணமாகும் ; விலகு கோணத்தை 
எனக்கொண்டால் , நீரிலிருந்து 

கண்ணாடிக்குச் 
செல்வதினால் , 

சைன் i 

= Wk ; ஆகும் . 
சைன் P 


16 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆனால் 


" P4 - * - * - * 


8 


சைன் 60 9 
அதாவது , 
சைன் 8 

8 
அல்லது , சைன் r = சைன் 60 ° X 

9 
13 8 

x 
2 9 

0-7698 
எனவே , r 

50 ° 20 ஆகும் . 
2. ஒளிவிலகல் எண் 3 மதிப்புக் கொண்ட ஊடகத்திலிருந்து 
ஒளிவிலகல் எண் + மதிப்பு கொண்ட ஊடகத்திற்குக் கதிர் செல்லும் 
பொழுது மாறு நிலைக் கோணத்தின் மதிப்பைக் கணக்கிடுக . 

கதிர் அடர்வுமிக்க ஊடகத்திலிருந்து அடர்வு குறை 
ஊடகத்திற்குச் செல்கின்றது . 

அடர்வுமிகு ஊடகத்தின் 
ஒளிவிலகல் எண் 

சைன் 90 
14 

சைன் 


அதாவது , 

சைன் C 


4/3 
3/2 


8 
9 


C = சைன் -1 


(8) 


ܗܐܣ 


66 ° 44 


3 . கண்ணாடி - காற்று பிரிதளத்திற்கு மாறு நிலைக் கோணம் 
410 48 , தண்ணீர் - காற்று பிரிதளத்திற்கு மாறு நிலைக் கோணம் 
48 ° 36 . கண்ணாடி- நீர் பிரிதளத்திற்கான மாறு நிலைக்கோணத்தைக் 
கணக்கிடுக . 

1 
கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 

Me 
சைன் 41 ° 481 

1 
தண்ணீரின் ஒளிவிலகல் எண் 

Hw 
சைன் 48 ° 36 


ஃ w4g 


சைன் 48 ° 36 ! 
சைன் 41 ° 48 
1.126 


சம்தளப் பரப்பில் ஒளிவிலகல் 


77 


கண்ணாடி- நீர் பரப்பில் ஏற்படும் மாறு நிலைக் கோணத்தை - எனக் 
கொண்டால் , 

1 
சைன் 

1.126 
0.8836 


- 


மாறு நிலைக் கோணம் C 


62 ° 421 . 


4. 60 ° கோணத்தைக் கொண்ட பட்டகமொன்றின் ஒளி 
விலகல் எண் 1.532 . சிறும திசை மாற்றக் கோணத்தைக் 
கணக்கிடுக . 


ஒளிவிலகல் எண் காணும் சமன்பாடு , 
60) GÖT A + D 

2 
ப 

சைன் A / 2 
கணக்கின்படி A 
H 1.532 
D ? 


600 


- 


எனவே 


A + D 
சைன் 

2 
சைன் 60/2 


1.532 


சைன் 


A + D 

2 


0.5 


. 1.53230.5 


= 


சைன் 


A + D 

2 


0.7660 


சைன் 


A + D 

2 


சைன் 


கோணத் 


லாக்கிரத அட்டவணையில் 0.7660 - க்கான 
தைக் காண , 
0.7760 சைன் 50 

( A + D 

2 


- 


= சைன் 


* A + D = 100 

100 - 60 = 40 


= 


18 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


: 5 . 72 விலக்குக் கோணமும் , 1.66 ஒளிவிலகல் எண்ணும் 
கொண்டதொரு பட்டகம் 1.33 ஒளிவிலகல் எண் கொண்டதொரு 
திரவத்தில் மூழ்கியிருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது . பட்டகத்தி 
னுள் ஊடுருவிச் செல்லும் இணைக்கற்றை யொன்றிற்கு சிறும 
திசை மாற்றக் கோணத்தைக் கணக்கிடுக . 


சிறும திசை மாற்றம் ஏற்படும் நிலையில் , பட்டகத்தின் 
கோணம் A எனவும் , விலகுகோணம் r எனவும் கொண்டால் , 


A 


2r 


ஃ r = A / 2 


72 
2 


36 ° . 


திரவத்தைப் பொறுத்த கண்ணாடியின் 

ஒளிவிலகல் எண் lus 


சைன் i 
சைன் " 


1.66 
1.33 


சைன் 1 


1.66 
1.33 


X சைன் 36 ° 


0.7335 : 


சைன் -1 ( 0.7335 ) 


- 


47 ° 11 ) 


ஆனால் Dm என்பது சிறும திசை மாற்றக் கோணமெனில் , 


A + Dm 


2i 


= 2 x 47011 


94022 


Dm 


94 ° 221 - A 


94 ° 221 - 720 


Dm 


229221 

ஆகும் . 


6. ஒளியை ஊடுருவிச் செல்லுமாறு செய்யும் 90 ° கோணம் 
கொண்ட பட்டகமொன்றின் பெரும ஒளிவிலகல் எண்ணைக் கணக் 
கிடுக . 


18 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ணு 


: 5 . 72 விலக்குக் கோணமும் , 1.66 ஒளிவிலகல் எண் ம் 
கொண்டதொரு பட்டகம் 1.33 ஒளிவிலகல் எண் கொண்டதொரு 
திரவத்தில் மூழ்கியிருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது . பட்டகத்தி 
னுள் ஊடுருவிச் செல்லும் இணைக்கற்றை யொன்றிற்கு சிறும 
திசை மாற்றக் கோணத்தைக் கணக்கிடுக . 


சிறும திசை மாற்றம் ஏற்படும் நிலையில் , பட்டகத்தின் 
கோணம் A எனவும் , விலகுகோணம் r எனவும் கொண்டால் , 


A 


2r 


ஃ r = A / 2 


72 
2 


36 ° . 


= 


திரவத்தைப் பொறுத்த கண்ணாடியின் 

ஒளிவிலகல் எண் lus 


சைன் i 
சைன் " 





1.66 
1.33 


சைன் i 


1.66 
1.33 


X சைன் 36 ° 


0.7335 : 


சைன் -1 (0.7335 ) , 


- 


47 ° 11 _ 


ஆனால் Dm என்பது சிறும திசை மாற்றக் கோணமெனில் , 


A + Dm 


2i 


= 2 x 47011 


94022 


. 


Dm 


94 ° 22 - A 


94 ° 221 - 720 


Dm 


229221 

ஆகும் . 


6. ஒளியை ஊடுருவிச் செல்லுமாறு செய்யும் 90 ° கோணம் 
கொண்ட பட்டகமொன்றின் பெரும ஒளிவிலகல் எண்ணைக் கணக் 
கிடுக . 


சமதளப் பரப்பில் ஒளிவிலகல் 


79 


பட்டகத்தின் விலகலை ஏற்படுத்தும் கோணம் , மாறு நிலைக் 
கோணத்தைப் போன்று இரு மடங்குக்கு அதிகமாக இருக்கக் 
கூடாது . அதாவது கணக்கின்படி , 

90 < 2c 
அல்லது c > 450 
சைன் c > சைன் 45 ° 

1 


IV 


2 


1 
ஆனால் சைன் c = 

ப 
1 


1 


IV 


12 


H < 1/2 
ப - வின் பெரும மதிப்பு 1/2 ஆகும் . 


7. ஒரு கனச்சதுரக் கண்ணாடியின் மேல்பாகத்தில் தவழ் 
நிலையில் கதிரொன்று படுகிறது . கண்ணாடிச் சதுரத்தின் மாறு 
நிலைக்கோணம் - யாகும் . கதிர்படும் திசைக்குக் குத்தாக உள்ள 
கனச் சதுரத்தின் முகப்பின் வழியாக விடுபடும் கதிர் ஏற்படுத்தும் 
கோணம் 8 எனில் , சைன் 8 = காட் C எனக் காட்டுக . மேலும் குத்து 
முகப்பரப்பில் விடுகதிர் உண்டாக , கண்ணாடி கனச் சதுரத்தின் 
பருப்பொருள் பெறக்கூடிய பெரும ஒளிவிலகல் எண்ணின் 
மதிப்பைக் கணக்கிடுக . 


R 


R 


NI 


| 


படம் 3.20 


கனச் சதுரக் கண்ணாடியின் மீது கதிர் PQ தவழ்நிலையில் 
படுவதாகக்கொள்வோம் , - கதிர் * விலகலுக்குப் 

பின்னர் - QR 


80 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


திசையில் விலகலடைந்து , RS- திசையில் குத்து முகப்பிலிருந்து 
வெளிப்படுகின்றது . 

ZNQR = C (மாறு நிலைக் கோணம் ) 
ZQRN = 90 - C 
விடுகோணம் / MRS = 0 எனில் , 
ஸ்னெல்லின் விதிப்படி , R- ல் விலகலைக் கருத , 

1 சைன் ( 90 - C ) 
se 
H சைன் 8 

காஸ் C 
சைன் 8 


- 


ஆனால் 


1 

சைன் C 
1 

காஸ் C 
சைன் c = 

சைன் - 
அல்லது 

காஸ் c 
சைன் 8 

சைன் - 
= காட் C ஆகும் . 


விடுகதிர் RS ஏற்படுத்தக்கூடிய கோணம் 8 - வின் பெரும 
மதிப்பு 90 ° ஆகும் . 

எனவே , காட் c = சைன் 90 ° = 1 

அல்லது c = காட் -11 


- 


ஒளிவிலகல் எண்ணின் 

பெரும மதிப்பு 


} 


1 
சைன் 45 


= 1-414 ) 


வினாக்கள் 


1 . 


முழு 

அக எதிரொளிப்பு , மாறு நிலைக் கோணம் 
ஆகியவைகளை விளக்கிக் கூறவும் ; 
மாறு நிலைக் கோணத்தை அளப்பதின் 

மூலம் 
திரவமொன்றின் ஒளிவிலகல் எண்ணைக் காணும் 
முறையைக் கொள்கையுடன் விவரித்து எழுதுக . 


சமதளப் பரப்பல ஔவலகல 


முப்பட்டகம் ஒன்றில் ஒளிக்கதிரானது விலகல் அடை 
வதற்கான சமன்பாட்டைப் பெறுக . 


3 . 


“ சிறும திசை மாற்றம் " என்றால் என்ன ? சிறும திசை 
மாற்றத்திற்கான நிபந்தனையைப் பெறுக . 


4. சிறும திசைமாற்றத்திற்கான நிபந்தனையைக் கண்டு , 

சைன் A + D / 2 
H 

என்னும் சமன்பாட்டைப் பெறுக . 
சைன் A/ 2 


முழு அக எதிரொளிப்புக் கொள்கையைப் பயன்படுத்தி 
திரவமொன்றின் ளி விலகல் எண்ணைக் காணும் 
முறையை விவரித்து எழுதுக , 


6 . 


முப்பட்டகமொன்றின் வழியே 

ஒளிவிலகல் ஏற்பட 
வேண்டுமெனில் , அதன் விலக்குக் கோணம் ( Refracting 
angle ) அதன் பருப் பொருளினுடைய மாறு நிலைக் 
கோணத்தைப் போன்று இருமடங்குக்குமேல் இருக்க 
முடியாது எனக் காட்டுக . 


7. புல்பிரிஷ் ( Pulfrich ) விலகல்மானியின் அமைப்பை 

விளக்கி திரவமொன்றின் ஒளிவிலகல் எண்ணைக் காணும் 
முறையைவிவரி . 


8. முழு 


எதிரொளிப்பை விள்க்கி 

எழுதவும் . 
உல்லாஸ்டின் ( Wollastih s) முறையில் திரவமொன்றின் 
ஒளிவிலகல் எண்ணைக் காணும் முறையைக் கொள்கை 
யுடன் விளக்குக . 


1 


9. திடப்பொருளின் ஒளிவிலகல் எண்களையும் , திரவங்களின் 
ஒளிவிலகல் எண்களையும் , 

அவற்றின் மாறு நிலைக் 
கோணங்களைத் தீர்மானிப்பதன் மூலம் காண இயலும் 
சோதனைகளைப்பற்றி எழுதுக . 


10. 86-5 செ.மீ., உயரம் கொண்ட கனசதுர தொட்டி 

நிறைய தண்ணீர் உள்ளது . தொட்டியின் அடியில் 
ஒரு பக்கத்திற்கு அருகில் பொலிவுமிக்க பொருளொன்று 
உள்ளது . 132.5 செ.மீ., உயரம் கொண்ட மனிதன் 
பொருள் அமைந்துள்ள பக்கத்திற்கு எதிரில் நிற்கின்றான் . 
பொருளைப் பார்க்கும் வகையில் , அம் மனிதன் தொட்டி 

யினின்று இன்னும் எவ்வளவு தூரம் நகர இயலும் ? 
6 


82 


ஒளியியலும் நிறமாலையியலும 


தண்ணீரின் ஒளிவிலகல் எண்ணை 13 எனக்கொள்க . 
( 111 செ.மீ., ) 


11. ஒளிவிலகல் எண் 2-47 கொண்ட வைரத்திலிருந்து ஒளிக் 
கதிரொன்று , ஒளிவிலகல் எண் 

1.51 கொண்ட 
கண்ணாடிக்கு வருகின்றது . மாறு நிலைக் கோணத்தைக் 
கணக்கிடுக . ( 37 ° 24 ) 


12 . 


கண்ணாடி 


சுண்ணாடியின் மாறு நிலைக் கோணம் 38 ° 42 . கிளிசரினின் 
( Glycerin s ) மாறு நிலைக் கோணம் 44 ° 421 . 
கிளிசரின் பரப்பின் 

மாறு நிலைக் 

கோணத்தைக் 
கணக்கிடுக . ( 67 ° 12 ) 


4. கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


4.1. வடிவியல் ஒளியியலில் கோளப் பரப்புகளைக்கொண்ட 
வில்லைகள் முக்கியமானவை . வில்லைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட 
கோளப் பரப்புகளைக் கொண்டவையாதலால் , கோளப் பரப்புக்கள் 
படிவங்களை உண்டாக்குதலைப்பற்றி படிப்பது அவசியமாகின்றது . 
இரண்டு ஊடகங்களைப் பிரிக்கும் பரப்பு கோளப் பரப்பாக 
அமைகின்றது எனக் கொள்வோம் . இப் பரப்பு குழி அல்லது 
குவிப்பரப்பாக இருக்கலாம் . குவிகோளப் பரப்பில் ஒளிவிலகலுக்குப் 
பின்னர் ஏற்படும் படிவம் , பரப்பின் மையத்திலிருந்து பொருள் 
இருக்கும் தூரத்தைப் பொறுத்தது . இப்படி உண்டாகும் படிவம் , 
பொருள் அமைந்துள்ள பக்கத்திற்கு எதிர் பக்கத்தில் உண்மைப் 
படிவமாகவோ , அல்லது அதே பக்கத்தில் மாயப் படிவமாகவோ 
இருக்கும் . குழிகோளப் பரப்பெனில் , பரப்பிற்கு முன்னால் பொருள் 
எங்கு அமைந்திருந்தாலும் , உண்டாகும் படிவம் மாயப் படிவமாகும் . 


46. ) குறியீட்டு மரபு 


பொருள்களும் படிவங்களும் கோளப் பரப்புகளில் ஒரே 
பக்கத்தில் அமைவதில்லை . எனவே கோளப் பரப்புகளிலிருந்து 
அளவிடப்படும் தூரங்களைக் குறிப்பதற்கான பொதுவானதொரு 
குறியீட்டு மரபு (Sigri convention ) தேவையாகின்றது . - நாம் 
கருதும் குறியீட்டு மரபுப்படி பொருள்கள் , படிவங்கள் , 
பரப்புக்களின் வளைவு மையங்கள் முதலியவைகளின் தொலைவுகள் 
பரப்பின் மையத்திலிருந்து அளக்கப்படுதல் வேண்டும் . 
| கதிர்கள் உண்மையில் பரவும் வெளிகளில் ( Spacts ) அமையும் 
தூரங்களை நேர்க் குறியுடனும் , ஒளிக்கதிர்கள் பரவாத வெளிகளில் 
அமையும் - தூரங்களை - எதிர்க்குறியுடனும் கொள்ள வேண்டும் .. 
அதாவது உண்மையான பொருள்கள் , உண்மையான படிவங்கள் 
ஆகியவைகளின் தூரங்கள் நேர்க்குறியுடனும் , மாயப் பொருள்கள் 


ஒளிக் 


84 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மாயப் படிவங்கள் ஆகியவைகளின் தூரங்களை எதிர்க் குறியுடனும் 
இருப்பதாகக் கொள்ள வேண்டும் , 

இக் குறியீட்டு மரபுப்படி குவி வளைபரப்பு குறைந்த அடர் 
கொண்ட ஊடகத்தை நோக்கியிருக்குமானால் பரப்பின் வளைவு 
ஆரம் நேர்க்குறியுடன் இருக்கும் . 

குழி வளைபரப்பு குறைந்த அடர்வு கொண்ட ஊடகத்தை 
நோக்கியிருக்குமானால் வளைவு ஆரம் எதிர்க்குறியுடன் இருக்கும் . 


3. தவிப்பரப்பில் ஒளிவிலகல் - உண்மைப்படிவம் உண்டாதல் 
படம் 

4.1 - ல் APB என்பது முறையே 4 , 4 , என்னும் 
ஒளிவிலகல் எண்களைக் கொண்ட இரு ஊடகங்களைப் பிரிக்கும் 
குவிப்பரப்பு ஆகும் . இங்கு 4 > H என்று கொள்வோம் . குவிப் 
பரப்பின் அச்சின்மீது 0 - என்னும் புள்ளி ஒளிப் பொருள் வைக்கப் 

E 


H 


ச 


25 


* 


A. 


( 737 


i 


"// 


1. 


B 
படம் 4.1 குவிப் பரப்பில் ஒளிவிலகல் உண்மைப்படிவம் 


பட்டுள்ளதாகக் கொள்வோம் . 0 - விலிருந்து வரும் ஒளிக் 
கதிர்களில் ஒன்றான 0A , P- க்கு மிக அருகில் அமைந்துள்ள 
A- யின்மீது படுவதாகக் கொள்வோம் . குவிப்பரப்பில் விலகலுக்குப் 
பின்னர் , இரண்டாவது ஊடகத்தில் AI : திசையில் ஒளிக்கதிர் 
செல்கின்றது . இவ்விலகு கதிர் அச்சை 1 என்னும் புள்ளியில் 
சந்திக்கட்டும் . 1 - பொருள் 0 - வின் உண்மையான படிவமாகும் 
குவிப்பரப்பின் வளைவு மையம் C எனில் AC- யைச் சேர்த்து 
E வரை நீட்டவும் . 10AE = i , 

iy என்பது படுகோணமாகும் 
AIAC = i, என்பது விலகு கோணமாகும் . 


கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


85 


H சைன் , 

ப , சைன் i, ஆகும் . 
கோணங்கள் is , i , ஆகியவை குறைந்த மதிப்புகளைக் கொண் 
வையெனில் , 
Hi, = 12.i , 

( 1 ) 
படம் 4.1 - ல் / A0P 

K , L ACP B , / AIP Y எனக் 
கொள்வோம் . 

A OAC- யிலிருத்து , 
வெளிக்கோணம் i , = « + B 

( 2 ) 
எனவும் , AIC- யிலிருந்து , B = is + Y 
அல்லது i = B- Y 

( 3 ) 
எனவும் எழுதலாம் . 

சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து it , i , ஆகியவற்றின் 
மதிப்புக்களை சமன்பாடு ( 1 ) -ல் பதிலீடு செய்ய , 

H ( x + B ) = 4 , ( B - Y ) , 
அல்லது 4 x + 4 , Y ( 4 , - 4 ) B 

A- யின் வழியாக அச்சிற்கு AN என்னும் குத்துக்கோடு வரைய 
வும் . கோணங்கள் « , B , Y ஆகியவை குறைந்த மதிப்புகளைக் 
கொண்டவையெனில் , அவைகளின் டேன் மதிப்புகளிலிருந்து 
கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 

AN 
டேன் < = 

PO 


டேன் B 


AN 
PC ) 


AN 
டேன் Y = 

PIT 


N- ஆனது P- க்கு மிக அருகில் உள்ளது எனில் , 


AP 
FO 


B 


AP 
PC 


( 5 ) 


= 


Y 


AP 
PI 


என எழுதலாம் . 


86 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கோணங்கள் < , B , Y இவைகளின் மதிப்புகள் சமன்பாடு ( 4 ) -ல் 
பதிலீடு செய்ய , 


ப 


AP 
PO 


+ HAP - ( 13 - H ) AR 


அல்லது 


4 + * - " c " ஆகும். 


வழக்கமான குறியீடுகளின் படி , P-யிலிருந்து 

, 0 - விற்கான 
தூரம் PO = U என்றும் , P- யிலிருந்து படிவம் அமையும் தூரம் 
PI = V என்றும் கொள்வோம் . மேலும் வளை பரப்பின் வளைவு 
ஆரம் PC = R எனக் கொண்டால் , 


* + " 


A , - 4 

R 


ஆகும் , 


குறியீட்டு மரபுப்படி U , V இரண்டும் உண்மையான தூதரங்கள் . 
குவிபரப்பு அடர்வு குறைந்த ஊடகத்தை நோக்கி இருப்பதனால் 
R- ம் நேர்க் குறியைக் கொண்டது ஆகும் . எனவே ஒளிவிலகலுக் 
கான சமன்பாடு , 


++ *뽑 


u , - - 

R 


ஆகும் . 


பொருள் அமையும் புள்ளி 0- வும் , படிவம் அமையும் புள்ளி 
I- யும் பரிமாற்றுப் புள்ளிகள் எனப்படும் . ஏனெனில் பொருளை 
இரண்டாவது ஊடகத்தில் 1 - ல் வைத்தால் , பிரிதளத்தில் படும் 
IA என்னும் கதிருக்கு முதல் ஊடகத்தில் A0 என்னும் விலகுகதிர் 
உண்டாகும் . இதனால் I- யில் பொருள் இருந்தால் 0 - வில் படிவம் 
உண்டாகும் . 


4.4 . குவிப்பரப்பில் ஒளிவிலகல் -- மாயப் படிவம் உண்டாதல் : 

படம் 4.2 - ல் APB என்பது 4 , 4 , என்னும் ஒளிவிலகல் 
எண்களைக் கொண்ட ஊடகங்களைப் பிரிக்கும் குவிப் பரப்பாகும் . 


புள்ளி ஒளிப் பொருள் 0 - விலிருந்து 0A என்னும் ஒளிக்கதிர் 
குவிப்பரப்பின் மீது படுவதாகக் கொள்வோம் . 


கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


87 : 


படுகதிர் 0A விலகலுக்குப் பின்னர் AE என்னும் விலகு கதி 
ராக இரண்டாவது ஊடகத்தில் பரவுகின்றது . இக் கதிர் இரண்டா 


Irma 
bollow 


F * 
* 


TC * * 


F 


7 IP 


0 


* 


. 


* * 


// 
m 


M. 


Ila 
. 


liml 
/ 


F 


B 
படம் 4.2. குவிப்பரப்பில் ஒளிவிலகல்- மாயப்படிவம் 
வது ஊடகத்தில் முக்கிய அச்சைச் சந்திக்காது . ஆகவே இரண்டா 
வது ஊடகத்தில் படிவம் ஏற்படாது . விலகுகதிர் AE- யைப் பின் 
னோக்கி நீட்டினால் அது அச்சை 1 ல் சந்திக்கும் . 1 - ல் 0 - வின் 
படிவம் உண்டாகும் . எனவே 1 மாயப் படிவமாகும் . அதாவது 
0 - வும் I- யும் பரப்பிற்கு ஒரே பக்கத்தில் அமைகின்றன . A- யில் 
ஏற்படும் ஒளிவிலகலைக் கருத , 
Hi = Hi, 

( 1 ) 
மேலும் / AOC- யிலிருந்து , 
Zi , = « + B 

( 2 ) 
முக்கோணம் AIC- யிலிருந்து , 
Zi , = Y + B 

( 3 ) 
சமன்பாடு ( 1 ) -ல் ii , i, க்கான மதிப்புக்களைப் பதிலீடு செய்ய , 

H. ( 4 + B ) = 4 , ( Y + B ) 
அல்லது 
H. K - H , Y = ( u , - 4 ) B 

( 4 ) 
கோணங்கள் < , 3 , Y ஆகியவை குறைந்த மதிப்புக்களைக் 
கொண்டிருக்குமேயானால் , 

அவைகளின் 

டேன் மதிப்புகளால் 
குறிக்கலாம் . 

AP. AP 

AP 
எனவே * = ; 

; Y 
PO 

PC ) 


PI ஆகும் , 


88 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


சமன்பாடு ( 4) -ல் இந்த மதிப்புக்களைப் பதிலீடு செய்தால் , 
AP AP 

AP 
H. 
PO PI 

PC 


- 


மேலும் வழக்கமான குறியீடுகளின்படி , 
PO U , PI = V , PC = R எனக் கொண்டால் , 
H 1 , - 1 

என ஆகும் . 
U V 

R 
குறியீட்டு மரபுப்படி U நேர்க்குறியுடனும் , மாயப் படிவம் 
உண்டாவதால் V எதிர்க் குறியுடனும் அமைகின்றன . குவிப்பரப்பு 
அடர்வு குறைந்த ஊடகத்தை நோக்கி இருப்பதால் R- ன் மதிப்பு 
நேர்க்குறியுடன் இருக்கும் . எனவே , மாயப் படிவம் உண்டாகும் 
பொழுது ஒளிவிலகலுக்கான சமன்பாடு , 

H. - H 
+ 

என ஆகும் . 
V U 

R 


குழிப் பரப்பில் ஒளிவிலகல் 


* 


* 


How 


P 


ப 


C 


6 
. 


B 

படம் 4.3 குழிப் பரப்பில் ஒளிவிலகல் 
படம் 4.3 - ல் APB என்பது முறையே 4 , 4 , என்னும் ஒளிவிலகல் 
எண்களைக் கொண்ட இரு ஊடகங்களைப் பிரிக்கும் குழிப்பரப்பு 


கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


89 


ஆகும். குழிவான பக்கம் அடர்வு குறை ஊடகத்தை நோக்கி 
யிருக்கின்றதெனக் கொள்வோம் . குழிப் பரப்பின் அச்சின் மீது . 
அடர்வு குறை ஊடகத்தில் பொருள் 0 வைக்கப்பட்டுள்ளதெனக் 
கொள்வோம் . குழிப் பரப்பின் மீது P-- க்கு வெகு அருகில் 0A 
என்னும் ஒளிக்கதிர் விழுவ தாகக் கொள்வோம் . A- யில் 
ஒளிவிலகலுக்குப் பின்னர் கதிர் AE என்னும் திசையில் விலகு 
எதிராக இரண்டாவது ஊடகத்தில் செல்லட்டும் . இக் கதிர் AE 
இரண்டாவது ஊடகத்தில் அச்சைச் சந்திக்காது . எனவே , படிவம் 
இரண்டாவது ஊடகத்தில் ஏற்படாது . இதனால் கதிர் AE யை 
பின்பக்கமாக நீட்ட , அது அச்சை முதல் ஊடகத்திலேயே 1 - ல் 
சந்திக்கட்டும் . I தான் 0 - வின் படிவமாகும் . பொருளும் படிவமும் 
பரப்பிற்கு ஒரே பக்கத்தில் அமைவ தால் , மாயப் படிவம் தான் 
உண்டாகும் . பரப்பின் 

வு மையம் C 

எனில் CA வை 
இணைத்து , N வரை நீட்டவும் . 


வளை 


படம் 4.3 - ல் கோணங்கள் Zi , = 10AC , படுகோணமாகவும் 
ZNAE i , = ZIAC விலகு கோணமுமாகும் . படுகோணம் , 
விலகுகோணம் ஆகியவற்றின் மதிப்புக்கள் மிகவும் குறைவு எனில் , 
A- யில் ஒளிவிலகலுக்கான சமன் பாடு 


Hi, = 4i , 
A CA0- வில் i , = B - 4 


( 1) 
( 2 ) 


A IAC- லிருந்து i . 


B - Y 


( 3 ) 


கோணங்கள் i1 , i , இவைகளுக்கான மதிப்புகளைச் சமன்பாடு 
( 1 ) -ல் பதிலீடுசெய்ய , 

H. ( B - 4. ( B - Y ) 
அல்லது 

( H , - 4 ) B = 4 , Y - H , K 


கோணங்கள் < , B , Y சிறியவை எனில் , 


AP 

; B 
PO 


AP 
PC 


AP 
PI 

என எழுதலாம் . 


சமன்பாடு ( 4 ) -இல் இந்த மதிப்புக்களைப் பதிலீடுசெய்ய , 


AP 


AP 


( 4. - 1 ) 


AP 
PC 


y , 4 = H , PO 


90 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


* 


ஆனால் வழக்கமான குறியீடுகளின்படி , PO = U , PI = V , 
PC R எனக் கொண்டால் , 


P, * * - * - என ஆகும் . 


U நேர்க்குறியைக் கொண்டுள்ளது . மாயப் படிவம் உண்டாவ 
தால் V எதிர்க் குறியைக் கொள்ளும் . குழிப்பரப்பு அடர்வு குறை 
ஊடகத்தை நோக்கி உள்ளமையால் , R எதிர்க் குறியுடன் 
இருக்கும் . 


எனவே விலகலுக்கான சமன்பாடு , 

( 4 , - 4 ) HM 

R 


-- 


U ஆகும். 


24 


அதாவது 


4 - 4 

R 


4 , 


+ 


+ " என்று ஆகும் . 


V | 


(4.6 ) காற்றில் விலகலுக்கான சமன்பாடு : 

இரண்டு ஊடகங்களில் ஒன்று காற்று எனக் கொள்வோம் . 
எனவே அதன் ஒளிவிலகல் எண் 4 1 என்றும் இரண்டாவது 
ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 4 , = 1 என்றும் கொள்ளலாம் . 
எனவே பொருள் காற்றில் வைக்கப்பட்டால் , ஒளிவிலகலுக்கான 
சமன் பாடு . 
fH 1 ப 1 

+ + எனக் கிடைக்கும் . 
R 

V 


- 


* + # 


+ 


பரப்பின் திறனும் முக்கியக் குவியமும் : 
குழி . குவி பரப்புகளில் ஒளிவிலகலுக்கான சமன்பாடு 

14 - H / 4 
R 

U 

4 . H 
எனப் பார்த்தோம் . இச் சமன்பாட்டில் 

என்னும் 

R 
மதிப்பு , பரப்பின் திறன் (Power of the Surface ) எனப்படும் . 
மேலும் திறனை P எனக் குறித்தால் , 
H. - 4 

( 1 ) 
R 


ஆகும் . 


90 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆனால் வழக்கமான குறியீடுகளின்படி , PO = U , PI = V , 
PC R எனக் கொண்டால் , 


P, * * - * - * என ஆகும் . 


U நேர்க்குறியைக் கொண்டுள்ளது . மாயப் படிவம் உண்டாவ 
தால் V எதிர்க் குறியைக் கொள்ளும் . குழிப்பரப்பு அடர்வு குறை 
ஊடகத்தை நோக்கி உள்ளமையால் , R எதிர்க் குறியுடன் 
இருக்கும் . 


எனவே விலகலுக்கான சமன்பாடு , 

( 4 , - 4 ) HM 

R 


-- 


* ஆகும் . 


அதாவது 


- 


2 


12 


+ " என்று ஆகும் . 


R 


V 


- 


- 


(4.6 ) காற்றில் விலகலுக்கான சமன்பாடு : 

இரண்டு ஊடகங்களில் ஒன்று காற்று எனக் கொள்வோம் . 
எனவே அதன் ஒளிவிலகல் எண் 4 . 1 என்றும் இரண்டாவது 
ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 4 , = 1 என்றும் கொள்ளலாம் . 
எனவே பொருள் காற்றில் வைக்கப்பட்டால் , ஒளிவிலகலுக்கான 
சமன் பாடு . 
ப 1 ப 1 

* 름 
எனக் கிடைக்கும் . 
R V 

UU 
. பரப்பின் திறனும் முக்கியக் குவியமும் : 
குழி . குவி பரப்புகளில் ஒளிவிலகலுக்கான சமன்பாடு 

4 - 4 / 4 
R 

U 
எனப் பார்த்தோம் . 

H 
இச் சமன்பாட்டில் 

என்னும் 

R 
மதிப்பு , பரப்பின் திறன் (Power of the Surface ) எனப்படும் . 
மேலும் திறனை P எனக் குறித்தால் , 

H. - H 
P 

( 1 ) 
R 


+ 


ஆகும் . 


கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 

91 
படம் 4.4 - ல் உள்ளவாறு 

குவிப்பரப்பு ஒன் றின்மீது 
வெகுதூரத்தில் அமைந்துள்ள பொருளிலிருந்து வரும் இணைக் 


AAL 


* 


H 


P 


Ff = 


Sono 


thu 


. 


- 


thullin 


B 


படம் 44 , | 


கதிர்கள் விலகல் அடைந்தால் , விலகலுக்குப் பின்னர் அவை 
முக்கிய அச்சின் மீது ஒரு புள்ளியில் குவியும் . கதிர்கள் குவியும் 
புள்ளி F , எனில் , இப் புள்ளி இரண்டாவது முக்கியக் குவியம் எனப் 
படும் . F , - க்கும் P- க்கும் இடைப்பட்ட தூரம் குவிய தூரம் 
எனப்படும் . 


குவிப் பரப்பில் விலகலுக்கான சமன்பாட்டில் , U = 0 , V = f , 


ஆகும் . 


எனவே , 

1. - H. 

R 


+ - 4 


H , . R 


( 1 , - 4 ) 


அல்லது 


f: 


H. - 4 

R 


92 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மேலும் 


1- 4 

R 


= P ஆகும் . 


எனவே 


1 : = * 


( 2) 


ஒளிவிலகலை ஏற்படுத்தும் பரப்பு குவிப் பரப்பு எனக் கொள் 
வோம் . முதல் ஊடகத்தில் அப்பரப்பின் அச்சின் மீது ஒரு 
பொருள் குறிப்பிட்ட தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது எனக் கொள் 
வோம் . அப் பொருளிலிருந்து பரப்பின்மீது விழும் கதிர்கள் விலக 
லுக்குப் பின்னர் இரண்டாவது ஊடகத்தில் இணை கதிர்களாக 
வெளியேறுகின்றன . 


F 


* 


w 


F 


PE 


T F B 

படம் 4.5 . 


பொருள் குவிக்கப்பட்டுள்ள புள்ளி F , ( படம் 4.5 ) முதல் முக்கியக் 
யல் எனப்படும் . PF , குவிய தூரமாகும் . 
FF ] = f எனில் , U = fi , V = 0 ஆகும் . 
எனவே ஒளிவிலகல் சமன்பாட்டின்படி , 

H. - H 

R fi 
அல்லது 

1. R 
1. 


பரப்பின் திறன் P எனில் , f . 


ம . 


쁨 


ஆகும் . 


( 3 ) 


போளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


* மேலும் சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து , 

fi| H 

f : ப 
என்பது பெறப்படும் . 

1 , - 4 

ம 
ஒளிவிலகல் சமன்பாடு 

+ 

வை , 
U 


4 .- 


R 


அதன் திறன் 12 – 4 

ஆல் வகுக்க , 


R 


4. R 
1 

+ 

( 1 - HIV 
என்பது கிடைக்கும் . 


4. R 
( 4.- 4 ) U 


ஆகும் . 


எனவே , 

f , 

V 
என எழுதலாம் . 


ஆனால் 1, - * - * -1 - - - 

* + f - 1 


4.8 . நீளப் பெருக்கமும் கோணப் பெருக்கமும் : 

APX என்பது ஒரு குவிப் பரப்பு என்று கொள்வோம் . அதன் 
இரு பக்கங்களிலும் உள்ள ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்கள் 


foru 


( 
n 


Illus 


InEn 


Thu 


Ins 


ny 


1.10 


NP 


Jinni 


RF 


HM 


M 
? 


Il 
n 
. 
I 


Anu 


4 


X 
படம் 4.6 . 


முறையே 4 , 4 , எனக் கொள்வோம் . H < H , என்றும் 
குவிப் பரப்பு -.- ஐ நோக்கி உள்ளதென்றும் கொள்வோம் . 


94 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படம் ( 4.6 ) . OB என்னும் , 1, அளவு நீளம் கொண்ட பொருள் 
ஊடகம் 1 - ல் , பரப்பின் அச்சின் மீது குத்தாக அமைந்துள்ளது 
எனக் கொள்வோம் . பொருளிலிருந்து பரப்பின்மீது விழும் 0A 
என்னும் கதிர் அச்சுடன் 1 கோணத்தை ஏற்படுத்துவதாகக் 
கொள்வோம் . 


விலகலுக்குப் பின்னர் இரண்டாவது ஊடகத்தில் அக் கதிர் 
AI என்னும் திசையில் சென்று அச்சை I- ல் வெட்டட்டும் . 
I தான் 

0 - வின் படிவமாகும் . AI அச்சுடன் ஏற்படுத்தும் 
கோணத்தை , எனக் கொள்வோம் . பரப்பின் வளைவுமையம் 
C எனில் , C- யின் வழியாகச் செல்லும் ஒளிக்கதிர் BC விலகல் 
அடையாமல் செல்லும் . எனவே 

செல்லும் . எனவே I- யின் வழியாக அச்சிற்கு 
வரையப்படும் குத்துக்கோட்டை BC சந்திக்கும் புள்ளி தான் B- ன் 
படிவமாகும் . 


OBC , 


IMC ஒத்த 


படம் 4.5 -- ல் முக்கோணங்கள் 
முக்கோணங்கள் . எனவே , 


( 1 ) 


OB 1 , 0C 
IM 

1 , CI 
வழக்குப்படி , PO U , PI = V , PC = R எனில் , 

1. OC 0P + PC 
CI PI - PC 

U + R 

V - R 
என்னும் முடிவு கிடைக்கும் . 


- 


(2 ) 


* 


ஒளிவிலகல் சமன்பாடு , 
4 - 4 

ப 

+ -வை UVR- ஆல் பெருக்க , 
R 

V U 
( H. - H ) UV = H , UR + H VR என ஆகும் . 
அல்லது 

H , U ( V - R ) HV ( U + R ) 
அல்லது 

U + R HU 
V - R 

u ,L V 

( 3 ) 
என எழுதலாம் . ) 


= 


- 


கோளப் பரப்புகளில் ஒளிவலகல 


மேலும் படத்தில் 1 0AN- ல் , 

AN 
டேன் 1 

ON 


AP 


A 


( 5 ) 


[ . P- க்கு வெகு அருகில் A இருப்பின் N , P- யுடன் பொருந்தும் ) . 

A IAN- ல் 


டேன் , 


AN 
IN 


AP 


AP 


( 6 ) 


சமன்பாடுகள் ( 5 ) , ( 6 ) இவைகளிலிருந்து , 
டேன் 82 

U 
டேன் 1 


( 7 ) 


ஆகும் . 


சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து , 
U + R 

U 

என்பது தெளிவு . 
V - R | 


U 
க்கான மதிப்பை சமன்பாடு ( 7 ) லிருந்து பதிலீடு செய்ய 


. 


1 , 

டேன் , 
ப 

டேன் , 
அல்லது 

4.1 , டேன் « H , 1, டேன் , 
ஆகும் . இங்கு 

1, 

நீளப் பெருக்கத்தையும் , 


( 8 ) 


டேன் “ கோணப்பெருக்கத்தையும் கொடுக்கின் றன . 


14 
டேன் . 


1 


எனவே , 
நீளம்பெருக்கம் X கோணப் பெருக்கம் 

1 , 

HI , 

L. 
H 
1 . 


누 


X 


1 


= 


ஆகும் . 


90 


ஒயயலுய மறயாலையாயலுய 


- 


விலகு 


4.9 . அபேயின் சைன் நிபந்தனை 

படம் 4.6 . - ல் APX ஒளிவிலகல் பரப்பு ஆகும் . 10AD = i 
படுகோணமாகவும் , LIAC 

is 

கோணமா 

மாகவும் 
அமைகின்றன . 

சைன் / 0AC சைன் ( 180-1 ) 
OAC- யில் ; 
சைன் / AOC 

சைன் 11 


சைன் i . 
சைன் 1 


OC 
AC ) 


( 1 ) 


சைன் i , 
A ACI- யில் , 

சைன் ? 


IC 
AC 


( 2 ) 


- 


சமன்பாடுகள் ( 1 ) , (2 ) இவைகளிலிருந்து , 
சைன் i , OC AC 

சைன் 

X X 
சைன் is AC IC 

சைன் 
OC ) 

சைன் K 
IC 

சைன் , 


2 


( 3 ) 


ஆனால் ஒளிவிலகல் விதிகளின்படி , 

H. சைன் i , = 4. சைன் i , ஆகும் . 
அல்லது 

சைன் , 4 . 
சைன் , Mi 


சைன் i1 
சமன்பாடு ( 3 ) -ல் 

-க்கான மதிப்பைப் பதிலீடு செய்ய , 
சைன் i , 
ப , OC சைன் 1 
H IC ) சைன் , 


. 


முக்கோணங்கள் OBC , IMC இவைகளிலிருந்து , 

OC 

என்பது தெளிவு . 
CI 


1 . 
1 


எனவே 


2 


--- 


1 
4 


1 . 
1 . 


சைன் 1 
சைன் 3 


அல்லது 
4. 1 , சைன் < y = 4-1, சைன் < , 


( 5 ) 


வப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


சைன் <உன் மதிப்பு மாறிலி 


சமன்பாடு ( 5 ) அபேயின் சைன் நிபந்தனையைக் கொடுக் 
கின்றது . இச் சமன்பாட்டிலிருந்து 

சைன் K 

14 
யாக இருக்குமேயானால் , நீளப் பெருக்கம் 

-ன் மதிப்பு ஒரு 

1 . 
மாறிலியாக அமையும் . எனவே இந் நிபந்தனை சரி செய்யப்படும் 
வகையில் , ஒரு கோளப் பரப்பின் அச்சின்மீது அமைந்துள்ள 
பொருளிலிருந்து செல்லும் கதிர்கள் விலகல் அடைந்தால் , அவை 
களினால் உண்டாக்கப்படும் படிவத்தின் எல்லாப் பாகங்களும் சம 
அளவு உருப் பெருக்கத்தைக் கொண்டிருக்கும் . 


கோளப் பிறழ்ச்சி ( Spherical aberration ) , கோமா ( Coma) 
என்னும் இரு குறைபாடுகளையும் நீக்க அபேயின் சைன் நிபந்தனை 
நிறைவேற்றப்பட வேண்டுமென்பதை படிவங்களின் 

குறை 
பாடுகள் என்னும் அத்தியாயத்தில் காணலாம் . 


மாதிரிக் கணக்குகள் 


1. 10 செ . மீ . ஆரம் கொண்ட கண்ணாடிக் கோள மொன்றி 
னுள் அதன் மையத்திலிருந்து 3 செ . மீ . தூரத்தில் சிறு காற்றுக் 
குமிழ் உள்ளது . அக் குமிழைக் கோளத்தின் விட்டத்தின் மூலமாக 
அது அமைந்துள்ள பக்கத்திலேயே இருந்து பார்த்தால் அதன் 
மேற் பரப்பிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பதுபோலத் 
தோன்றும் ? [ கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை 15 எனக் 
கொள்க .) 


4 
. 


A 


19 


சதி 


படம் 4.7 . 


படம் 4.7 - ல் 0 என்பதுதான் காற்றுக் குமிழின் நிலை , C 
கோளத்தின் மையம் . P என்பது பரப்பின் மீதுள்ள கண்ணுக்கு 
அருகில் அமையும் புள்ளி . 


98 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


H , - 4 
இங்கு + 

என்னும் சமன்பாட்டைப் 
U 

R 
பயன்படுத்த வேண்டும் . மேலும் பொருள் அமையும் ஊடகத்தை 
4. என்றும் , படிவம் அமையும் ஊடகத்தை 4 , என்றும் கொள்ள 
வேண்டும் . ஒளிவிலகல் எண்களுக்கான வேறுபாட்டை எண் 
அளவில் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் . எனவே , 

4 . 1.5 

4 . 
42 v 4 = 0-5 


= 


குறைந்த அடர்வுகொண்ட ஊடகத்தை நோக்கியுள்ள பரப்பு 
குவிப்பரப்பு ஆகும் . எனவே அதன் திறன் நேர்க்குறியைக் கொண் 
டிருக்கும் . எனவே , R = 10 செ . மீ . ஆகும் 

. 
உண்மைப் பொருள் ஆகையால் , 

10 3 7 செ . மீ . 


u = 


1 


1.5 


+ 


0.5 
10 


1 


0.05 - 0.214 


- 


- 0.164 


6.1 செ . மீ . 


எனவே படிவம் , P- க்குப் பின்னால் 6.1 செ . மீ . தள்ளி அமையும் 
மாயப் படிவமாகும் . 


2 . 


மெல்லிய சுவர் கொண்ட கண்ணாடியினாலானதொரு 
கோளகக் குடுவையில் நீர் உள்ளது . இவ்வமைப்பு ஒரு வில்லை 


-24 


24 


செ . மீ ; 

படம் 4.8 . 


கோளப் பரப்புகளில் ஒளிவிலகல் 


99 


போல் செயல்படுகின்றது . குடுவையின் வளைவு ஆரம் 12 செ . மீ . 
ஆகவும் , நீரின் விலகல் எண் 4/3 ஆகவும் இருந்தால் அதன்மீது 
படும் இணைக் கதிர்கள் குவிக்கப்படும் நிலையைக் கணக்கிடுக . 


படம் 4.8 - ல் உள்ளபடி , இணைக் கதிர்கள் குடுவையின்மீது 
படுவதாகக் கொள்வோம் . முதல் பரப்பு P , காற்றை நோக்கி 
அமைந்துள்ள குவிப்பரப்பு ஆகும் . எனவே , . 


H. = 4/3 ; H 


1 ; R 


12 செ . மீ . , U = 0 , V = ? 


+ 


பல 4 

R 


-V 


* * 
43 + 1 - 13 


36 x 4 

3 


48 செ . மீ . 


முதல் பரப்பின்மீதுள்ள P.- லிருந்து 48 செ . மீ . தொலைவில் 
படிவம் 1 , உண்டாகின்றது . இப்படிவம் 1 , இரண்டாவது பரப்பு 
P , - க்குப் பொருளாக அமைகின்றது எனவே 

இரண்டாவது 
பரப்பில் ஒளிவிலகலுக்கு , 

H , = 1 ; // = 4/3 ; R = 12 
U = ( 48 - 24 ) செ . மீ . 

24 செ . மீ . 
V = ? 


1 


1 

+ 
V 


4/31 
( - 24 ) 


3x 12 


1 
V 


1 

+ 
36 ) 


1 
18 | 


3 . 
36 


1 
12 ) 


= 12 செ . மீ . 


அதாவது இணைக்கதிர்கள் P , -விலிருந்து 12 செ . மீ . தொலைவில் 
இறுதியாகக் குவிக்கப்படும் . 


100 


ஒளியியலும் நிறமாலையியலும் 
வினாக்கள் 


* 


( 1 ) குவிப் பரப்பொன்றில் ஏற்படும் ஒளிவிலகலைக் கருதி , 

4-4 

என்னும் சமன்பாட்டைப் பெறுக . 
U 

R 


ப 


+ 


- 


H 


( 2) குழிப் பரப்பொன்றில் ஒளிவிலகல் ஏற்படும்பொழுது , 

4. - H 
+ 

எனக் காட்டுக . 
U 

R 


ப 


( 3) குவிப் பரப்பொன்றில் மாயப் படிவம் ஏற்படும் பொழுது , 
நடைபெறும் ஒளிவிலகலைப்பற்றி ஆராயவும் . அதிலிருந்து காற்று 
ஊடகமாக இருந்தால் , 

{ 1 1-1 
+ U 

என்னும் சமன்பாட்டைப் பெறுக . 
R 


뷰 


( 4 ) முதல் முக்கியக் குவியம் , இரண்டாவது முக்கியக் குவியம் 
ஆகியவற்றை விளக்கவும் . 

வழக்கமான 

குறியீடுகளின் படி 
fV + f U = UV எனக் காட்டுக . 


( 5 ) கோளப் பரப்பொன்றில் ஒளிவிலகல் , நடைபெறும் 
பொழுது , ஏற்படும் கோணப்பெருக்கம் , நீளப்பெருக்கம் ஆகியவை 
களைக் கணக்கிடுக . 


( 6 ) 8 செ . மீ . ஆரம் கொண்ட கோளமொன்று ஒளிவிலகல் 
எண் 1.5 கொண்ட பொருளால் ஆனது . அதனுள் அதன் 
மையத்திலிருந்து 2 செ . மீ . தொலைவில் குமிழ் ஒன்று அமைந் 
திருந்தால் பார்வையாளருக்கும் வளைவு மையத்திற்குமிடையில் 
பொருள் அமையும் தோற்றத் தொலைவினைக் கணக்கிடுக . 

[ -51 செ . மீ .) 


( 7 ) 10 செ . மீ . விட்டமுள்ள கண்ணாடிக் கோளத்தின் மேற் 
பரப்பில் . புள்ளிப் பொருளொன்று அமைந்துள்ளது . அந்தக் 
கோளத்தின் எதிர் பக்கத்திலிருந்து கண்ணாடி வழியே பார்த்தால் 
அப்பொருளின் படிவம் எந்த இடத்தில் அமையும் . கண்ணாடியின் 
ஒளிவிலகல் எண்ணை 1.5 எனக் கொள்க . [ V = - 20 செ.மீ.] 


5. வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


5.1 . ஒரு மெல்லிய வில்லையின் வழியே ஒளிவிலகல் : 

ஒரு மென்கோள வில்லை , இரண்டு கோளப் பரப்புகளையோ 
அல்லது ஒரு கோளப்பரப்பு , 

ஒரு - சமதளப் பரப்பு ஆகிய 
வற்றையோ கொண்டது . அவ்விரு பரப்புகளுக்கிடையே உள்ள 
தூரம் குறைந்த மதிப்பைக் கொண்டிருக்கும் . இரண்டு கோளப் 
பரப்புகளின் வளைவு மையங்களின் வழியே செல்லும் நேர்க்கோடு , 
வில்லையின் முக்கிய அச்சு அல்லது ஒளி அச்சு எனப்படும் . 
பலவகைப்பட்ட கோளக - வில்லைகளின் முக்கிய அச்சுக்களின் 
வழியாகச் செல்லும் குத்துத் தளங்கள் படம் 5.1 - ல் காட்டப்பட் 
டுள்ளன . இவை அந்த வில்லைகளின் முதன்மை வெட்டு முகப்புகள் 
( Principal sections ) எனப்படும் . 


DIOCO 


படம் 51. வில்லைகளின் வகைகள் - முதன்மை வெட்டு முகப்புகள் 


ஒரு குவி வில்லையைப் பல பட்டகங்களினால் ஆனதொரு ஒளி 
புகும் தொகுப்பு எனக் கருதலாம் ( படம் 5.2 ) . இப் பட்டகங்கள் 
அவற்றின் அடிப்பக்கங்கள் அச்சைநோக்கி இருக்குமாறும் , மற்ற 
இரு பக்கங்கள் வில்லையின் இரு பக்கங்களாக எதிரெதிரே அமையு 
மாறும் ஒன்றின்மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன எனக் கொள்ள 
லாம் . இதனால் அச்சிலிருந்து விளிம்பை நோக்கிச் செல்லும் 
பொழுது விலகல் கோணங்கள் அதிகரிக்கின்றன . எனவே , படும் 


IUL 


ஔயியலும் நிறமாலையியலும் 


கதிர்கள் விலகலுக்குப் பின்னர் அடிப்பாகத்தை நோக்கி , அதாவது 
அச்சைநோக்கி விலகுகின்றன . இணைக்கதிர்கள் படும் பொழுது 
அச்சைநோக்கி விலகி , எல்லாக் கதிர்களும் ஒரு புள்ளியில் குவி 
கின்றன . இவ்வாறு அவை குவியும் புள்ளி ‘ F முக்கியக் குவியம் 
எனப்படும் . கதிர்களைக் குவிப்பதினால் இஃது 

இஃது குவி வில்லை 
( Converging lens ) எனப்படுகின்றது . 


F 


படம் 5.2 . குவி வில்லை 


குழி வில்லையையும் பல பட்டகங்களினால் ஆனதொரு தொகுப்பு 
எனக் கருதலாம் . ஆனால் பட்டகங்கள் , அவற்றின் அடிப்பக்கங்கள் 
விளிம்பை நோக்கியும் , விலகல் விளிம்பு அச்சை நோக்கியும் 
இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளன ( படம் 5.3 . ) . 


H 


படம் 5.3 குழி வில்லை 


பட்டகத்தில் விலகல் அடையும் கதிர்கள் அடிப்பாகத்தை நோக்கியே 
வளையுமா தலால் , குழிவில்லையில் விலகல் 

அடையும் கதிர்கள் 
அச்சிற்கு அப்பால் விலகிச் செல்கின்றன . இதனால் அச்சிற்கு 
ணை 

யாக விழும் கதிர்கள் , விலகலுக்குப் பின்னர் விரிந்து செல் 
கின்றன. - எனவே விலகல் அடைந்த கதிர்கள் , கதிர்கள் படும் 


வில்லகளின் வழியே ஒளிவிலகல் 


திசையிலேயே வில்லையின் அச்சின்மீதுள்ள புள்ளி F- லிருந்து 
விரிந்து செல்வனபோன்று தோன்றுகின்றன . F- தான் குழி 
வில்லையின் முக்கியக்குவியம் ஆகும் . 


5.2 . ஒளி மையம் : 

வில்லையொன்றில் ஒளிவிலகல் ஏற்படும்பொழுது , குறிப்பிட்ட 
தொரு புள்ளியின் வழியாகச் செல்லும் கதிர்கள் விலகல் அடைவ 
தில்லை . மேலும் படுகதிருக்கு இணையான திசையில் வெளியேறும் 
விடுகதிர்கள் எல்லாம் அச்சின்மீது அமையும் புள்ளி யொன்றின் 
வழியாகச் செல்கின்றன . இப் புள்ளி ஒளி மையம் ( Optic centre ) 
எனப்படும் . 


L 


M 


R2 


RIL 


R. 


B 


AAL 


EI 


TO F 


A B 


A2 


D 


M 


படம் 5.4 , 


படம் 5.4 - ல் அச்சின் மீதுள்ள A , B என்னும் புள்ளிகள் வில்லையி 
னுடைய இரு பரப்புகளின் வளைவு மையங்கள் எனக் கொள்வோம் . 
AC, BD என்னும் இணைக்கோடுகளை வரையவும் . இக் கோடுகள் 
பரப்புகளுக்கு முறையே C , D என்னும் புள்ளிகளில் குத்துக்கோடு 
களாக அமையும் . எனவே இப் புள்ளிகளில் அமையும் சிறு 
பரப்புகள் ஒன்றுக்கொன்று இணையானவை . LC என்பது படுகதிர் 
எனில் , அது விலகலுக்குப் பின்னர் , அதற்கு இணையான DM 
திசையில் விடுகதிராக வெளிப்படுகின்றது . DM பக்கப் பெயர்ச்சி 
அடைந்தபோதிலும் மெல்லிய வில்லையில் அப் பெயர்ச்சியின் மதிப்பு 
மிகக் குறைவாக இருக்கும் . முக்கோணங்கள் ACO , BDO இவற் 
றில் AC- யும் , BD- யும் இணையானவை . எனவே அவை ஒத்த 
முக்கோணங்கள் , 


104 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆகவே 


ஆனால் , 


AC 
BD 
AC 
BD 
AF 
BE 


AO 

Bo 
= AF 
BE 
AO 
BO 


அல்லது 


AF 
BE 


AF 
BE 


AF- AO 
BE - BO 
OF 
OE | 
OF 
OE 


R. 


R , 


என்பது 


இச் சமன்பாட்டிலிருந்து 0 என்னும் புள்ளி 

0 என்னும் புள்ளி வளை பரப்புகளின் 
வளைவுமையங்களை இணைக்கும் கோட்டை , அவற்றின் வளைவு 
ஆரங்களுக்கிடையேயான விகிதத்தில் பிரிக்கின்றது 
தெளிவு . வளை பரப்பொன்றிலிருந்து , புள்ளி 0 - அமையும் தொலைவு 
அதன் வளைவு ஆரத்திற்கு நேர்விகிதத்தில் உள்ளது . இரண்டு 
பரப்புகளும் சமமான வளைவு ஆரங்களைக் கொண்டிருக்குமானால் , 
புள்ளி 0 - வானது EF- ன் மையத்தில் அமையும் . 


ஏ . 


முக்கியக் குவியம் ; குவியதூரம் 
தொலைவிலுள்ள பொருளிலிருந்து வரும் கதிர்கள் , 


Fl 


FIL 


P2 | 


Fa 


( a ) 


படம் 5.5 . 


குவிவில்லையொன்றின் மீது அதன் அச்சிற்கு இணையாகவும் , 
மிக அருகிலும் விழுந்தால் விலகலுக்குப் பின்னர் அவை முக்கிய 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


அச்சின் மீது ஒரு புள்ளியியல் -குவியும் . ஆனால் குழிவில்லையில் 
அதன்மீது படும் ஒளிக்கதிர்கள் விழும் திசையிலேயே ஒரு 
நிலையான புள்ளி F.-விலிருந்து விலகிச் செல்வன போன்று 
தோன்றும் [ படம் 5.5 . ( b ) ] . இவ்வாறு அமையும் இப்புள்ளிகள் 
முக்கியக் குவியம் எனப்படும் . குவியமானது குவி வில்லைக்கு 
உண்மையானதொரு புள்ளியாகவும் , குழி வில்லைக்கு மாயப்புள்ளி 
யாகவும் அமையும் . வில்லையொன்றுக்கு 

இரண்டு முக்கியக் 
குவியங்கள் உண்டு . குவிவில்லையில் இணைக் கதிர்கள் ஒரு புள்ளி 
F , - வில் குவிகின்றன . பதிலாக F- ல் பொருள் ஒன்றை வைத்தால் , 
விலகலுக்குப் பின்னர் ஒளிக் கதிர்கள் இணையாக வெளியேறு 
கின்றன . . F- ன் படிவம் அனந்தத்தில் உண்டாகும் . எனவே 
புள்ளிகள் F , F , இரண்டும் முறையே முதல் முக்கியக் குவியம் 
என்றும் இரண்டாவது முக்கியக் குவியம் என்றும் சொல்லப் 
படுகின்றன . 


இரண்டாவது முக்கியக் குவியத்திற்கும் ஒளிமையத்திற்கும் 
இடைப்பட்ட தூரம் குவியத் தூரம் எனப்படும் . மென்வில்லையின் 
இரண்டு முக்கியக் குவியங்களும் ஒளி மையத்திலிருந்து சம 
தூரத்திலும் எதிரெதிர் பக்கங்களிலும் அமைகின்றன . 


14) வில்லையின் வழியே ஒளிவிலகல் 

வில்லையொன்றின் அச்சின்மீது ஒளிமிக்க புள்ளிப் 
பொருள் 0 அமைந்திருப்பதாகக் கொள்வோம் . வில்லையின் முதற் 


குவி 


EC.D 


படம் 5.6 . வில்லையின் வழியே ஒளிவிலகல் 


பரப்பு D- யில் அடையும் ஒளிவிலகலினால் , படிவம் 1 , உண்டாவதா 
கக் கொள்வோம் . இப்படிவம் 1 , இரண்டாவது பரப்பு E- க்கு மாயப் 
பொருளாக அமைகின்றது . இறுதியாக படிவம் 1 - ல் உண்டா 
கின்றது . வில்லையின் பருப் பொருளின் ( Material of the lens ) 


106 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


+ 


- ( 1 ) 


ul 


ஒளிவிலகல் எண் ப.எனவும் , பரப்புகள் D , E ஆகியவைகளின் 
- வளைவு ஆரங்கள் முறையே R. , R , எனவும் கொள்வோம் . 
படம் 5.6 - ல் 0D = u என்றும் , EI, = Y , என்றும் கொண்டால் ,, 
பரப்பு D- யில் ஒளிவிலகலுக்கான சமன்பாடு , 
1-1 

1 
R 

( 
VI 
ஆகும் . 
இரண்டாவது பரப்பான E- யில் ஒளிவிலகலுக்குப் பின்னர் இறுதிப் 
படிவம் உண்டாகின்றது . ஆனால் , இரண்டாவது பரப்பில் 
ஒளிவிலகல் அடையும்போது கண்ணாடியிலிருந்து காற்றுக்கு 

1 
ஒளிக்கதிர்கள் செல்கின்றன . எனவே ஒளிவிலகல் எண் 
ஆகும் . எனவே , ஒளிவிலகல் சமன்பாடு 
1 

1 
1 
1 

( 2 ) 
+ 
R , 

V. 
ஆகும் . 
மேலும் பொருள் மாயப் பொருளாதலால் , எதிர்க் குறியுடன் 
இருக்கும் . எனவே ஒளிவிலகல் சமன்பாடு . 


- 


- 


1/4 


1 


ஆகும் . 


1 

1 
ப 

R , 
1 H 
H. R , 


Vi 
1 


1 
Hy 


அதாவது , 

- ( 1-1 ) 

R , 


H 


- 


( 31 


V 


1 


ஆனால் சமன்பாடு ( 1 ) -ஐ , 


f 
Y 


H - 1 


R. 


1 


என எழுதலாம் . 


இந்த மதிப்பைச் சமன்பாடு ( 3 ) -ல் பதிலீடு செய்ய 


- ( - 1 ) 

R , 
எனக் கிடைக்கும் . 


விலைகளின் வழியே ஒளிவிலகல் 


107 


* அதாவது , 


1 . 


+ 


| -1 ) 

R , 


! | -1 , 

R, 


V 


1 


1 


--- 


( -1 ) 


( * - * ) 


V 


u 


என்ற பொதுவான சமன்பாடு கிடைக்கும் . 


இருபுறக் குவி வில்லை 

இருபுறக் குவிவில்லையில் R , நேர்க்குறியுடனும் R , எதிர்க் 
குறியுடனும் அமையும் . பொருள் வெகு தொலைவில் அமையும் 
பொழுது படிவம் குவியத்தில் உண்டாகுமாதலால் u = 0 , v = f 
என்னும் மதிப்புகள் கிடைக்கும் . எனவே பொதுச் சமன் பாட்டில் 
பதிலீடு செய்ய , 
1 

1 

1 
( 4-1 ) + என ஆகும் . 
ff | 

R , R , 


குவிய தூரம் f நேர்க்குறியுடன் இருக்கும் . இச் சமன்பாடு , மென் 
வில்லைச் சமன்பாடு அல்லது வில்லை அமைப்போர் சமன்பாடு 
( Lens maker s formula ) எனப்படும் . மேலும் , 

1 1 1 

+ 
f 

ஆகும் . 


น 


இருபுறக் குழிவில்லை 


குழிவில்லையில் R , எதிர்க்குறியுடனும் , R, நேர்க்குறியுடனும் 
இருக்கும் . எனவே ,, 


+ - { 4-1 ) (- * - * ) 

(A -1) ( 1 + * ) 


‘ கொண்டது . 


எனவே இருபுறக் குழி வில்லையின் குவிய தூரம் எதிர்க்குறி 

எனவே இரு வகையான வில்லைகளுக்கும் பொது 
வானச் சமன்பாடு ஒன்றேயாகும் . 


1 


1 


அதாவது , 


+ 


1 : 


1 ஆகும் . 


108 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


5.5 . வில்லையின் திறன் : 


வில்லையின் குவிய தூரத்தின் தலைகீழ் விகித மதிப்பே வில்லை 
யின் திறன் எனப்படுகின்றது . இந்த மதிப்பு குவி வில்லைக்கு 
நேர்க்குறியுடனும் , குழிவில்லைக்கு எதிர்க் குறியுடனும் இருக்கும் . 


திறனுக்கான அலகு டைஆப்டர் ( Dioptre ) ஆகும் . வில்லையின் 
1 

100 
திறன் --ஐ டைஆப்டரில் , f 

டை ஆப்டர் , என்று குறிப்பது 
வழக்கம் . இங்கு குவிய தூரத்தைச் செ . மீ . களில் குறிப்பிட 
வேண்டும் . எனவே 300 செ . மீ . குவிய தூரமுள்ள குவி வில்லை 

100 
யெனில் , வில்லையின் திறன் , = 0.33 டைஆப்டர் ஆகும் . 

300 
50 செ . மீ . குவிய தூரமுள்ள குழிவில்லையெனில் , வில்லையின் 

100 
திறன் 

- 2 டை ஆப்டர் என்றும் குறிப்பிடுவது 
-50 
வழக்கம் . 


5.6 . வில்லைகளில் படிவங்கள் உண்டாதல் : 

மென்வில்லைகளில் படிவங்கள் அமையும் இடங்களைக் கீழ்க் 
கொடுக்கப்பட்டுள்ள கதிர்களில் இரண்டினைக்கொண்டு காணலாம் . 

1 ) ஒளிமையத்தின் வழியாக விலகல் அடையாமல் செல்லும் 


கதிர் . 


2 ) குவி வில்லையில் முக்கிய அச்சிற்கு இணையாகப் பட்டு ஒளி 
விலகலுக்குப் பின்னர் , இரண்டாவது முக்கியக் குவியத்தின் 
வழியாகச் செல்லும் கதிர் ; அல்லது குழிவில்லையில் , விலகலுக்குப் 
பின்னர் அப் புள்ளியிலிருந்து விரிந்து செல்வதுபோலத் தோன் 
றும் கதிர் . 


3 ) முதல் முக்கியக் குவியத்தின் வழியாகவோ அல்லது அதை 
நோக்கியோ அனுப்பப்பட்டு , விலகலுக்குப் பின்னர் 

முக்கிய 
அச்சிற்கு இணையாக வெளியேறும் கதிர் . 


5.7 . குவிவில்லையில் படிவங்கள் உண்டாதல் : 


நீண்ட பொருள் OB குவி வில்லையின் அச்சிற்குக் குத்தாக 
F- க்கு அப்பால் உள்ளதெனக் கொள்வோம் . முக்கிய அச்சிற்கு 
இணையாக வில்லையின் மீது படும் BA என்னும் கதிர் , ஒளிமையம் 


களின் வழியே ஒளிவிலகல் 


109 


P.யின் வழியாகச் செல்லும் கதிர் BP ஆகியவற்றைக் கருதுவோம் . 
இந்த இரண்டு கதிர்களும் ஒளிவிலகலுக்குப் பின்னர் M என்னும் 


8 


F , 


M 


படம் 5.7. 


புள்ளியில் சந்திக்கின்றன . அச்சிற்குச் செங்குத்தாக M- ன் வழி 
யாக IM- ஐ வரைந்தால் , IM தான் OB- யின் படிவமாகும் . 


படம் 5.7 - ல் OBP , IMP இரண்டும் ஒத்த முக்கோணங் 
களாகும் . 

ОВ 0P 
எனவே , 
IM IP 

( 1 ) 


முக்கோணங்கள் APF ,, IMF , இரண்டும் ஒத்த முக்கோணங் 
களாகும் . எனவே , 

AP . 

PF , 
IM | IF , 
அல்லது , 
ОВ PF , 

(2) 
IM 


IF , 


அதாவது , AP = OB 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து , 

OP 
IF ,, IP : 


PF , 


வழக்கமான குறியீடுகளின் படி , 

OP = u , IP = v , PF , = f எனில் , 


4- * 


y - f ) 


4 : từ 5 - 


110 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


அதாவது , 

vf + uf = uy 
இந்தக் கோவையை , u v f ஆல் வகுக்க , 

1 1 
+ 

எனக் கிடைக்கும் . 


நாம் மேற்கொள்ளும் குறியீட்டு முறைப்படி இங்கு , u , y , I 
ஆகிய மூன்றும் நேர்க்குறியைக் கொண்டவை . 


எனவே , 


1 


1 


+ 


al 


P 


f ஆகும் . 


குவி வில்லை உண்மைப்படிவம் உண்டாக்கு தலைப் பல இடங்களில் 
கருத உள்ளோம் . இச் சமன்பாடு வில்லையின் குவிய தூரத்திற்கும் , 
வில்லையிலிருந்து பொருளும் படிவமும் அமையும் தூரங்களுக்கும் 
இடைப்பட்ட தொடர்பைக் குறிக்கின்றது . 


5.8 . குவிவில்லையில் மாயப்படிவம் உண்டாதல் 

OB என்னும் பொருள் F , - க்கும் P- க்குமிடையே வைக்கப் 
பட்டு தாகக் கொள்வோம் . பொருளின் B என்னும் புள்ளியின் 
படிவத்தைக் காண முன்போலவே முக்கிய அச்சுக்கு இணையாக 


M 


AB 


Fi 


F , 


P 


0 


படம் 5.8 


ஒரு கதிரையும் ஒளிமையம் P- ன்வழியாகச் செல்லும் மற்றொரு 
கதிரையும் கருத , ஒளிவிலகலுக்குப் பின்னர் அவை எதிர்ப்புறத்தில் 
ஒன்றையொன்று சந்திக்காமல் போவதைக் காணலாம் . 

எனவே , 
விலகல் கதிர்களைப் பின்பக்கம் நீட்ட அவை M- என்னும் புள்ளியில் 
சந்திக்கும் . அப் புள்ளிதான் B- யின் படிவமாகும் . அச்சிற்குக் 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


111 


குத்தாக வரையப்படும் IM , பொருள் OB- யின் படிவமாகும் . 
முக்கோணங்கள் 0 BP , IMP இரண்டும் ஒத்த முக்கோணங்கள் , 


0B 
IM 


OP 
IP ) 


எனவே 


மேலும் முக்கோணங்கள் IMF , PAF , ஒத்தவை . 

AP PF , 
IM 
ОВ 

PF 
அல்லது 

IM IF , 


IF 


(2) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து , 

OP PF , 
IP IF ,, 


( 3 ) 


வழக்கப்படி , 
PO = 

= u ; IP = v ; PF, = f எனக் கொண்டு , 


1 


சமன்பாடு ( 3 ) -ல் பதிலீடு செய்ய , 

f 

f + y 
uf + uv = vf| 


4 


ஆகும் . 


V 


( 4 ) 


uv f- ஆல் இந்தக் குறிக்கோவையை வகுக்க , 

1 1 1 

f 


14 


அல்லது 

f 


- 


= 


+ 


ஆகும் . 


tu 


இச் சமன்பாட்டில் f , u , இரண்டும் நேர்க் குறியைக் கொண் 
டவை ; v- மட்டும் எதிர்க் குறியைக் கொண்டது . 

1 1 
எனவே , 

f 


( - ) 


1 


1 


1 


+ 


tu 


Y 


1 


1 


எனவே 


|| 


+ 


1 

என்ற பொதுச் சமன்பாடு கிடைக் 
f 


14 


கின்றது . 


112 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


5.9 . குழிவில்லையில் படிவம் உண்டாதல் 

நீண்ட பொருள் குழிவில்லைக்கு முன்னர் அச்சின் மேல் எங் 
கிருந்தாலும் , அது ஒரு மாயப் படிவத்தையே உண்டாக்குகின்றது . 
OB என்பது குழிவில்லையின் அச்சின்மீது வைக்கப்பட்டுள்ள 
பொருள் எனக் கொள்வோம் .. படிவம் உண்டாகும் இடத்தைக் 
காண அச்சிற்கு இணையாக BA என்னும் கதிரையும் , ஒளிமையம் 


B 


F2 


படம் 5.9 . 


P- யின் வழியாகச் செல்லும் BC என்னும் கதிரையும் கருதுவோம் . 
வில்லையில் விலகலுக்குப் பின்னர் விரிந்து செல்லும் கதிரும் , P- யின் 
வழியாக , விலகல் இல்லாமல் செல்லும் BC என்னும் கதிரும் எதிர்ப் 
புறத்தில் சந்திப்பதில்லை . எனவே விலகல் அடைந்த கதிர்களைப் 
பின் பக்கம் நீட்ட அவையிரண்டும் M- ல் சந்திக்கும்.- M- ன் வழி 
யாக அச்சுக்கு வரையப்படும் குத்துக்கோடு IM பொருள் OB- ன் 
படிவமாகும் . பொருள் இருக்கும் திசையிலேயே படிவம் உண்டாகி 
யிருப்பதால் அது மாயப் படிவமாகும் . 


படத்தில் முக்கோணங்கள் OBP , IMP இரண்டும் 
முக்கோணங்கள் . எனவே , 

OB OP 
IM IP 

( 1 ) 


மேலும் முக்கோணங்கள் , 
APF ,, IMF , இரண்டும் ஒத்த முக்கோணங்கள் 

AP PF , 
எனவே , 

IM 


TF2 


ஆனால் , 


AP 

= OB 
OB 
IM 


PF , 


எனவே , 


TF 


( 2 ) 


IP 


-A 


y 


= uy 


எனும் 
விலலைகளின் வழியே ஒளிவிலகல் 

113 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து 
0P PF 

( 3 ) 
IF , 
வழக்கமான குறியீடுகளின் படி , 

PO = u ; PI = v ; PF , = f என்னும் 
மதிப்புகளைச் சமன்பாடு ( 3 ) -இல் இட , 

f 

f - v 
அதாவது , uf | uv = .vf 

uf - vf 
இக் கோவையை uvf- ஆல் வகுக்க , 
1 1 1 

f f 
ப நேர்க்குறியையும் , f இரண்டும் எதிர்க் - குறியையும் 
கொண்டவை . 
1 1 

1 
எனவே , 

f 
அல்லது , 
1 1 

1 
+ 
எனவே , 
1 

1 
+ 
பொதுவான 

சமன் பாடு 

எல்லா 

வில்லைகளுக்கும் 
பொருந்தும் என்பது தெளிவு . 


** 


* 


V 


u 


뷰 


V 


tu 


+ - + ஆகும். 


Y 


+ - + 


14 


என 


25.10 . உருப்பெருக்கம் : 

படிவத்தின் உருவ நீளத்திற்கும் , பொருளின் உருவ நீளத் 
திற்கும் இடைப்பட்ட விகிதம் உருப்பெருக்கம் எனப்படும் . முன் 
பகுதிகளில் கருதியபடி OB என்பதைப் பொருளின் நீளமாகவும் , 


1 . 


114 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


IM என்பதைப் படிவத்தின் நீளமாகவும் கொள்ளலாம் . எனவே 
உருப்பெருக்கத்தை m எனக் குறித்தால் , 


111 


= 


படிவத்தின் நீளம் 
பொருளின் நீளம் 


IM 
OB 


PI 
PO 


Y 


அதாவது m 


u 


உருப்பெருக்கமானது , வில்லைக்கும் படிவத்திற்குமிடையேயான 
தூரம் , வில்லைக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட தூரம் இவற்றின் 
விகிதமாக அமைகின்றது . 


5.111 நியூட்டனின் சமன்பாடு ( Newton s formula ) 

பொருள் இருக்கும் தூரத்தையும் , படிவம் இருக்கும் தூரத்தை 
யும் , வில்லையின் மையத்திலிருந்து அளப்பதற்குப் பதிலாக , வில்லை 
யின் முதன்மைக் குவியங்களிலிருந்து - அளக்கவேண்டும் . முதல் 


F2 


M 


படம் 5.10 . நியூட்டனின் சமன்பாடு 


முதன்மைக் குவியம் ( First principal focus ) F- லிருந்து பொருள் 
X- தூரத்திலும் இரண்டாவது முதன்மைக் 

முதன்மைக் குவியத்திலிருந்து 
படிவம் y தூரத்திலும் இருப்பதாகக் கொள்வோம் ( படம் 5.10 ) . 


படத்தில் , 


F , 0 
F , I 


( 1 ) 
( 2 ) 


எனவே , 


xy 


x = u - f 
y = y - f 
(u- f ) . { y - f ) 

uv - uf - yf + f 
= uy - f (u + y ) + f ? 


( 3 ) 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


115 


+ 


1 

1 

f 
f [ u + y ) 


என்னும் சமன்பாட்டிலிருந்து , 

, 


1 . 


( 4 ). 


சமன்பாடு ( 4 )- லிருந்து UV- ன் மதிப்பைச் சமன்பாடு ( 3 )-ல் பதிலீடு 
செய்ய , 

xy = f என்ற சமன்பாடு கிடைக்கும் . இச் சமன்பாடு வில்லை 
நக்கான நியூட்டனின் சமன்பாடாகும் . 


குவி.வி.ல்லை மெய்ப்படிவத்தை உண்டாக்கும் பொழுது , வில்லைக் 
கும் பொருளுக்கும் இடைப்பட்ட சிறுமத் தொலைவு : 
குவி வில்லை மெய்ப்படிவத்தை உண்டாக்கும்பொழுது படிவத் 
திற்கும் , பொருளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை x எனக் கொள் 
வோம் . பொருளுக்கும் , வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை 
எனவும் , படிவத்திற்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை 
V எனவும் கொள்வோம் . வில்லையின் குவிய தூரம் f- எனில் தூரங் 
களுக்கிடையேயான . சமன்பாடு , 


" 


1 


1 


1 


+ 


V 


t 


f ஆகும் . 


எனவே , 


x = u to v 


அல்லது 

u ஆகும் . 
V-யின் இம் மதிப்பைச் சமன்பாட்டில் இட , 
1 

1 1 

+ 
X 

ff 


- 


- 


1 


u 


1 
f 


u + ( x 

u ) u 
அல்லது 

uf + xf - uf = xu - u ? 

ux + fx = 0 


- 4 fx 


. 


எனவே 


2 . 


திரையின் நிக, 
116 

ஒளியியலும் நிறமாலையியலும் 

ரண்டதாகையால் , x > 4 fx . 
எனவே , > 47 ஆகும் . அதாவது பொருளுக்கும் , படிவத்திற்கும் 
இடைப்பட்ட , தூரம் வில்லையின் குவிய தூரத்தைப் போன்று 
குறைந்த அளவு நான்கு மடங்கு இருக்கவேண்டும் . 

வில்லையின் பரிமாற்றுப் புள்ளிகள் 
குவி வில்லையொன்று . படம் 5.11- ல் காட்டப்பட்டுள்ளவாறு 
பொருள் 0 - வுக்கும் திரை I- க்கும் இடையில் 

அமைக்கப் 
பட்டுள்ளதாகக் கொள்வோம் . L. என்னும் நிலையில் இருக்கும் 
பொழுது தொலைவில் அமைந்திருக்கும் திரையின் மீது தெளிவான 
படிவம் உண்டாக்குவதாகக் கொள்வோம் . பொருளின் நிலையையும் , 
மற்றுமொரு தெளிவான படிவத்தைத் திரையில் உண்டாக்கலாம் . 
வில்லையின் இரண்டாவது நிலையை 1 , எனக் கொள்வோம் . 
வில்லையின் இவ்விரு நிலைகளும் பரிமாற்று நிலைகள் ( Conjugate 
positions) அல்லது பரிமாற்றுப் புள்ளிகள் எனப்படும் . 
k 

L 

> 


L 


u . 





படம் 5.11 . வில்லையின் பரிமாற்று நிலைகள் 


பொருளுக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரத்தை - என்றும் , 
வில்லையின் இரு நிலைகளுக்கிடையேயான தூரத்தை D என்றும் 
கொள்வோம் . 

வில்லையினுடைய குவிய தூரத்தை f- எனக் 
கொள்வோம் . வில்லை 1 - ல் இருக்கும்பொழுது , y என்பவை 
முறையே வில்லைக்கும் பொருளுக்கும் , வில்லைக்கும் படிவத்திற்கும் 
இடைப்பட்ட தூரங்கள் எனக் கொள்வோம் . எனவே , 


+ + + - + 


4 + y 


f 


( 1 ) 


uly 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


117 


வில்லை 1 ,-ல் இருக்கும்பொழுது u , v என்பன முறையே 
வில்லைக்கும் பொருளுக்கும் , வில்லைக்கும் படிவத்திற்கும் இடைப் 
பட்ட தூரங்கள் எனில் , 


+++ - } 


1 . 
ul | 


u + v ! 
TV 


1 
f 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இரண்டிலிருந்தும் , 
u + V tư 

1 
f 


* 


( 3 ) 


tv 


படம் 5.11 - லிருந்து , 


u + v = L = 


u + y 


எனவே , 


uy .| 


( 4 ) 


மேலும் , 


ul -- u = D 


( 5 ) 


(6 ) 


ஆனால் சமன்பாடு ( 4 )-லிருந்து , 


- 


uy 
ம 


சமன்பாடு ( 5 ) -ல் இந்த மதிப்பைப் பதிலீடு செய்து , சமன்பாடு 
( 6 ) -உடன் சமனாக்க , 


UV 
y | 


u = y - y ) 


= ( -1)= 


= y - y | 


u ( v - v ) = v ( v - v ) 


எனவே , 


4 =" 


இதுபோலவே y = u என நிரூபிக்கலாம் . எனவே இந்த 
இரு நிலைகளிலும் வில்லை அமையும்பொழுது ஒன்றின் பொருள் . 
தொலைவு; மற்றொன்றின் படிவத் தொலைவாக அமைகின்றது . 
இந்த இரண்டு புள்ளிகளும் பரிமாற்றுப் புள்ளிகளாகும் . 


11: 8 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மேலும் படம் 5.11 -ல் , 


L 


u + Y 


வில்லையை இரண்டாம் நிலையில் வைக்கும்பொழுது , திரைக்கும் 
வில்லைக்கும் இடைப்பட்ட தூரம் ப ஆக இருக்கும் . 

எனவே , D = L - 2u 


u + V 


2u 


- 1 


எனவே , L + D = u + y + y - u = 2v 


L + D 

2 


L - D = u + y - ( v - u ) 


2u 


L - D 
2 


இந்த u , V மதிப்புக்களை வில்லைகளுக்கான சமன்பாடான 


1 


1 


1 
+ இல் பதிலீடு செய்ய , 


1 

1 
+ 
L D 

L + D 
2 

2 


--- 


2 

2 
+ 
L - D L + D 


- 


2 ( L + D ) +2 (L- D ) 

L - D2 


4L 
L - D 


L - D 
4L 


எனவே , பொருளுக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரம் L , வில்லை 
களின் இரு நிலைகளுக்கிடைப்பட்ட தூரம் D , இவற்றைக் கொண்டு 
வில்லையின் குவிய தூரத்தைக் கணக்கிடலாம் . 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


119 


5.14 

வில்லைகளின் தொகுப்பு - இணைந்த மென் வில்லைகள் : 
L , L, என்னும் இரு மென்குவி வில்லைகள் இணைக்கப்பட் 
டுள்ளன எனக் கொள்வோம் . அவைகளின் பொது அச்சின்மேல் , 
0 - என்னும் பொருள் வைக்கப்பட்டிருப்பதாகக் கொள்வோம் . 
முதல் வில்லையில் விலகலுக்குப் பின்னர் , 0 - வின் படிவம் 1 , -ல் 
அமைகின்றது . 1 , இரண்டாவது வில்லை L.- க்கு மாயப்பொருளாக 
அமைய விலகலுக்குப் பின்னர் இறுதி உண்மைப் படிவம் 1 - ல் 
உண்டாகின்றது . 

L: LI 


0 


படம் 5.12 . இணைந்த மேன்வில்களின் தொகுப்பு 


வில்லைகள் , மென்வில்லைகள் ஆகையால் பொருளுக்கும் வில்லை 
களுக்கும் இடைப்பட்ட பொதுத்தூரம் u எனவும் , படிவம் 1 -க்கும் 
வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் ) , எனவும் , படிவம் 1 - க்கும் 
வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் v எனவும் கொள்வோம் . 
எனவே முதல் வில்லையில் விலகலுக்கான சமன்பாடு , 

1 1 1 

+ 
V , 

f , 
அதாவது 
1 1 1 

(( 1 ) 
V f , 
1 - ல் அமையும் படிவம் இரண்டாவது வில்லைக்குப் பொருளாக 
அமைவதினால் , இரண்டாவது 

வில்லை யில் விலகலுக்கானச் 
சமன்பாடு , 

1 1 1 

( 2 ) 
Y. 

f , 
ஆகும். 

1 
சமன்பாடு ( 1 ) லிருந்து -க்கான மதிப்பைச் சமன்பாடு ( 2 - ல் 

Y 
பதிலீடு செய்ய , 


Y 


120 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


+ - H - 1 ) - 1, 


" 


+ 


- 


1 1 1 1 
ie , + 

+ 

u fi f , 
வில்லைகளின் தொகுப்பு , குவிய தூரம் F- கொண்ட தனி வில்லை 
ஒன்றினால் மாற்றப்பட்டால் , 
1 1 1 1 1 

+ எனவாகும் . ஆகவே 
fi 

fi 
இரு வில்லைகளின் தொகுப்பிற்கான குவிய தூரம் F ஆனது . 

1 1 1 
f f : 

என்ற சமன்பாட்டிலிருந்து கிடைக் 
கின்றது . அதாவது ஏற்படும் உருப்பெருக்கம் சம தனி வில்லை 
யின் உருப்பெருக்கத்திற்குச் சமமாக உள்ளது . 


t 


+ - ++ ) 


YIL 


முதல் வில்லையின் உருப்பெருக்கம் 


= 


tu 


இரண்டாவது வில்லையின் உருப்பெருக்கம் 


* 


மொத்த உருப்பெருக்கம் 


4 


ul 


அதாவது மொத்த உருப்பெருக்கம் சமனான தனி வில்லையின் 
உருப்பெருக்கத்திற்குச் சமமாகும் . 


மேலும் வில்லைகளின் திறன்களின் கூடு தல் P , + P , எனில் , 
அது சமனான தனி வில்லையின் திறனுக்குச் சமமாக உள்ளது . 

1 
வில்லையின் திறன் P = 

f 


1 1 
எனவே இங்கு 

+ 
F 

f , 
P = P. + P , 


, 


எனவே இணைந்த இரு வில்லைகள் சேர்ந்து கொடுக்கும் படிவம் 
அமையும் இடத்திலேயே தனி வில்லையொன்றைக் கொண்டு அதே 
அளவுகொண்ட படிவத்தைப் பெறமுடியும் . இந்த வில்லைக்கு 
இணைமாற்று வில்லை . ( Equivalent lens ) என்று பெயர் . இம் 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


.121 . 


முறையிலேயே இரண்டுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கை கொண்ட 
வில்லைகளின் தொகுப்புக்கான குவிய தூரத்தைக் காண முடியும் . 
வில்லையின் குவிய தூரங்கள் fif , f ..........எனில் , 

1 1 1 

+ + + 
F fi f : 
சமன்பாட்டிலிருந்து தொகுப்பின் குவிய தூரத்தைக் காணலாம் . 

தொகுப்பின் மொத்தத் திறன் தனித்தனியான வில்லைகளின் 
திறன்களின் கூடுதலாகும் . 


என்ற 


5.15 வில்லை ஏற்படுத்தும் திசைமாற்றம் 

வில்லையொன்றின் மீது அச்சிலிருந்து h உயரத்தில் அச்சிற்கு 
இணையாக ஒற்றை நிற ஒளிக்கதிரொன்று ( Monochromatic light 


8 


h 


F. 


பட 


படம் 5.13 . வில்லை ஏற்படுத்தும் திசைமாற்றம் 


ray ) படுவதாகக் கொள்வோம் . அச்சிணைக்கதிர் ஆகையால் 
விலகலுக்குப் பின்னர் அது இரண்டாவது முக்கியக் குவியம் F.,-வின் 
வழியாகச் செல்லும் . கதிர் அடைந்த திசைமாற்றம் 8 எனில் 
படம் 5.13 - ல் 

h 
டேன் . 

f 
படும் கதிர் அச்சு நெருக்கக் கதிர் எனில் 8 - வின் மதிப்பு குறைவாக 
இருக்கும் . எனவே டேன் . = 5 எனக் கொள்ளலாம் . எனவே , 

h 
ff | 

ஆகும் . ஒளிமிக்கப் பொருளான 0 - வின் படிவம் 1- ல் 
உண்டாவதாகக் கொள்வோம் . வில்லையின் மேல் A- யில் விழும் 
திர் 0A அடையும் திசைமாற்றம் & எனில் , ( படம் 5.14 -ல் ) 


12 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


8 


h 


1 


படம் 5.14 . 


3 = ZAOL + ZAIL 


- + + + 
- * ( H ++ ) 
- * [ } ) 


h.. 
f 


இதனால் ஒரு வில்லை ஏற்படுத்தும் திசைமாற்றம் பொருளின் 
நிலையைப் பொருத்தது அல்ல என்பது தெளிவாகின்றது . 


5.16. இடைவெளிகொண்டு அமையும் இரு மென் 

இரு மென் வில்லைகளின் 
இணைமாற்றுக் குவியதூரம் N 
தனிவில்லை உண்டாக்கும் படிவங்களில் ஏற்படும் சில 
குறைபாடுகளை நீக்குவ தற்காக , ஒளியியல் கருவிகளில் இரண்டு 


AAL 


B 


h , 
1 
L 


h , 


P. 


F 


F2 


படம் 15. இடைவெளிவிட்டு அமைந்த வில்லைகளின் தொகுப்பு 


விக்கல்களின் வழியே ஒளிவிலகல் 


128 


அல்லது மேற்பட்ட வில்லைகளின் தொகுப்பு பயன்படுத்தப் 
படுகின்றது . 

இந்த வில்லைகளின் பரப்புகள் ஒன்றையொன்று 
இணைந்து இருக்கலாம் ; அல்லது ஒன்றுக்கொன்று குறிப்பிட்ட 
இடைவெளிகொண்டிருக்கலாம் . இப்படி அமைக்கப்பட்டுள்ள 
வில்லைகளுக்குக் கூட்டுவில்லை என்று பெயர் . படம் 5.15 - ல் 
உள்ளது போன்று மெல்லிய வில்லைகளான L ,, L , இரண்டும் 
அவற்றினிடையே sd 

அளவு 

இடைவெளி இருக்குமாறும் 
ச்சைக் கொள்ளுமாறும் , அமைக்கப்பட்டுள்ளன எனக் 
கொள்வோம் . அவைகளின் குவிய தூரங்கள் முறையே f ,, f ? 
எனக் கொள்வோம் . 0A என்னும் கதிர் அச்சுக்கிணையாக முதல் 
வில்லையின் மீது A என்னுமிடத்தில் , அச்சிலிருந்து h , உயரத்தில் 
படுவதாகக் கொள்வோம் . 

இரண்டாவது வில்லை இல்லாவிடில் 
முதல் வில்லையில் விலகலுக்குப் பின்னர் அது முக்கியக் குவியம் 
F- ன் 

வழியாகச் சென்றிருக்கும் . எனவே , முதல்வில்லை 
ஏற்படுத்தும் திசைமாற்றம் 
h , 

( 1 ) 


இரண்டாவது வில்லை . , இருப்பதனால் L.- ல் விலகல் அடைந்த 
கதிர் L.- வின்மேல் அச்சிலிருந்து h , உயரத்தில் B- யில் படுகின்றது . 
L.- வில் விலகலுக்குப் பின்னர் F- ன் வழியாகச் செல்கின்றது . 
எனவே , F- தான் வில்லைகள் L. , L , தொகுப்பின் முக்கியக் குவியம் 
எனப்படும் . இரண்டாவது வில்லை ஏற்படுத்தும் திசைமாற்றம் , 
எனில் , 


he 


( 2 ) 
f . 
படுகதிரையும் , இறுதியாக வெளிப்படும் விடுகதிரையும் பின் பக்க 
மாக நீட்டினால் . அவைகள் C , - வில் வெட்டிக் கொள்கின்றன . 
C ;- வின் வழியாக அச்சிற்குக் குத்துக்கோடு வரைந்தால் , அது 
அச்சை P.- வில் சந்திக்கின்றது . இரண்டு வில்லைகளும் உண்டாக்கி 
யுள்ள திசைமாற்றத்திற்குச் சமமான திசைமாற்றத்தையும் , குவிய 
தூரம் P , F- ம் கொண்ட மென் வில்லையொன்றை P.- வில் வைக்க 
இயலும் . அப்படி வைக்கப்படும் வில்லை தான் இணைமாற்று வில்லை 
(Equivalent lens ) எனப்படும் . இணை மாற்று வில்லையின் குவிய 
தூரம் f எனில் அது உண்டாக்கும் திசைமாற்றம் , 


8 = 4 ஆகும். 


* - * ++ 


8 , + 82 
h , h, 
f f 


( 3 ) 


124 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படம் 5.15 - ல் முக்கோணங்கள் , AL , F ,, BL , F , ஒத்தவை . எனவே , 


AL 


BL ,, 


L F, 


L , F , 


- 
--- 


(4 ) 


h , BL , 
f : * L , F , 
h , 
f 

f - d 

h, ( f . d ) 
அதாவது , h , 

fi 
சமன்பாடு ( 3 ) -ல் இந்த மதிப்பைப் பதிலீடுசெய்ய , 

h , h ; h , If - d ) 

+ 
f f . fif 
1 1 1 

d 
f 

ff: | 


fifa 
f + f - d 
A = fi + f , -d எனில் 

fifa 
f 

( 5 ) 
A 
ஆகும் . மேலும் இந்த மதிப்பு 1 , வில்லைகளுக்கு இடைப்பட்ட 
ஒளியியல் பிரிதூரம் அல்லது ஒளியியல் இடைவெளி ( Interval ) 
எனப்படும் . சமன்பாடு ( 5 ) இணை மாற்று வில்லை ( Equivalent lens ) 
யின் இரண்டாவது முக்கியக் குவிய தூரத்தைக் கொடுக்கின்றது . 

இணைமாற்று வில்லை அமைக்கப்பட வேண்டிய புள்ளி P.- வுக் 
கும் , இரண்டாவது வில்லைக்கும் இடைப்பட்ட தூரம் P , L , B 
எனில் சேவை கீழ்க்கண்ட முறையில் காணலாம் . படம் 5.15 - ல் 
முக்கோணங்கள் C , P , F , BL , F ஒத்த முக்கோணங்கள் . 

P, F | 
L , F BL . 

( 6 ) 
ஆனால் , 

P , F = f 
L , F = P , F - P , L , 

= f - 3 


C , P , 


F- % E 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


125 


மேலும் , 

C , P , == h , 

BL , 
எனவே சமன்பாடு ( 6 ) -ல் இந்த மதிப்புகளைப் பதிலீடுசெய்ய , 


hg 


f 
( f - B ) 


h , 
h, 


ஆனால் சமன்பாடு ( 4 ) -ல் இருந்து , 

h , f . 
he 

( f - d ) 
னவே , 
f 

fi 
( f - B ) (f - d ) 
ffi - fd = ff . - fiß 

fd 
B 

f , 
சமன்பாடு ( 5 )-லிருந்து , 


-- ) 


( 7 ) 


F- ன் மதிப்பைப் பதிலீடு செய்ய , 

fif : 

d 
B (f + f - d ) f . 
fe 

d 
( fi + fa - d ) 


( 8 ) 


அதாவது புள்ளி P , - ஆனது இரண்டாவது வில்லைக்கு முன்னால் 


d தூரத்தில் அமையும் . 


fi + f - d 


CI 


Li 


P1 


La 


16 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படம் 5.16 - ல் இருப்பதுபோன்று , F என்னும் புள்ளி வில்லை 
தொகுப்பிற்கு இடது பக்கம் அவைகளின் பொது அச்சின்மேல் 
இருக்குமேயானால் , F- லிருந்து FA போன்ற ஒளிக்கதிர் இரண்டு 
வில்லைகளிலும் ஒளிவிலகடைந்த பின்னர் , அச்சிற்கு இணையாக 
வெளியேறுகின்றது எனக் கொள்வோம் . FA- யையும் அச்சிற்கு 
இணையாக விடுபடும் கதிரையும் , நீட்ட அவை C- ல் சந்திக்கட்டும் . 
C- ன் வழியாக வரையப்படும் குத்துக்கோடு அச்சை P.-ல் 
வெட்டட்டும் . P.- தான் இணைமாற்று வில்லை இருக்கவேண்டிய 
மற்றொரு புள்ளியாகும் . இப்பொழுது முதல் வில்லையிலிருந்து 
ணைமாற்று வில்லை வைக்கப்பட வேண்டிய தூரம் , L , P ; 


எனில் 


, 


* 


fd | 

எனக் காட்டலாம் . 


2 


தளம் 


இணைமாற்றுவில்லை வைக்கவேண்டிய இரண்டு நிலைகளான 
P., P , இரண்டும் முறையே 

முறையே முதல் முதன்மைப் புள்ளி 
இரண்டாவது முதன்மைப் புள்ளி என்றும் , அவைகளின் வழியே 
அச்சிற்குக் குத்தாக அமையும் தளங்கள் C , P ,, C , P , முறையே 
முதல் முதன்மைத் தளம் , இரண்டாவது முதன்மைத் 
என்றும் சொல்லப்படும் . வில்லைகளின் இருபுறங்களிலும் ஊடக 
மொன்றேயானால் , முதல் , இரண்டாவது குவிய தூரங்கள் சமமாக 
இருக்கும் ; இல்லையெனில் வேறுபட்ட மதிப்புகளைக் கொண்டு 
இருக்கும் . 
5.17 கார்டினல் புள்ளிகள் 
மென்வில்லைகளில் 

ஒளிவிலகல் நடைபெறும்பொழுது 
அவைகளின் தடிமம் கணக்கில் 

எடுத்துக்கொள்ளப்படவில்லை . 
தூரங்களை அளக்கும்பொழுது வில்லையின் எப் புள்ளியிலிருந்து 
அளக்கின்றோம் என்பதைப்பற்றியும் கவலையில்லை . 

ஆனால் 
வில்லைகளின் தொகுப்பிலோ , அல்லது தடிம வில்லைகளிலோ 
அவற்றின் இடைவெளி அல்லது தடிமத்தைவிட்டு 
வியலாது . 

மேலும் படிவம் உண்டாகி இருக்கும் இடத்தை , 
ஒவ்வொரு பரப்பிலும் அடுத்தடுத்து ஏற்படும் விலகல்களைக் 
கொண்டு - காணுவதும் கடினமான தாகும் . எனவே , காஸ் ( Gauss ) 
என்பவர் , ஓரச்சைக் கொண்ட ஒளிவிலகல் தொகுப்புகள் எத்தனை 
இருப்பினும் அவற்றை ஒரே அமைப்பாகக் கருதலாம். என்றும் , 
எளிய ஒரு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாமென்றும் காட்டினார் . 
எனவே , ஒளிவிலகல் தொகுப்பைப் பொறுத்த ஏதாவது இரண்டு 
நிலையானதும் , - இணையானதுமான தளங்களிலிருந்து தூரங்களை 
அளக்க வேண்டும் . இந்தத் தளங்கள் அச்சை வெட்டும் புள்ளிகள் 
முதன்மை அல்லது காஸ் புள்ளிகள் (Gauss points ) எனப்படும் 


அளக்க 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


127 


ஒரு வில்லைத் தொகுப்பிற்கு அல்லது தடிம வில்லைக்கு இரண்டு 
முக்கியக் குவியங்கள் ( F1 , F2) , இரண்டு முதன்மைப் புள்ளிகள் 
( P. , P.) , இரண்டு அதிர்விலாப் புள்ளிகள் ( Nodal points ) என ஆறு 
புள்ளிகள் உண்டு . இந்த ஆறு புள்ளிகளும் ஒளியியல் தொகுப்பின் 
கார்டினல் புள்ளிகள் ( Cardinal points ) எனப்படும் . 


5.18 . முதன்மைக் குவியங்களும் , குவிய தூரங்களும் 

அச்சிற்கு இணையாக வந்து படும் கதிர்கள் ஒளிவிலகலுக்குப் 
பின்னர் , குவி வில்லைத் தொகுப்பானால் , அச்சின்மீது ஒரு புள்ளி 
F ,-வில் குவிந்தும் , ( படம் 5.17 ) விரிவில்லைத் தொகுப்பானால் ஒரு 


Fi 


F 


படம் 5.17. 
புள்ளி 5.-விலிருந்து விரிந்து செல்லுவது போலவும் தோன்றும் 
படம் 5.18 இந்தப் புள்ளி F ,, இரண்டாவது முக்கியக் குவியம் 
எனப்படும் . மேலும் குவிவில்லையானால் அநந்தத்தில் (Infinity ) 
உள்ள ஒரு புள்ளிப் பொருளுக்கான ( Point object ) படிவம் F.- வில் 
உண்டாகும் ( u = * ) . 


Fi 


128 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இதே போன்று குவிவில்லைத் தொகுப்பில் அதன் அச்சின் 
மீதுள்ள புள்ளி F , - லிருந்து புறப்படும் கதிர்களோ , அல்லது 
விரிவில்லைத் தொகுப்பில் புள்ளி F- ஐ நோக்கி அனுப்பப்பட்ட 
கதிர்களோ , விலகலுக்குப் 

பின்னர் அச்சிற்கு இணையாக 
வெளியேறும் ... இந்தப் புள்ளி R தொகுப்பின் முதல் முக்கியக் 
குவியம் ( First principal focus ) எனப்படும் . F- ல் வைக்கப்படும் 
புள்ளிப் பொருளுக்கான படிவம் அநந்தத்தில் உண்டாகும் 
( y 


இவ்வாறான புள்ளிகள் F. , F , இரண்டும் முக்கியக் குவியங்கள் 
என்றும் , அவற்றின் வழியே தொகுப்பின் அச்சிற்குக் குத்தாக 


உள்ள தளங்கள் குவியத் தளங்கள் (Focal Planes) என்றும் 


கூறப்படும் . 


51.9 . குவியத்தளங்களின் முக்கியத் தன்மைகள் 

( 1 ) பொருள் வெளியின் ( Object space ) பக்கம் அமையும் 
குவியத் தளத்தின் மீதுள்ள புள்ளியொன்றிலிருந்து செல்லும் 
ஒளிக்கதிர்கள் , படிவ வெளியில் (Image space ) பரிமாற்று இணைக் 
கதிர்களாக வெளியேறும் . 
( 2 ) பொருள் வெளியில் 

ஒன்றுக்கொன் இணையான . 
கதிர்கள்: - தொகுப்பில் - விலகலுக்குப் பின்னர் , படிவவெளியின் 
பக்கம் அமையும் குவிய தளத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் 
ஒன்றையொன்று வெட்டிக் கொள்வனவாக அமையும் . 


5.20 . முதன்மைப் புள்ளிகளும் , முதன்மைத் தளங்களும் ( Principal 

points and planes) 


ஒரு வில்லைத் தொகுப்பு அல்லது , ஒரு தடிம வில்லைக்கு 
இரண்டு முதன்மைப் புள்ளிகளும் , இரண்டு முதன்மைத் 
தளங்களும் உண்டு . பொருள் வெளியிலிருந்து வரும் கதிரொன்று 
விலகலுக்குப் பின்னர் படிவ வெளியில் இணையாக வெளியேறு 
வதாகக் கொள்வோம் . படுகதிரை முன்னோக்கியும் , அதற்கு 
ஒப்பான படிவவெளியில் அமையும் இணைக்கதிரைப் பின்னோக்கியும் 
நீட்டினால் . - அவை ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும் . இதைப் 
போன்ற 

கதிர்களைக் கருதினால் ஒவ்வொரு படுக திரின் 
நீட்சியும் இணையாக வெளியேறும் " விடுகதிரின் பின்னோக்கிய 
நீட்சியும் , சில புள்ளிகளில் வெட்டிக் கொள்வதைக் குறிக்கலாம் . 
இவ்வாறு வெட்டிக் கொள்ளும் எல்லாப் புள்ளிகளும் தொகுப்பின் 
அச்சிற்கு நேர்குத்தான ஒரு தளத்தில் அமைகின்றன . இந்தத் 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


123 


தளம் , தொகுப்பின் முதல் முதன்மைத் தளம் ( First principal 
plane ) எனப்படும் . இத்தளம் அச்சைச் சந்திக்கும் புள்ளி முதல் 
முதன்மைப்புள்ளி ( First principal point ) எனப்படும் . இதே 
போன்று பொருள் வெளியில் ஒன்றுக்கொன்று இணையாக வந்து 
தொகுப்பின் மீது விழும் கதிர்களை அவைகள் வந்த திசையிலேயும் . 
தொகுப்பில் விலகலடைந்து செல்லும் விடுகதிர்களைப் பின்னோக்கி 
யும் நீட்டினால் , பரிமாற்றுக் கதிர்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் 
எல்லாம் அச்சிற்கு நேர்க்குத்தான ஒரே தளத்தில் அமையும் . 
அந்தத் தளம் தொகுப்பின் இரண்டாவது முதன்மைத் தளம் 
என்றும் அது அச்சைச் சந்திக்கும் புள்ளி இரண்டாவது முதன் 
மைப் புள்ளி என்றும் சொல்லப்படும் . 


H2 


D 


F 


C 


B 


F 


Pil 


F. 


| 
ப 


படம் 5 19. மூதன்மைப் புள்ளிகளும் , முதன்மைத் தளங்களும் 


அதன் 


படம் 5.19 - ல் ஒரு தடிம வில்லை அல்லது ஒரு வில்லைத் தொகுப் 
பிற்கான முக்கியக் குவியங்களை F , F, எனக் கொள்க . 
அச்சிற்கு இணையாக A- யில் படும் கதிரொன்று விலகலுக்குப் 
பின்னர் BF , என்னும் திசையில் அதனுடைய இரண்டாவது 
குவியம் F , - வின் வழியாகச் செல்கின்றது . படுகதிரை முன்னோக்கி 
யும் , விடுக திரைப் பின்னோக்கியும் நீட்ட H , -வில் வெட்டிக்கொள் 
கின்றன . H -வின் வழியாகவும் , அச்சிற்குச் செங்குத்தாகவும் உள்ள 
தளம் H , P ,, இரண்டாவது முதன்மைத்தளம் என்றும் , அது 
அச்சைச் சந்திக்கும் புள்ளி P , இரண்டாவது முதன்மைப் புள்ளி 
என்றும் சொல்லப்படும் . 


முதல் முக்கியக் குவியம் F- ன் வழியாகப் படும் கதிர் F , C- ஐக் 
கருதினால் அது விலகலுக்குப் பின்னர் அச்சிற்கு இணையான DE 
திசையில் செல்கின்றது . F , C- க்கான விடுகதிர் , A- க்குச் சமமான 
உயரத்தில் உள்ள D- யின் வழியாக அமையுமாறு எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . கதிர்கள் FC, DE இவைகளை நீட்ட அவை H -ல் 
வெட்டிக்கொள்கின்றன. - H.- ன் வழியாகவும் , அச்சிற்கு நேர்க் 


130 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


குத்தாகவும் அமையும் தளம் P.H ) , முதல் முதன்மைத்தளம் 
( First principal plane) என்றும் , அது அச்சைச் சந்திக்கும் P , 
என்னும் புள்ளி . முதன் முதன்மைப்புள்ளி (First principal point ) 
என்றும் சொல்லப்படும் . படத்திலிருந்து H.- ஐ நோக்கி வரும் 
படுகதிர்கள் , விலகலுக்குப் 

விலகலுக்குப் பின்னர் H.- விலிருந்து . செல்வது 
தெளிவு . இதனால் H., H- ன் படிவமாகும் . எனவே H ,, H , 
இரண்டும் பரிமாற்றுப் புள்ளிகள் என்றும் , H , P. , H , P , இரண்டு 
தளங்களும் , பரிமாற்றுத் தளங்கள் என்றும் சொல்லப்படும் .. 
மேலும் H , P , = H , P , ஆகையால் அவற்றின் நீளப் பெருக்கத்தின் 
மதிப்பு ஓரலகு ( Unity ) ஆகும் . 


5.21 . முதன்மைத் தளங்களின் முக்கியத் தன்மைகள் : 

1. முதன்மைத் தளங்கள் ஓரலகு நேர்க்குறி பக்கப் பெருக்கம் 
கொண்ட பரிமாற்றுத் தளங்கள் அல்லது ஓரலகுத் தளங்கள் 
எனப்படும் . தடிம வில்லைக்கு ( படம் 5.19 ) P.F , இரண்டாவது 
முக்கியக் குவிய தூரமாகவும் , P , F, முதல் முக்கியக் குவிய தூரமாக 
வும் அமைகின்றன . 

2. படுகதிரொன்று அல்லது அதன் நீட்சி முதல் முதன்மைத் 
தளத்தை அச்சிலிருந்து குறிப்பிட்டதொரு உயரத்தில் வெட்டினால் , 
அதற்கான விடுகதிரோ அல்லது அதன் நீட்சியோ , இரண்டாவது 
முதன்மைத் தளத்தை அச்சிலிருந்து அதே உயரத்தில் வெட்டும் . 

3. அச்சின் மேல் குறிப்பிட்டதொரு புள்ளியிலிருந்து செல்லும் 
படுகதிர் முதல் முதன்மைத் தளத்தை அச்சிலிருந்து ஒரு குறிப் 
பிட்ட உயரத்தில் வெட்டினால் , அதற்கான பரிமாற்று விடுகதிர் 
இரண்டாவது முதன்மைத் தளத்தில் , சமமான உயரத்தில் உள்ள 
புள்ளியில் இருந்து வெளிப்படும் . மேலும் இவ்வாறு வரும் எல்லா 
விடுகதிர்களும் அச்சின் மேல் படிவப் புள்ளியில் குவியும் . 


5.22 , அதிர்விலாப் புள்ளிகளும் , தளங்களும் : 

ஒரு வில்லைத் தொகுப்பு அல்லது தடிம வில்லையின் அச்சின் 
மேல் ஓரலகு கோணப் பெருக்கத்தைக் கொடுக்கக்கூடிய இரண்டு 
பரிமாற்றுப் புள்ளிகள் , அதிர்விலாப் புள்ளிகள் ( Nodal points ) 
எனப்படும் . அதாவது இப் புள்ளிகளில் ஏதாவது ஒன்றை நோக்கிப் 
படும் கதிர்கள் , ஒளியியல் தொகுப்பில் ஒளிவிலகலுக்குப் பின்னர் 
படு திசைக்கு இணையான திசையில் இரண்டாவது புள்ளியிலிருந்து 
செல்லுவதுபோலத் தோன்றும் . ( படம் 5.20 ). 

படத்தில் - H , P. , H , P , ஒளியியல் தொகுப்பொன்றின் முதன் 
மைத் தளங்கள் என்றும் , AF % , BF , என்பவை -குவியத் தளங்கள் 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


131 


என்றும் கொள்வோம் . முதல் முக்கியத் தளத்தின் மீது அமைந் 
துள்ள புள்ளி A- ஐக் கொண்டு அச்சிற்கு இணையான AH , என்னும் 


HI 


| H2 


B 


R 


A2 


PIL 


N 


| Pa 


F , 


T 


படம் 5 20 அதிர்விலாப் புள்ளிகளும் ,, தளங்களும் 


கதிரை வரையவும் , இதற்கான பரிமாற்றுக் கதிர் இரண்டாவது 
முதன்மைத் தளத்தின் மீதுள்ள H -விலிருந்து , H , P , 
றிருக்குமாறு , F , - வின் வழியாகச் செல்லும் . 


H , P , என் 


இதேபோன்று மற்றொரு கதிர் AQ- வை , விடுகதிரான . H , F , - க்கு 
இணையாகக் கொள்ளவும் . . அது , முதல் முதன்மைத் தளத்தை 
Q- வில் சந்திக்கட்டும் . இது விலகலுக்குப் பின்னர் இரண்டாவது 
முதன்மைத் தளத்தின் மீதுள்ள R " என்னும் புள்ளியிலிருந்து 
PQ = P.R இருக்குமாறும் , H , F , - க்கு இணையான RT திசையிலும் 
வெளியேறும் . ஏனெனில் கதிர்கள் AH ,, AQ இரண்டும் முதல் 
குவியத் தளத்தின் மீதுள்ள புள்ளி A- யிலிருந்து புறப்படுபவை 
யாகும் . இப்போது படுகதிர் AQ- வும் விடுகதிர் RT- யும் முக்கிய 
அச்சை வெட்டும் புள்ளிகள் N , N , எனக் கொண்டால் , அவை 
இரண்டும் அதிர்விலாப் புள்ளிகள் ( Nodal points) எனப்படும் . 
மேலும் N. , N , இரண்டும் ஒரு சோடி பரிமாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 
படுகதிர் AN -க்கு , விடுகதிர் RT இணையான பரிமாற்றுக் கதிராகும் . 
எனவே , 


அல்லது டேன் x = டேன் , ஆகும் . 


செங்கோண முக்கோணங்கள் QP.N , RP , N , இவைகளில் 

RP ,, 
.QN.P : = Z RN.P : 


QP : 


132 ) 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
எனவே இவைகள் சர்வசம முக்கோணங்கள் ஆகும் . இதனால் , 
= P , N , 

( 1 ) 
சமன்பாடு ( 1 ) -ல் இரண்டு பக்கங்களிலும் N , P , - வைக் கூட்ட , 


P.NI 


P.N , + N, P, = P , N , + N.P., 

P.P , = N , N , 


எனவே அதிர்விலாப் புள்ளிகளுக்கிடைப்பட்ட தூரமும் , முதன் 
மைப் புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரமும் சமமாகும் . மேலும் 
செங்கோண முக்கோணங்கள் , AF , N ,, H.P , F , இவைகளில் , 


H , P , 


AF , 
Z AN , F , 


Z H , F , P , 


எனவே இவை சர்வசம முக்கோணங்கள் . 


P, F , 


ஃ F.N. 
அல்லது , 

P , F , + P.N. 


P, F, 


அதாவது , 


P , N , = P , F , - F.P , 

= f : -f 


எனவே , 


P.N , = 


P.N , = f -f 


ஒளியியல் தொகுப்பின் இரு பக்கங்களிலும் உள்ள ஊடகம் ஒன்றே 
யானால் , 

fe - fi 0 ஆகும் . 


ஃ P.N. 


P.N, 


0 . 


அதாவது ஒளியியல் தொகுப்பு முழுவதும் காற்று போன்ற ஊடகத் 
தில் வைக்கப்பட்டால் முதன்மைப் புள்ளிகள் அதிர்விலாப் புள்ளி 
களுடன் ஒன்றும் . 


அதிர்விலாப் புள்ளிகளின் வழியாகவும் , அச்சிற்குச் செங்குத் 
தாகவும் உள்ள தளங்கள் , அதிர்விலாத் தளங்கள் ( Nodal planes ) 
எனப்படும் . 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


133 


(5.23 வடிவியல் முறையில் படிவம் அமையும் இடத்தைக் காணுதலும் 

நியூட்டனின் சமன்பாடும் : 
ஒளியியல் தொகுப்பொன்றில் கார்டினல் புள்ளிகளின் நிலைகள் 
மட்டுமே தெரிந்தால் , அத் தொகுப்பின் அச்சின் மீது வைக்கப்பட் 
டுள்ள ஒரு பொருளின் படிவம் உண்டாகும் இடத்தை வடிவியல் 
முறையில் காண முடியும் . 


B 


H2 


F 


h , 


Z 


R 


FI 


F , 


F0 


P | N2 
h , 


ந 


K. 


| K . 


M 


2 


fexstory 


F ------ 


படம் 5.21 . 


தொகுப்பிலுள்ள வில்லைகளின் நிலையோ அல்லது தடிம வில்லை 
யானால் அதன் பரப்புக்களின் நிலையோ, ஊடகத்தின் தன்மையோ 
தெரியவேண்டிய அவசியமில்லை . கார்டினல் புள்ளிகளின் நிலைகள் 
தெரிந்தாலே போதுமானது . படம் 5.21 - ல் P. , P , முதன்மைப் 
புள்ளிகளின் நிலைகளையும் , F ,, F , முக்கியக் குவியங்களின் நிலைகளை 
யும் , N. , N , அதிர்விலாப் புள்ளிகளின் நிலைகளையும் குறிக்கட்டும் . 
KOB அச்சின் மீதுள்ள பொருள் எனில் , B- யின் படிவத்தைக் கீழ்க் 
காணும் வரைமுறைகளினால் காண இயலும் . 


H 


1. அச்சிற்கு இணையாக BH , என்னும் கதிரை முதன்மைத் 
தளத்தை H , - ல் சந்திக்குமாறு வரையவும் . இதற்கான பரிமாற்றுக் 
திர் , இரண்டாவது முக்கியக் குவியம் F.- வின் வழியாக H , P. = 
HP, என்று இருக்குமாறு விடுபடும் . 

2. B- யிலிருந்து F- ன் வழியாகச் சென்று முதல் முதன்மைத் 
தளத்தை K- ல் சந்திக்கும் BF , K , என்னும் கதிரை வரையவும் . 
இது இரண்டாவது முதன்மைத் தளத்தின் மீதுள்ள K.- ன் வழி 
போக அச்சிற்கு இணையாக K , P , = K , P , என்று இருக்குமாறு . 
விடுபடும்படி வரையவும் . 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


133 


(5.23 . வடிவியல் முறையில் படிவம் அமையும் இடத்தைக் காணுதலும் 

நியூட்டனின் சமன்பாடும் ; 
ஒளியியல் தொகுப்பொன்றில் கார்டினல் புள்ளிகளின் நிலைகள் 
மட்டுமே தெரிந்தால் , அத் தொகுப்பின் அச்சின் மீது வைக்கப்பட் 
டுள்ள ஒரு பொருளின் படிவம் உண்டாகும் இடத்தை வடிவியல் 
முறையில் காண முடியும் . 


B 


H2 


F 


h , 


1 


R 


FI 


F2 


C 


P | N2 
h , 


1 


K. 


| 


K2 


M 


textesi 


F ------ 


படம் 5.21 . 


தொகுப்பிலுள்ள வில்லைகளின் நிலையோ அல்லது தடிம வில்லை 
யானால் அதன் பரப்புக்களின் நிலையோ, ஊடகத்தின் தன்மையோ 
தெரியவேண்டிய அவசியமில்லை . கார்டினல் புள்ளிகளின் நிலைகள் 
தெரிந்தாலே போதுமானது . படம் 5.21 - ல் P. , P , முதன்மைப் 
புள்ளிகளின் நிலைகளையும் , F ,, F , முக்கியக் குவியங்களின் நிலைகளை 
யும் , N. , N , அதிர்விலாப் புள்ளிகளின் நிலைகளையும் குறிக்கட்டும் . 
COB அச்சின் மீதுள்ள பொருள் எனில் , B- யின் படிவத்தைக் கீழ்க் 
காணும் வரைமுறைகளினால் காண இயலும் . 

1. அச்சிற்கு இணையாக BH , என்னும் கதிரை முதன்மைத் 
தளத்தை H -ல் சந்திக்குமாறு வரையவும் . இதற்கான பரிமாற்றுக் 
திர் , இரண்டாவது முக்கியக் குவியம் F.- வின் வழியாக H , P. = 
HP, என்று இருக்குமாறு விடுபடும் . 

2. B- யிலிருந்து F- ன் வழியாகச் சென்று முதல் முதன்மைத் 
தளத்தை K- ல் சந்திக்கும் B F , K, என்னும் கதிரை வரையவும் . 
இது இரண்டாவது முதன்மைத் தளத்தின் மீதுள்ள K.- ன் வழி 
போக அச்சிற்கு இணையாக K , P , = K , P , என்று இருக்குமாறு . 
விடுபடும்படி வரையவும் . 


134 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


3. மூன்றாவது கதிராக B-யிலிருந்து முதல் அதிர்விலாப் 
புள்ளி N.- ஐ நோக்கிச் செல்லும் . BQN -ஐ வரையவும் . இது 
விலகலுக்குப் பின்னர் BN , - க்கு இணையாக N.- வில் இருந்து செல்லு 
மாறு வரையவும் . 


ஒளிவிலகல் அடைந்த ஏதாவது இரண்டு கதிர்கள் சந்திக்கும் 
புள்ளி M தான் B-யின் படிவமாகும் . அச்சிற்கு நேர்க்குத்தாக 
M- ன் வழியாக IM- ஐ வரைந்தால் , IM தான் OB- யின் படிவ 
மாகும் . 


படத்தில் முக்கோணங்கள் OBF , F , K , P , இரண்டும் ஒத்த 
முக்கோணங்கள் . 


K.P. 
ОВ 


P.F 
OF 


ஆனால் , 


KP , 


IM 


IM 
OB 


f .. 


( 1 ) 


IF , ) 


= 


மேலும் முக்கோணங்கள் , 

IMF,, H , P , F , ஒத்த முக்கோணங்கள் . 
எனவே , 

IM 

H, P , P , F , 
ஆனால் , 

H , P, OB 
IM x2 
ОВ 


- 


( 2 ) 


- * 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து , 

X2 

X. 
அல்லது , 
x x , = fi f .. 

( 3 ) 
சமன்பாடு ( 3 ) நியூட்டனின் சமன்பாடு எனப்படும் . 

நியூட்டனின் . சமன்பாட்டைப் பெற , முதல் இரண்டாவது 
குவிய தளங்களில் இருந்து தூரங்களை அளந்துள்ளோம் . மாறாக 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


135 


படிவ 


முதன்மைத் தளங்களிலிருந்து பொருள் , 

தூஓங்களை 
அளக்கலாம் . 

இதன்படி முதல் முதன்மைத் தளத்திற்கும் , 
பொருளுக்கும் இடைப்பட்ட தூரம் u எனவும் , படிவத்திற்கும் , 
இரண்டாவது முதன்மைத் தளத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை 
V. என்றும் கொள்வோம் . 


படம் 5.21 - ல் , 


P , 0 = H , B = u 

P , I = K , M = y 
மேலும் , 
OB P , H , 

P , H , == h , 
IM K , P , = K , P , = h , 
K H , K , P. + P , H , h , + h , 
K , H , K , P , + P , H , = h , + h , 


= 


- 


முக்கோணங்கள் K , F , P , , K , BH , ஒத்த முக்கோணங்கள் . 


எனவே 


f,f = K , 


P , F. 
H , B 

fi 


K , P , 
K H , 

h , 
h , + h , 


1 


முக்கோணங்கள் , H , P , F ,, H, K, M ஒத்த முக்கோணங்கள் 


எனவே 


P, H , 
K , H , 


-- 


V 


P.F , 
K , M 
f , h , 

( 5 ) 
h , + h , 
சமன்பாடுகள் ( 4 ) , ( 5 ) இவைகளைக் கூட்ட , 
f : + f h , + h , 

h , + h , 
1 

( 6 ) 
இந்த வில்லைத் தொகுப்பு காற்றில் வைக்கப்பட்டிருந்தால் 

f : = f = f ஆகும் . 


t 


- 


130 


ஒளியியலும நிறமாலையியலும் 


எனவே 


f | 

+ 


f 


1 


u 


Y 


அல்லது 


1 


1 


+ 


1 
f 


( 
7 
) 


ஆகும் . 


5.24 . தடிம வில்லையொன்றின் வழியே ஒளிவிலகல் : 

தடிம வில்லையொன்றின் இரு பரப்புகளின் மையங்களுக் 
கிடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கும் . எனவே தூரங்களை 
அளக்கும்பொழுது வில்லையினுடைய தடிமத்தைவிட்டு அளக்க 
இயலாது . தடிம வில்லையில் ஒளிவிலகலுக்கு அச்சினைக் கதிர்களை 
மட்டுமே கருத உள்ளோம் . 


K 


MM 


P. 


- 


R 


S 


P. 


F , 


k --- d 


-- > 


படம் 5.22 . தடிம வில்லையில் ஒளிவிலகல் 


தடிம வில்லையை உருவாக்கும் இரு பரப்புகளின் உச்சிகளை 
முறையே R , S எனக் கொள்வோம் . 

அவைகளுக்கு இடைப்பட்ட 
தூரத்தை d எனக் கொள்வோம் . அச்சிற்கு இணையாக , பரப்பு 
R- ன்மேல் AB என்னும் ஒளிக்கதிர் விழுவதாகக் கொள்வோம் . 
பரப்பு R- ல் விலகலுக்குப் பின்னர் BF என்னும் திசையில் செல்வ 
தாகக் கொள்வோம் . கதிர் BF ,, மீண்டும் இரண்டாவது பரப்பு 
S- ல் M என்னுமிடத்தில் விலகல் அடைந்து MF என்னும் திசை 
யில் செல்கின்றது . இரண்டாவது பரப்பில் விலகலுக்கு F , பொரு 
ளாக அமைகின்றது . F க்கு F படிவமாக அமைகின்றது . 


பரப்பு R- ல் ஒளிவிலகலைக் கருத , 


1 


= 


RF ஆகும் . 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


137 


வில்லையின் பொருளுக்கான விலகல் எண் - என்றும் , முதல் 
பரப்பின் வளைவு ஆரம் R , எனவும் கொண்டால் விலகலுக்கான 
சமன்பாடு , 


-1 


= 


RF ): 


R , 

ஆகும் . 
முதல் பரப்பின் திறனை K , எனக் கொண்டால் , 

it - 1 
K , 

R , 
எனவே , 
1 

-1 K. 
RF , Al R , H 


ஆகும் . 


( 1 ) 


ஆகும் . 


| 


1 = 


1- U 


SFI 


ஆகும் . 


இரண்டாவது பரப்பின் வளைவு ஆரம் R , எனக் கொள்வோம் . 
ரண்டாவது பரப்பு S- ல் விலகலைக் கருத , 

SF ) , y = SF ஆகும் . எனவே விலகல் சமன்பாட்டை . 
1 
SF 

R , 
என எழுதலாம் . 
பரப்பு S- ன் திறனை K , எனக் கொண்டால் , 

1 
K , 

R2 
எனவே , 
1 14 

1- it 

K , ஆகும் . 
SF 
SF , - ஆல் சமன்பாட்டைப் பெருக்க , 
-SF 

| = K..SF , 
SF 
அல்லது 
SF , 

u + K , .SF 
SF 

u + K , ( RF , - RS ) 
u + K , ( RF - d ) 
u + K , 

( 2 ) 
K. 


- 


SFI 


R 


- 


- 


[ : = _ RF - 4 ) 


138 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


விடுகதிர் MF- ஐப் பின்னோக்கியும் படுகதிர் AB- ஐ முன்னோக்கி 
யும் நீட்ட அவை Y- ல் வெட்டிக்கொள்கின்றன . Y- ன் வழியாக 
அச்சிற்கு வரையப்படும் குத்துக்கோடு அச்சை P , - வில் சந்திக் 
கட்டும் . P , F வில்லையின் குவிய தூரமாகும் . 


படம் 5.22 - ல் A P , YF , 

A P , YF , A SMF ஒத்த முக்கோணங்கள் . 
எனவே , 

P.Y SM 
P , F 

SF . 
SM , SFI 

( 3 ) 
SF , SF 
RB மிகக் குறைந்த மதிப்பைக் கொண்டதெனில் , 
முக்கோணங்கள் RBF ) , SMF , ஒத்தவையாகும் . 


எனவே , 


P.Y 


SM 
SF , 


- 


RL 
RF , 


- 


RF , 


1 


SM 
சமன்பாடு ( 4 )-லிருந்து 


SFI 


P.Y 
RF , 


என்னும் மதிப்பைச் சமன்பாடு ( 3 } -ல் பதிலீடு செய்ய , 

P , Y P , Y SF , 

P, F RF , SF 
அல்லது , 
1 

1 SF , 

( 5 ) 
P , F RF , SF 

1 SF , 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து RE SF ஆகியவை 
களின் மதிப்புக்களைப் பதிலீடு செய்ய , 


1 K. 

ப 
P.F 

-K , 

K.K , d 
K + K , - 

AL 
வில்லையின் குவிய தூரத்தை f எனில் , 

1 1 
f 


PF ஆகும் . 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


139 


எனவே , 


ஆகும் . 


- } - K;+K,- K;F 
வில்கூயின் திறன் ) 
திறன் ) 

K = K. + K. - 


K எனக் கொண்டால் , 


K.K , d 


(6 ) 


சமன்பாடு ( 6 ) -ல் K , K , , K , ஆகியவைகளுக்கான மதிப்புக் 
களைப் பதிலீடு செய்ய , 
1 4-1 

1 

d . { 4-1) - (1- 4 ) 
+ 
f R , R, il R. R , 
R , நேர்க்குறியையும் , R, எதிர்க்குறியையும் கொண்டிருக்கும் . 
ஆதலால் , 
1 

1-4 

d 4-1 (1-4 ) 
f 

R, H R , * ( - R2 ) 
4-1 - | d ( u - 1 ) ( -1 ) 
+ 
R , 

R R , 
1 

d ( 4-1) ) 
( 4-1 ) + 

(7 ) 
R , R. HR, 

R , R , 


Ri 


சமன்பாடு ( 7 ) தடிம வில்லைக்கான சமன்பாடாகும் . 
முதன்மைப் புள்ளிகளின் நிலைகள் : 
படம் 5.22 - ல் P.YF , SMF இரண்டும் ஒத்த முக்கோணங்கள் 
P.Y SM 

SF SM 
அல்லது 

( 8 ) 
P.F SF 

P , Y 


P.F 


முக்கோணங்கள் RBF ,, SMF , இரண்டும் ஒத்த முக்கோ 
ணங்கள் 


எனவே , 


SM 
RB 


SF , 

SM 
அல்லது 
RF 

P.Y 


SF , 

( 9 ) 
RF 

[ :: RB = P , Y ] 


140 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


சமன்பாடுகள் ( 8 ) ( 9 ) இவைகளிலிருந்து , 

SF SF , 
P , F RF 


அல்லது 

SF 
1 - 

P.F 


SFI 


1 


RF , 


அதாவது 
P , F- SF 

P.F 


RF - SF , 

RF , 


ஆகும் . 


d 


P.S 

P , F 
அல்லது 


P 


RF , 


P.S 


- 


d . 


R 
P ; F- ஐ வில்லையின் குவிய தூரம் f எனில் , } - K வில்லையின் 


1 
திறனாகும் . எனவே - க்கான மதிப்பை ( 1 )-லிருந்து பதிலீடு 

RF , 
செய்ய , 


K , 


P , S = d - 


AK ஆகும் . 


பரப்பு R- க்கு , P.-தான் முதன்மைப்புள்ளி எனக் கொள்ளலாம் . 
வில்லையின் S-பரப்பின்மீது அச்சிற்கு இணையான கதிர் படும் 

d - K , 
பொழுது , RP , = 

என நிரூபிக்கலாம் . RP ,, 

RP ,, P.S 
L K 
ஆகியவைகளின் மதிப்புக்கள் முதல் பரப்பில் இருந்தும் இரண் 
டாவது பரப்பில் இருந்தும் முதன்மைப் புள்ளிகள் அச்சின் மீது 
அமையும் தூரங்களைக் கொடுக்கின்றன . 


முறையைக் 


5.25 : திரவவில்லை - திரவத்தின் ஒளிவிலகல் எண் 
வில்லைகளின் இணைப்பு 

கொண்டு 
திரவமொன்றின் ஒளிவிலகல் எண்ணைக் கணக்கிடலாம் . சமதள 
ஆடியொன் றின் மீது விலகல் 

எண்ணைக் 

காணவேண்டிய 
திரவத்தின் பெரிய - துளியொன்றை வைக்கவும் . குவிவில்லை 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


141 


யொன்றை அத்திரவத் துளியின் மீது வைக்கவும் . வில்லையின் 
கீழ்ப் பரப்புக்கும் ஆடிப் பரப்புக்குமிடையில் திரவம் பரவி , படம் 
5.23 - ல் காட்டப்பட்டுள்ள வாறு திரவ மட்டக் குழிவில்லை ( Liquid 
plano concave lens ) யொன்று உண்டாகின்றது . குவிவில்லையும் , 
திரவ வில்லையும் இணைந்து ஒரு குவிவில்லையைப் 
செயல்படுகின் றன . 


போன்று 


| 
| 
| 


| 


R 


திரவம் 


N 


படம் 5.23 


திரவ வில்லை 


- இவ்வமைப்புக்கு மேலே , தாங்கியொன்றின் மீது மேலும் 
கீழும் நகருமாறு ஒளியூட்டப்பட்ட குண்டூசி போன்ற பொருள் 
ஒன்றை வைக்கவும் . வில்லைத் தொகுப்பிற்கும் பொருளுக்கும் 
இடைப்பட்ட தொலைவை இவ்வமைப்பினால் மாற்றிக்கொள்ள 
இயலும் . பொருளின் நிலையை மாற்றிப் பொருளுக்கும் 
படிவத்திற்கும் இடமாற்றம் ( Parallax ) இல்லாமல் சரிசெய்து 
கொள்ளவும் . 

அந்நிலையில் பொருள் 0 - விலிருந்து வில்லைத் 
தொகுப்பின் மீது படும் கதிர்கள் , மீண்டும் அதே திசையில் 
திருப்பப்படும் . எனவே , 0 - க்கு அருகிலேயே படிவம் உண்டாகின் 

இவ்வாறு படிவம் உண்டாகும் பொழுது சமதள ஆடியின் 
மீது கதிர்கள் குத்தாக ஒன்றுக்கொன்று இணையாகப் படுகின்றன . 
இக் கதிர்கள் மீண்டும் வந்த திசையிலேயே திருப்பப்படுகின்றன . 
திருப்பப்படும் இணைக்கதிர்கள் திரவவில்லைத் தொகுப்பில் 
வில்கலுக்குப் பின்னர் 0 - வில் படிவத்தை உண்டாக்குகின்றன : 
எனவே , சமதள ஆடிப் பரப்பிற்கும் , பொருள் 0 அமையும் 
நிலைக்கும் இடைப்பட்ட தொலைவு , திரவ - குவிவில்லைத் தொகுப்பின் 
குவிய தூரம் F- ஆகும் . குவிவில்லையின் குவிய தூரம் f என்றும் , 


112 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
திரவக் குழிவில்லையின் குவிய தூரத்தை f , எனவும் கொண்டால் , 

1 1 1 

+ 

F f . 
திரவக் குழிவில்லை ( Concave lens ) உண்டாவதால் f 2-வின் மதிப்பு 
எதிர்க் குறியைக் கொண்டிருக்கும் . எனவே , 
1 1 1 

என்னும் சமன்பாட்டைப் பயன் 

f , 
படுத்தல் வேண்டும் . குவிவில்லையின் குவிய தூரம் f1 , தொகுப்பின் 
குவிய தூரம் F , இவற்றைக் கொண்டு f -வின் மதிப்பைச் 
கணக்கிடலாம் . 


- 


F = f . 


அதாவது 


1.-- F4 ஆகும் . 


-திரவத்துடன் இணைந்துள்ள குவிவில்லையின் வளைவு ஆரமே 
திரவக் - குழிவில்லையின் வளைவு ஆரமாக அமையும் . திரவ 
குழிவில்லையின் மற்ற பக்கம் தட்டையாக உள்ளமையால் அதன் 
வளைவு ஆரம் முடிவிலா மதிப்பைக் கொண்டது . குவி வில்லையில் 
கீழ்ப் பாகத்தின் 

ஆரத்தை R- எனக் கொண்டால் 
திரவ குழிவில்லைக்கான சமன்பாட்டை , 


வளைவு 


1 


- 


( 


1 )( H ++ ) 


என எழுதலாம் . 


f , 


. 


திரவத்தின் ஒளிவிலகல் எண் ஆகும் . 
1 

1 . 
* . ( -1 ) 

R 
அல்லது 

R 
M = 1 + 

f , 


இச் சமன்பாட்டில் வளைவு ஆரம் 

வளைவு ஆரம் R- ன் மதிப்பு தெரிந்தா 
திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணைக் கணக்கிடலாம் . 


5.26 . பாய்ஸ் முறையில் வளைவு ஆரம் காணல் 

திரவவில்லை அமைப்பில் , திரவக் குழிவில்லை , குவிவில்லையி 
வளைவு ஆரத்தின் மதிப்பைக்கொண்டது . எனவே குவிவில்லையி 
வளைவு ஆரத்தினைப் பாய்ஸ் முறை ( Boy s Method ) ப்படிக் - கண் 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


143 


சமன்பாட்டில் அம் மதிப்பினைப் பயன்படுத்தலாம் . படம் 5.25- ல் 
உள்ளது போன்று அகலில் ( Dish ) உள்ள பாதரசத்தின்மீது 
குவிவில்லையை மிதக்கவிடவும் . தாங்கியில் பொருத்தப்பட்டு 
மேலும் , கீழும் நகரும் குண்டூசி போன்ற பொருளை வில்லைக்கு 
மேலே வைக்கவும் . பொருள் 0 - வின் நிலையைச் - சரிசெய்து ,, 
குண்டூசியின் முனையும் , உண்டாகும் உண்மைப் படிவத்தின் 
முனையும் இடமாறு தோற்றப்பிழை இல்லாமல் அமையுமாறு 

c 


| 


PP 


R 


பாதரசம் 


படம் 5.24 . பாய்ஸ் முறையில் வளைவு ஆரம் காணல் 


செய்யவும் ( படம் 5.24 ) . இந்நிலையில் பொருள் 0 - விலிருந்து 
செல்லும் கதிர்கள் , வில்லையின் மேற்பரப்பில் விலகல் அடை 
கின்றன. விலகலடைந்த கதிர்கள் , கீழ்ப் பரப்பில் எதிரொளிக்கப் 
பட்டு , வந்த திசையிலேயே திருப்பப்படுகின்றன . கீழ்ப்பரப்பில் 
விழும் கதிர்கள் , அப் பரப்பிற்குக் குத்தாக அமைகின்றன . எனவே 
வில்லைக்குள் அமையும் கதிரின் திசையைப் பின்நோக்கி நீட்டினால் , 
அது வில்லையின் அச்சை C- யில் வெட்டுகின்றது . C- கீழ்ப் பரப்பின் 
வளைவு மையமாகும் . பாதரசம் இல்லாவிடில் விலகலடைந்த 
கதிர்கள் திசைமாற்றம் இல்லாமல் வெளியேறி இருக்கும் . எனவே 
0 - வின் படிவம் C-யில் அமைகின்றது . 
குவிவில்லையில் ஒளிவிலகலுக்கு , PO = u , PC 

R 
( சற்றேறக் குறைய ) ஆகும் . வில்லையின் குவிய தூரம் f , எனில் , 

1 1 1 

ffi 
பொருள் - வில்லை தூரம் u நேர்க்குறியையும் , f : நேர்க்குறியையும் , 
மாயப் படிவமாதலால் - எதிர்க்குறியையும் கொண்டிருக்கும் . 


+ 


y 


1 


144 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


எனவே , 


1 


1 
( - R ) 


u 


1 


1 
fi 
1 

fi 
அல்லது , 

1 
R 


1 
R 


* --- 


= 


f1 - u 

fiu 
அல்லது , 

fiu 
R 

f - u 
சோதனையின் மூலம் u- வின் மதிப்பினைக் கண்டு , குவி 
வில்லையின் குவிய தூரம் f1 தெரிந்ததொன்றாகையால் R-ன் 
மதிப்பைக் கணக்கிடலாம் . 


= 


ஆகும் . 


மாதிரிக் கணக்குகள் 
1. குவி வில்லையொன்றின் குவிய தூரம் 

10 செ.மீ. 
( அ) உண்மைப் படிவம் ஏற்படும்பொழுதும் , ( ஆ ) மாயப் படிவம் 
ஏற்படும் பொழுதும் , பொருளின் அளவினைப் போன்று மூன்று 
மடங்கு உருப்பெருக்கம் கொண்ட படிவம் அமையுமாறு 
பொருளினை எந் நிலைகளில் வைக்க வேண்டுமெனக் கணக்கிடுக . 


( அ ) உண்மைப் படிவம் 


Y 


தப்பெருக்கம் m 


u 


V 


3 


u 


1 


u 


Зи 
1 

1 
+ 
Зи 10 

40 
அல்லது u = 

3 
= 131 செ.மீ .. 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


145 


( ஆ ) மாயப்படிவம் உண்டாதல் 


உண்டாகும்:- பொழுது -எதிர்க்குறியுடன் 


மாயப்படிவம் 
இருக்கும் . 


: - m = 


1 


3. - 


4 


Зи 


- 


- 


+ 


1 
за 


1 
10 


அல்லது u = 


20 
3 


62 செ.மீ. 


2. 20 செ.மீ. குவிய தூரம் கொண்ட குவிவில்லையொன்று ; 
பொருளிலிருந்து 90 செ.மீ. தூரத்தில் அமைந்துள்ள திரையின் 
மீது உருப்பெருக்கடைந்த படிவத்தினை ஏற்படுத்தப் பயன்படுத்தப் 
படுகின்றது . 

வில்லையை எந்த இடத்தில் வைக்கவேண்டும் ? 
உருப்பெருக்கம் எவ்வளவு இருக்கும் ? 


வில்லையிலிருந்து பொருள் வைக்கப்பட்டிருக்கும் தூரம் x 
எனக் கொள்க . 


y = 90 -- x 


1 


1 


+ 


- 


1 
20 


90 - x | 


x - 90x + 1800 = 0 


( x - 30 ) { x- 60 ) 


0 


- 


30 அல்லது 60 செ.மீ. 


ருப்பெருக்கம் கொண்ட படிவமாகையால 

30 செ மீ . தான் 
இருக்க முடியும் . = 60 எனில் உருக் குறைந்த படிவம் 


146 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


உண்டாகும் . எனவே , பொருள் வில்லையிலிருந்து 30 செ.மீ 
தொலைவில் உள்ளது . 


30 செ . மீ . 


90 ) 


30 


60 செ.மீ. 


y 


உருப்பெருக்கம் m 


u 


60 
30 


2 


3. குழிவில்லையொன்றின் முன்னால் 10 செ.மீ. தொலைவில் 
4 செ.மீ. உயரம் கொண்ட பொருளொன்று வைக்கப்பட்டுள்ளது . 
வில்லையினால் ஏற்படும் அதன் படிவம் 3 செ . மீ . உயரம் 
கொண்டதாக 

உள்ளது . 

படிவம் ஏற்படும் - தொலைவையும் , 
வில்லையின் குவிய தூரத்தையும் கணக்கிடுக . 


குழிவில்லையில் மாயப்படிவம் உண்டாவதால் y- எதிர்க்குறி 
யுடன் இருக்கும் . 

படிவ நீளம் 

பொருள் நீளம் 
அதாவது 


y 


t 


V 


4 


அல்லது 


3 
4 


10 


- 


7.5 செ . மீ . 


வில்லை சமன் பாட்டில் இம் மதிப்பைப் பதிலீடு செய்ய , 


1 

+ 
10 


1 
-15/2 


f 


1 
10 


2 
15 


1 
ff 


30 செ.மீ. 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


147 


( 4 ) இரு புறக் குவி வில்லையொன்றின் வளைவு - ஆரங்கள் 
முறையே 30 செ . மீ . , 45 செ . மீ . ஆகும் . அவ் வில்லையின் ( அ ) 
காற்றில் குவிய தூரம் . ( ஆ ) நீரில் குவிய தூரம் ஆகியவைகளைக் 
கணக்கிடுக . கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை 3/2 என்றும் 
நீரின் ஒளிவிலகல் எண்ணை 4/3 என்றும் கொள்க . 


( அ ) காற்றில் குவிய தூரம் 

காற்றில் வைக்கப்படும்பொழுது கண்ணாடியின் ஒளிவிலகல் 
எண்ணை மட்டுமே கருதவேண்டும் . 


மென் வில்லைக்கான சமன்பாடு , 


+ - 14-1 (A + 2 ) 


ஆகும் . 


எனவே , 


He = 3/2 


R : 


30 செ . மீ . 


R , = 45 செ . மீ . 


f 


? 


* } - (1-5-1 ) ( 3 + 4 ) 


1 
0.5X 

18 


1 
36 


f = 36 செ . மீ . 


நீரில் குவிய தூரம் 


வில்லை நீரினால் சூழப்பட்டுள்ளதாகக் கொண்டால் , நீரைப் 
பொருத்த கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை எடுத்துக்கொள்ள 
* வேண்டும் . 


+ - ( * # 4-1) (A + A ) 


148 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஆனால் 


" 1g 


H 
H 


1 
f 


+ 


(42 - 1 ) ( 3 + 3 ) 
( -1) (1 


18 


1 
8 . 


1 
XI 

18 


1 
144 


ஃ f = 144 செ . மீ . 


குவிய 


தூரம் நான்கு மடங்கு 


விடைகளிலிருந்து நீரில் 
அதிகரிப்பது தெரிகின்றது . 


( 5 ) 12 செ . மீ . , 20 செ . மீ . குவிய தூரம் கொண்ட இரண்டு 
குவி வில்லைகள் 8 செ . மீ . இடைவெளி விட்டு அமைக்கப்பட் 
டுள்ளன . முதல் வில்லைக்கு முன்னால் 36 செ . மீ . தொலைவில் 
வைக்கப்பட்டுள்ள 1 செ . மீ . நீளம் கொண்ட பொருளின் படிவம் 
அமையும் தொலைவையும் , படிவத்தின் நீளத்தையும் கணக்கிடுக . 

fif: 
f + f - d 

12x20 
( 12 + 20 , - 8 


வில்லைத் தொகுப்பின் } 


10 செ . மீ . 


வில்லைத் தொகுப்பில் தூரங்களை அளக்கும்பொழுது முதன் 
மைத் தளங்களிலிருந்து அளக்கவேண்டும் . அதாவது 11 , அல்லது 
Y அல்லது f மதிப்புக்களை முதன்மைத் தளங்களிலிருந்து அளக்க 
வேண்டும் . கணக்கின்படி படம் 5.25 - ல் அளவுகள் குறிக்கப்பட் 
டுள்ளன . 

குறிப்பு : -- முதன்மைத்தளம் C , P , முதல் வில்லைக்குப் பின்னால் 
முதலிலும் , இரண்டாவது முதன்மைத்தளம் C, P, அடுத்தும் 
அமையும் . ஆனால் இக் கணக்கின்படி அவை மாறி உள்ளன . எந் 
நிலையில் அமைந்தாலும் 1!-வை முதல் முதன்மைத் தளத்தி 
லிருந்தும் , V- ஐ இரண்டாவது முதன்மைத் தளத்திலிருந்தும் 
அளக்க வேண்டும் . 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


149 


C 


| 


ட 


P 


| 


1 


- 


படம் 5.25 


0P , = u ஆகும் . 


எனவே , 

L.P.- ஐக் கணக்கிட வேண்டும் . 


LP, 


df 
f, 


8x10 
20 


4 செ.மீ. 


36 + 4 


40 செ.மீ. ஆகும். 

. 


சாதாரண வில்லைச் சமன்பாட்டின்படி , 


1 


1 


+ 


1 
f 


1 


1 


1 
40 


+ . 


1 
10 


V 


P.I = 


40 

செ . மீ . 
3 


di 


P. L. 


- 8x10 

12 


- 


20 

செ . மீ . 


14 


150 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
அதாவது இரண்டாவது வில்லையின் முன்னால் 6 செ.மீ 
தூரத்தில் இருக்கும் . 


ஃ L.I 


P , I - P , L. 


40 


20 
3 | 


20 

செ.மீ. 
3 ) 


படிவம் இரண்டாவது வில்லைக்குப் பின்னால் 5 செ.மீ 
தொலைவில் அமையும் . 

40/3 11 
உருப்பெருக்கம் m = * செ . மீ . ஆகும். 

40 
படிவத்தின் நீளம் - செ . மீ . ஆக இருக்கும் .. 


( 6 ) 20 செ.மீ. குவிய தூரங்கள் கொண்ட இருகுவி வில்லைகள் 
5 செ . மீ . தள்ளி அமைக்கப்பட்டுள்ளன . 200 மீட்டர் தொலைவுக்கு 
அப்பால் அமைந்துள்ள 100 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம் 
ஒன்று அத்தொகுப்பால் பார்க்கப்படுகின்றது . படிவம் ஏற்படும் 
நிலையையும் , படிவத்தின் அளவையும் கணக்கிடுக . 


கோபுரம் முதல் வில்லைக்கு முன்னால் இருப்பதாகக் கொள் 
வோம் . வில்லைகள் காற்றில் உள்ளமையால் , தொகுப்பின் குவிய 
தூரம் , 

1 1 1 d 
f f 

+ 

fi fa fifa 
கணக்கின்படி fi 20 செ.மீ .; f , 

20 செ . மீ . , d 5 செ . மீ 


- 


1 


= 4 


1 

+ 
20 


1 
20 


20x20 


7 
80 


-- 


அல்லது 


80 


f 


செ . மீ . ஆகும் . 


+ + 
வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 

151 
முதல் முதன்மைத் தளம் முதல் 

df 
வில்லையிலிருந்து அமையும் தூரம் f , 

80 1 
= 5x X 

7 20 
20 

செ.மீ. ஆகும் . 
அதாவது முதல் வில்லைக்குப் பின்னால் 2 செ.மீ. தொலைவில் 
அமையும் . இரண்டாவது முதன்மைத் தளம் , இரண்டாவது 
வில்லையிலிருந்து இருக்கும் தொலைவு 

df 
fi 

80 1 
5X Xx | 

7 20 
20 செ . மீ . ஆகும் . 

செ . மீ . 
தொலைவில் இருக்கும் . 

முதல் வில்லையிலிருந்து கோபுரம் 20,000 செ . மீ . தொலைவில் 
அமைந்துள்ளது . எனவே , 

20 140020 
u = 20,000 +7 

7 
= 11 என்பது நமக்குத் தெரிந்த சமன் 


- 


அதாவது இரண்டாவது வில்லைக்கு முன்னால் , 


ஆகும் . 


ஆனால் , 


y 


பாடாகும் . 


[ பகுதி 5.23 : சமன்பாடு ) 


இங்கு f = f 


80 

செ.மீ. 
7 


எனவே , 

80 80 

+ 
7xy 

7 


7 
XI 

140020 


1 


அல்லது 


y = 11,4 


152 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


- 


= 


கம் 


எனவே படிவம் இரண்டாவது முதன்மைத் தளத்திலிருந்து 
11.4 செ . மீ . தொலைவில் அமைகின்றது . 
( அல்லது ) இரண்டாவது வில்லைக்குப் 

20 

} = 11.4 - 
பின்னால் அமையும் தொலைவு 

8.53 செ . மீ . ஆகும் . 
உருப்பெருக்கம் 

படிவத்தின் நீளம் 

பொருளின் நீளம் 
படிவத்தின் நீளம் = x பொருளின் நீளம் 
11,4x7 x 10,000 

140020 

5.7 செ . மீ . ஆகும் . 
எனவே 5.7 செ.மீ. நீளம் கொண்ட படிவம் உண்டாகும் . 

2 செ . மீ . தடிமம் கொண்ட குவி வில்லையொன்றின் 
வளைவு ஆரங்கள் முறையே 6 செ . மீ . , 8 செ . மீ . , ஆகும் . வில்லை 
யின் பருப்பொருளின் ஒளிவிலகல் எண் 1 5 எனில் , அதன் குவிய 
தூரத்தையும் , குவிய தளங்கள் , முதன்மைத் தளங்கள் அமையும் 
நிலைகளையும் கணக்கிடுக . 
தடிம வில்லைக்கு , 
1 

1 d ( u - 1 ) 
( -1 ) + 

என்பது 
f 

R. R , uR, R , 
குவிய தூரத்திற்கான சமன்பாடாகும் . 
y = 1.5 ; R = 6 செ . மீ .; R , = 8 செ.மீ .; d = 2 செ . மீ . 
எனவே , 
1 

2 ( 1.5-1 ) 
( 1.5-1 ) 
ff 

8 1.5x6x8 


( 7 ) 


0.5 


-- 


.5 [** " - 3 ) 
- 0.5 [ 3 - + ) 
0.5 ( 121) 


- 


10 
72 


இக 


7.2 செ.மீ. 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


153 


முதன்மைப் புள்ளிகள் அமையும் இடங்கள் : 


* , 8 + 


IF, 


* .6 * 


-6-4 


-7-2 


-72 


படம் 5 26 . 


பரப்புகள் R , S என்பவை வில்லையின் பரப்புகள் எனில் , P. , P., என் 
பவை முதன்மைப் புள்ளிகள் ஆகும் . எனவே முதல் முதன்மைப் 

d . ( 1- 4 ) .f 
புள்ளி அமையும் தளம் RP , = - 

4 K. 
d (1.5-1 ) x 7.2 

1.5 x 6 
2 x 0.5 x 7.2 

9 


7 , 2 


7. 2 

9 
0.8 செ . மீ . 


இரண்டாவது முதன்மைப் புள்ளி அமையும் தூரம் P, S 

d . ( 1-1 ) .f 

H R , 
2 ( 1.5 - 1 ) x 7.2 

1.5 x 8 


1 x 7.2 

12 


0.6 செ . மீ . 


எனவே முதன்மைக் குவியங்கள் அமையும் தூரங்கள் முறையே 

6.4 செ . மீ . 
SF ,. - 6. 6 செ . மீ . ஆகும் . . 


RF :, 


154 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( 8 ) ஒரு குவி வில்லை பொருளொன்றின் நான்கு முறை உருப் 
பெருக்கமடைந்த படிவத்தினை ஏற்படுத்துகின்றது . பொருளுக்கும் 
திரைக்குமான தொலைவை மாற்றாமல் , வில்லையை மட்டும் 30 செ.மீ. 
தொலைவு திரையை நோக்கி நகர்த்தினால் மற்றுமொரு படிவம் 
உண்டாகின்றது . இப்பொழுது ஏற்படும் உருப்பெருக்கத்தையும் 
வில்லையின் குவிய தூரத்தையும் கணக்கிடுக . 


y 


உருப்பெருக்கம் m 


Y 


4 


5 


u 


அல்லது y = 4u 


u 


இம் மதிப்பை வில்லைச் சமன்பாட்டில் இட , 

1 1 1 
+ 

f 
இதனால் பொருளுக்கும் திரைக்குமிடைப்பட்ட தூரம் , 

u + 4u = 5u ஆகும் . 


இரண்டாவது நிலைக்கு வில்லையை மாற்றும் பொழுது , பொரு 
ளுக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட தூரத்தை ப எனக் கொண்டால் 

u = u + 30 செ . மீ . ஆகும் . 
p = 4u - 30 செ . மீ . ஆகும் . 


எனவே 

இரண்டாவது நிலையில் வில்லைச் சமன்பாட்டை 
எழுத , 

1 

1 

+ 
4u - 30 

ff 


u + 30 


4+ 


u 


+ 

u + 30 


- 


இரண்டு சமன்பாடுகளையும் சமனாக்க , 
1 1 1 

1 
4u- 30 
1 + 4 ( u + 30 ) + ( 4u - 30 ) 
4u 

( 4u - 30 ) ( u + 30 ) 
5 

5u 
4u 

( 4u - 30 ) ( u + 30 ) 
1 

u 
( 4u - 30 ) ( u + 30 ) 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


155 


4u + 120u - 30u - 900 - 4u = 0 


அதாவது , 


90u 


900 


= 10 செ.மீ. 


சமன்பாடு ( 1 ) ல் இம் மதிப்பைப் பதிலீடு செய்ய , 


1 

+ 
4x10 


1 
10 . 


= 


1 
f | 


1 + 4 
40 


40 


1 
f 


16 


5 
40 


1 
f 


5f 


40 


f 


40 
5 


8 செ . மீ . 


வில்லையின் குவிய தூரம் 8 செ . மீ . ஆகும் . 


உருப்பெருக்கம் m = 


y 
u 


இரண்டாவது நிலையில் y = 4u - 30 


* 


40 - 30 


-- 


10 செ.மீ. 


ul 


u + 30 


10 + 30 


40 செ.மீ. 


y 


உருப்பெருக்கம் 


10 
40 


செ . மீ . ஆகும் , 
1 


156 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


வினாக்கள் 
1. மென் வில்லையொன்றில் ஒளிவிலகலுக்கான , 
1 1 

1 
+ 

+ 


P 


t 


இரு மென் 


என்னும் சமன்பாட்டைப் பெறுக . 
இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டுள்ள 
வில்லைகளுக்கு இணைமாற்று குவிய தூரத்தைக் காணும் 

சமன்பாட்டைப் பெறுக . 
3. கார்டினல் புள்ளிகள் என்றால் என்ன ? 
4. முதன்மைப் புள்ளிகள் , முதன்மைத் தளங்கள் என்றால் 

ன்ன ? முதன்மைத் தளங்கள் , ஓரலகு நீளப்பெருக்கம் 
கொடுக்கும் தளங்கள் எனக் காட்டுக . 
5. குவிவில்லைத் தொகுப்பொன்றிற்கான நியூட்டனின் சமன் 

பாட்டைப் பெறுக . 
6 . இணைமாற்று வில்லை என்றால் என்ன ? எந்த முறையில் 

அது இணைமாற்று வில்லை எனப்படுகின்றது ? 
7 . குவியதூரம் , வளைவு ஆரங்கள் , பருப்பொருளின் ஒளிவில் 

கல் எண் ஆகியவைகளை இணைக்கும் மென் வில்லைச் சமன் 

பாட்டைப் பெறுக . 
8. fif , என்னும் குவிய தூரங்களைக் கொண்ட இரு மென் 

வில்லைகள் d தூரம் இடைவெளி விட்டு 
கொள்ளுமாறு அமைக்கப்பட்டுள்ளன . 

அவைகளின் 
இணைமாற்றுக் குவிய தூரம் f எனில் , 
1 1 

d 
ff. + 

எனக் காட்டுக . 

f , ff . 
நியூட்டன் முறையில் , குவிவில்லைத் தொகுப்பொன்றின் 

குவியதூரம் காணும் முறையை விளக்குக . 
10 . முதன்மைப் புள்ளிகளையும் , அதிர்விலாப் புள்ளிகளையும் 
வரையறுக்க . காற்றில் வில்லைத் தொகுப்பு வைக்கப்படும் 
முதன்மைப் புள்ளிகளும் , 

அதிர்விலாப் 
புள்ளிகளும் ஒன்றும் என்பதைக் காட்டுக . 
11 . தடிம வில்லையின் குவிய தூரத்திற்கான சமன்பாட்டைப் 

பெறுக . முதன்மைப்புள்ளிகள் , முதன்மைக் குவியங்கள் 
அமையும் நிலைகளைக் குறிக்கும் சமன்பாடுகளைப் பெறுக . 


ஓரச்சைக் 


9 . 


பொழுது 


வில்லைகளின் வழியே ஒளிவிலகல் 


lor 


12. இரண்டு மென் வில்லைகள் இணைந்திருக்கும் பொழுது 

இணைமாற்று வில்லையின் குவிய தூரத்திற்கான சமன் 
பாட்டைப் பெறுக . 

இதன் அடிப்படையில் திரவ வில்லையொன் றினை 
அமைத்து , ஒளிவிலகல் எண்ணைக் காணும் முறையைக் 
கொள்கையுடன் விளக்குக . 
மென்வில்லையொன்றின் குவிய தூரத்திற்கான சமன் 
பாட்டை , அதன் பரப்புகளின் வளைவு ஆரங்கள் , அதன் 
ஒளிவிலகல் எண் 1 , சூழலின் ஒளிவிலகல் எண் , 

ஆகியவற்றைக் கொண்டு பெறுக . 
14. குவிவில்லையொன்று ஏற்படுத்தும் உண்மைப் படிவம் 

மூன்று முறை உருப்பெருக்கம் கொண்டதாக இருக்கும் 
பொழுது , 

பொருள் வில்லையிலிருந்து 12 செ.மீ. 
தொலைவில் உள்ளது . வில்லையின் குவிய தூரத்தைக் 
கணக்கிடுக . நான்கு முறை உருப்பெருக்கம் கொண்ட 
உண்மைப் படிவம் ஏற்பட பொருள் வைக்கப்பட 
வேண்டிய நிலையைக் கணக்கிடுக . 

[ f = 9 செ.மீ ; u = 11-25 செ.மீ. ] 
15. 30 செ.மீ. குவியதூரம் கொண்ட குவி வில்லையொன்று 

பொருளின் வடிவத்தைப் போன்று 3 முறை உருப் 
பெருக்கம் கொண்ட படிவத்தினை உண்டாக்குகின்றது . 
வில்லையிலிருந்து பொருள் , படிவம் ஆகியவை அமையும் 

தொலைவுகளைக் கணக்கிடுக . [ 40 செ.மீ ; 120 செ.மீ.] 
16. திரைக்கும் பொருளுக்குமிடைப்பட்ட தூரம் 2 மீட்டர் 

நான்கு முறை உருப்பெருக்கப்பட்ட படிவம் திரையின் 
மீது ஏற்படும் பொழுது குவிவில்லையொன்று அமையும் 
நிலையையும் அதன் குவியத் தூரத்தையும் கணக்கிடுக . 

( பொருளிலிருந்து 40 செ.மீ ; கு.தூ. = 32 செ.மீ.) 
17. குவியதூரங்கள் முறையே 25 செ.மீ. , 15 செ.மீ. கொண்ட 
வில்லைகள் தொலைநோக்கி ஒன் றின் 

கண்ணருகித் 
தொகுப்பாக அமைக்கப்பட்டால் , 20 செ . மீ . கூட்டுக் 
குவிய தூரம் கொண்டு செயல்படுகின்றது . வில்லைகளுக் 

, 
கிடைப்பட்ட தூரத்தைக் கணக்கிடவும் . [ 22 செ.மீ ] 
-18 . இரண்டு மென் வில்லைகள் முறையே 6 செ.மீ ; 8 செ.மீ. 

குவிய தூரங்களைக் கொண்டுள்ளன . இவற்றினைக் 
கொண்டு 4 செ.மீ. 

4 செ.மீ. இடைவெளி விட்டு அமைக்கப் 


158 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பட்டால் தொகுப்பின் குவிய தூரத்தையும் , முதன்மைப் 
புள்ளிகள் அமையும் நிலைகளையும் கணக்கிடுக . 


[r- 7 செ.மீ. 


- 


16 
5 


செ.மீ. 


இரண்டாவது முதன்மைத் தளம் 
இரண்டாவது வில்லையிலிருந்து 
முதல் முதன்மைத்தளம் முதல் 

வில்லையிலிருந்து 


) 
} 


12 
55 


செ.மீ. 


] 


19. குவிய தூரங்கள் 10 செ.மீ., 15 செ.மீ. உள்ள இரண்டு 

குவி வில்லைகள் ஒன் றிற்கொன்று 2 செ.மீ. தொலைவில் 
வைக்கப்பட்டுள்ளன . 10 செ . மீ . குவிய தூரம் உள்ள 
வில்லைக்கு முன் 12 செ.மீ. தொலைவில் ஒரு பொருள் 
வைக்கப்பட்டுள்ளது என்றால் , இந்த இரு வில்லைகளின் 
கூட்டமைப்பால் ஏற்படும் முடிவான படிவத்தின் நிலை , 
நீள உருப்பெருக்கம் ஆகியவற்றைக் கணக்கிடுக . 

முதன்மைத் தளங்கள் அமையும் இடங்களையும் 
கணக்கிடுக . 

150 
of 

செ.மீ. 
23 
முதல் முதன்மைத்தளம் முதல் 

0.87 செ.மீ. 
வில்லையிலிருந்து அமையும் தூரம் 
இரண்டாவது முதன்மைத்தளம் 
ரண்டாவது வில்லையிலிருந்து = 1.3 செ.மீ. 

அமையும் தூரம் 


- 


} 


- 


m - 


- 1-02 ) 


20. 4 செ.மீ. தடிமமுள்ள ஒரு 

தடிம வில்லையின் வளை 
ஆரங்கள் முறையே 6 செ.மீ., 10 செ.மீ. 

ஆகும் . 
வில்லையின் குவிய தூரத்தையும் , முதன்மைப் புள்ளிகள் 
அமையும் தொலைவையும் கணக்கிடுக . 


[ 1 


8.18 செ.மீ. 


1.09 செ.மீ. 


முதல் பரப்பிலிருந்து முதல் 

முதன்மைத்தளம் 
இரண்டாவது பரப்பிலிருந்து 
இரண்டாவது முதன்மைத்தளம் 


) = 1.82 செ.மீ.) 


6. கோளப் பிறழ்ச்சியும் 
அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


6.1 . கோளப் பரப்புகளில் ஒளி எதிரொளிப்பு , ஒளிவிலகல் 
ஆகியவைகளைப் பற்றிப் படிக்கும்பொழுது , அவற்றின் மீது விழும் 
கதிர்கள் அச்சிற்கு இணையாகவும் , மிக அருகிலும் விழுவதாக 
எடுத்துக் கொண்டோம் . [ அதாவது மிகவும் குறுகிய பரப்பில் 
அச்சிற்கு வெகு அருகில் விழுவதாகக் கொண்டோம் ]. மிக 
அதிகமான திறப்பு ( Aperture) கொண்டதொரு கோளப் பரப்பின் 
மீது அகண்ட ஒளிக்கற்றை ஒன்று விழுமேயானால் , நாம் 
இதுவரை பயன்படுத்திய சமன்பாடுகள் பொருந்தா . மேலும் 
உண்டாகும் படிவங்கள் சில குறைபாடுகளுக்கு உள்ளாகின்றன . 
கோளப் பிறழ்ச்சி ( Spherical aberration ) , கோமா ( Coma ) , 
அஸ்டிக்மேட்டிஸம் ( Astigmatism) , படிவ வளைவு ( Curvature) , 
உருக்குலைவு ( Distortion ) ஆகியவை அக் குறைபாடுகளாகும் . 
ஒற்றை நிற ஒளி ( Monochromatic light )) பயன்படுவதாகக் 
கொள்வதினால் இவை பிம்பங்களின் ஒற்றை நிற ஒளிக் குறை 
பாடுகள் ( Monochromatic defects ) எனப்படும் . 


6.2 . குழி ஆடியில் கோளப் பிறழ்ச்சி ! 

குழிஆடியொன்றின் முக்கியப் பகுதி APB என்றும் , C அத 
னுடைய வளைவுமையம் என்றும் , PC அதன் அச்சு என்றும் கொள் 
வோம் . ( படம் 6.1 ) . 


அச்சின் மீது அமைந்துள்ள ஒரு பொருள் 0.வைக் கருது 
வோம் . பொருள் 0 - விலிருந்து ஆடியின் மீது விழும் OD என்னும் 
அச்சருகு ஒளிக்கதிர் , DE என்னும் திசையில் எதிரொளிக்கப்படு 
கின்றது . இக் கதிர் அச்சை -யில் வெட்டுகின்றது . 


6. கோளப் பிறழ்ச்சியும் 
அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


6.1 . கோளப் பரப்புகளில் ஒளி எதிரொளிப்பு , ஒளிவிலகல் 
ஆகியவைகளைப் பற்றிப் படிக்கும்பொழுது , அவற்றின் மீது விழும் 
கதிர்கள் அச்சிற்கு இணையாகவும் , மிக அருகிலும் விழுவதாக 
எடுத்துக் கொண்டோம் . [ அதாவது மிகவும் குறுகிய பரப்பில் 
அச்சிற்கு வெகு அருகில் விழுவதாகக் கொண்டோம் ]. மிக 
அதிகமான திறப்பு ( Aperture ) கொண்டதொரு கோளப் பரப்பின் 
மீது அகண்ட ஒளிக்கற்றை ஒன்று விழுமேயானால் , நாம் 
இதுவரை பயன்படுத்திய சமன்பாடுகள் பொருந்தா . மேலும் 
உண்டாகும் படிவங்கள் சில குறைபாடுகளுக்கு உள்ளாகின்றன . 
கோளப் பிறழ்ச்சி ( Spherical aberration ) , கோமா ( Coma ) , 
அஸ்டிக்மேட்டிஸம் ( Astigmatism) , படிவ வளைவு ( Curvature) , 
உருக்குலைவு ( Distortion ) ஆகியவை அக் குறைபாடுகளாகும் . 
ஒற்றை நிற ஒளி (Monochromatic light ) பயன்படுவதாகக் 
கொள்வதினால் இவை பிம்பங்களின் ஒற்றை நிற ஒளிக் குறை 
பாடுகள் ( Monochromatic defects ) எனப்படும் . 


6.2 . குழி ஆடியில் கோளப் பிறழ்ச்சி ! 

குழி ஆடியொன்றின் முக்கியப் பகுதி APB என்றும் , C அத 
னுடைய வளைவுமையம் என்றும் , PC அதன் அச்சு என்றும் கொள் 
வோம் . ( படம் 6.1 ) . 


அச்சின் மீது அமைந்துள்ள ஒரு பொருள் 0.வைக் கருது 
வோம் . பொருள் 0 -விலிருந்து ஆடியின் மீது விழும் OD என்னும் 
அச்சருகு ஒளிக்கதிர் , DE என்னும் திசையில் எதிரொளிக்கப்படு 
கின்றது . இக் கதிர் அச்சை -யில் வெட்டுகின்றது .. 


160 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


P 


படம் 6.1 . ஆடியில் கோளப் பிறழ்ச்சி 


எனவே 1 - யில் 0 - வின் படிவம் உண்டாகின்றது . மேலும் , 

ZODC = Z CDE ஆகும் . 


. 


-மாருக எல்லைக்கதிர் 0A- வைக் கருதினால் , அது ஆடியின் 
விளிம்பில் உள்ள புள்ளி A- யில் பட்டு , 20AC = ZCAI , இருக்கு 
மாறு எதிரொளிப்பு அடைந்து அச்சை 1 ,-ல் சந்திக்கின்றது . 
இப்பொழுது 1 ,, I- யைவிட ஆடிமையம் P- க்கு அருகில் அமை 
கின்றது . 0 -விலிருத்து விரிந்துசென்று A- க்கும் , D- க்கும் இடை 
யில் விழும் கதிர்கள் உண்டாக்கும் படிவங்கள் 1 - க்கும் , 1 ,-க்கும் 
இடையில் அச்சின்மீது அமையும் . 


ஒரு புள்ளியில் படிவம் ஏற்படக் குறைந்தது இரண்டு எதி 
ரொளிப்புக் கதிர்கள் அப் புள்ளியில் சந்திக்க வேண்டும் . படத்தில் 
படிவம் உண்டாகுமிடத்தைக் காண அச்சருகு கதிர் OD , ஒரக்கதிர் 
OA இவைகளுடன் படிவம் ஏற்படத் தேவையான இரண்டாவது 
கதிராக அச்சின் திசையிலேயே ஆடியின் மீது விழுந்து , அதே 
திசையில் திருப்பப்படும் PO என்னும் கதிரைக் கருதுகிறோம் . 
அதாவது , 0 -விலிருந்து அச்சின் வழியாகச் சென்று விழும் கதிர் , 
அதன் வழியாகவே திருப்பி அனுப்பப்படுகின்றது . இவ்வாறு 
இல்லாமல் , புள்ளிகள் A , D இவைகளிலிருந்து எதிரொளிக்கப் 
படும் கதிர்களைக் கருதினால் , அவை அச்சை அடைவதற்கு முன்பே 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


161 


..வில் வெட்டிக்கொள்கின்றன படம் 6.1 ) . இவ்வாறு பல கோடி 
( Pair ) கதிர்களைக் கருதும்பொழுது , அவை வெட்டிக்கொள்ளும் 
புள்ளிகள் எல்லாம் ஒரு வளைகோட்டின் மீது அமையும் . அவ் 
வளை கோடு காஸ்டிக் வளைகோடு ( Caustic curve ) எனப்படும் . 
இந்த வளை கோட்டின் வளைவிடம் ( Cusp ) I- யாகும் . எதிரொளிக்கப் 
படும் எல்லாக் கதிர்களும் இந்த வளைகோட்டினைச் சந்திக்கின் றன . 
வரைவு APB- ஐ , அச்சு PC- யினைப்பற்றிச் சுழற்றினால் ஒரு கோள 
எதிரொளிக்கும் பரப்பையும் , காஸ்டிக் வரைகோடு , காஸ்டிக் புறப் 
பரப்பையும் உண்டாக்குகின்றன . மேலும் 0 -விலிருந்து சம 
கோணங்களில் விரிந்து பரவும் எல்லாக் கதிர்களும் , எதிரொளிப் 
பிற்குப் பின்னர் அச்சுடன் அதே அளவு கோணங்களை ஏற்படுத்துவ 
துடன் ஒரே புள்ளி வழியாகவும் செல்கின்றன . இதனால் அச்சின் 
மீது II , என்னும் பொலிவுமிக்க வரிபடிவம் அமையும்.படம் 6.2- ல் 
All = BI என்பவை எல்லைக் கதிர்கள் . 


K 


படம் 6.2 . 


இவை அச்சை I -ல் வெட்டிக்கொள்கின்றன .. மேலும் படத் 
தில் KI , KII என்பவை காஸ்டிக் வரைகோடுகள் . இவைகளின் 
வளைவிடம் , அச்சினைக் கதிர்களுக்கான படிவம் ஏற்படும் புள்ளி 
1 ஆகும் . 

பொருளின் படிவத்தைக் காண அச்சிற்குச் செங்குத்தாக ஒரு 
திரையை வைத்து நகர்த்தினால் , எந்த இடத்திலும் பொலிவான , 
தெளிவுமிக்க படிவம் கிடைக்காது . திரையை KK என்னுமிடத்தில் 
வைத்தால் விளிம்பு பாகம் பொலிவுமிக்கதாக உள்ள தொரு படிவம் 
கிடைக்கும் . ஆடியில் இருந்து திரையின் தூரத்தை அதிகமாக்கிக் 
கொண்டே சென்றால் படிவத்தின் வட்ட உரு குறைந்துகொணடே 


162 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


வரும் . LL என்னுமிடத்தில் குறைந்த அளவுகொண்ட , தெளிவு 
மிக்க சீரான ஒளியூட்டம் கொண்டதொரு வட்டம் கிடைக்கும் . 
மேலும் தூரத்தை அதிகரித்துக்கொண்டே சென்றால் வட்டத்தின் 
உருவம் பெரிதாகி MMI என்னுமிடத்தை அடையும் பொழுது 
பொலிவுமிக்க மையத்துடன் கூடியதாக அமையும் . 

LL என்னுமிடத்தில் அமையும் வட்ட உரு “ தெளிவு வட்டம் 
( Circle of least Confusion ) எனப்படும் . இது பொருளினுடைய 
தெளிவான படிவத்திற்கான தோராய இடமாகும் . படத்தில் II 
நீளக்கோளப் பிறழ்ச்சி ( Longitudinal aberration ) அல்லது அச்சுக் 
கோளப் பிறழ்ச்சியின் அளவைக் கொடுக்கின்றது . தெளிவு 
வட்டத்தின் ஆரக் குறுக்களவு குறுக்குக் கோளப் பிறழ்ச்சிக்கான 
( Transverse spherical aberration ) மதிப்பைக் கொடுக்கின்றது . 
6.3. குழிஆடி எதிரொளிப்பில் ஏற்படும். அஸ்டிக்மேட்டிடம் 

- 
படம் 6.3 - ல் AB என்பது குழி ஆடிப் பரப்பு எனக்கொள் வோம் . 
அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளி ஒளிமூலம் 0 - விலிருந்து ஆடியின் 
விளிம்பில் விழும் கதிர்கள் OD , OE ஆகியவற்றைக் கருதுவோம் . 
இந்த இரண்டு கதிர்களும் எதிரொளிப்பிற்குப் பின்னர் , அச்சைக் 
கடப்பதற்கு முன்பே F , என்னும் புள்ளியில் வெட்டிக்கொள் 
கின்றன . அவைகள் அச்சைமுறையே F. , F. என்னுமிடங்களில் 
வெட்டிக் கொள்ளட்டும் . 


A 


P 


FF 


0 


படம் 6.3 . ஆடியில் ஏற்படும் அஸ்டிக்மேட்டிஸம் 


அச்சு PO- வைப்பற்றி ஆடிப் பரப்பை சிறிய கோண அளவு கழலும் 
படிச் செய்தால் , DE ஒரு கோளப்பரப்பை வரையும் , ஒளிக்கதிர்கள் 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


163 


பொருள் 0 - விலிருந்து விரிந்து சென்று DE வரைந்த கோளப் 
பரப்பின் மீது படுவதால் , ODE என்பது பொருள் வெளியில் 
அமையும் கூம்புக் கற்றையை ( Pencil of light ) குறிக்கும் . 
எதிரொளிக்கப்பட்ட கதிர்கள் அடங்கிய EDGH , படிவ வெளியில் 
அமையும் கூம்பு ஒளிக்கற்றையைக் குறிக்கும் . படம் 6.3 - ல் 
புள்ளிகள் D , E இவற்றில் எதிரொளிக்கப்படும் கதிர்கள் F- ல் 
வெட்டிக்கொள்கின்றன . இதேபோன்று ஆடியின் DE பகுதியில் 
எவ்விரு புள்ளிகளில் எதிரொளிக்கப்படும் கதிர்களானாலும் அவை 
F , F , என்னும் கோட்டின்மீது வெட்டிக்கொள்ளும் . F , F , தாளின் 
பரப்பிற்குச் செங்குத்தாக இருக்கும் , மேலும் எதிரொளிக்கப்பட்ட 
எல்லாக் கதிர்களும் இந்தக் கோட்டின் வழியாகத்தான் செல்லும் . 
எனவே இதற்கு முதல் குவியக்கோடு ( First focal line ) என்று 
பெயர் . மேலும் அந்த கூம்புக் கற்றையில் உள்ள எல்லாக் கதிர் 
களும் F , F ; வழியாகவும் செல்கின்றன . எனவே F , F , இரண்டா 
வது குவியக்கோடு en:Ifallin எனப்படும் . F F என்னும் 
கோடு அமையும் தளமும் . F , கோடு அமையும் தளமும் ஒன்றுக் 
கொன்று நேர்க்குத்தானவை . எனவே F , F , இரண்டுக் தமிடையில் 
ஏதாவது ஒரு நிலையில் கூம்புக் கதிரானது இரண்டு திசைகளிலும் 
சம் அகலம் கொண்டதாக இருக்கும் . எனவே கிடைக்கும் உருவம் 
ற்றேறக்குறைய ஒரு 

வட்டமாக இருக்கும் . இந்த வட்டம் 
தெளிவு வட்டம் எனப்படும் . 


இங்கு DE என்னும் பகுதிக்கு CQ முக்கிய அச்சாகும் . " ODE 
என்னும் வெளியில் ( Space ) அமையும் கதிர்கள் கோண படுகற்றை 
( Oblique incident beam ) ஆகும் . இதற்கான எதிரொளிப்புக் 
கற்றை அஸ்டிக்மேட்டிக் கூம்புக் கற்றை எனப்படும் . இக் கூம்புக் 
கற்றை ஒரு புள்ளி ஒளிமூலத்திற்கு , ஒரு புள்ளிப் படிவத்தை 
உண்டாக்குவதில்லை . எனவே படும் கதிர்கள் கோணக் கூம்புக் 
கற்றை ( Oblique incident pencil ) எனில் எதிரொளிக்கப்படும் 
கூம்புக்கற்றை , அஸ்டிக்மேட்டிக் கூம்புக்கற்றை எனப்படும் . 
அஸ்டிக்மேட்டிக் என்றால் , “ ஒரு புள்ளியில் அமையாத " எனறு 
பொருளாகும் . 


எனவே , படும் கற்றை அகலமான தாக இருந்தால் கோளப் 
பறழ்ச்சி உண்டாகும் . அகலமான படுகற்றையாக இருப்பதால் ; 
கோணக் கூம்புக்கற்றை ( Oblique beam ) யாகவும் இருக்குமாத 
லால் , அஸ்டிக்மேட்டிஸமும் உண்டாகும் . அதாவது கோளப் 
பிறழ்ச்சி இருக்குமிடங்களிலெல்லாம் அஸ்டிக் மேட்டிஸமும் 
இருக்சும் ; 


164 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


6.4 . குழி ஆடியில் ஏற்படும் படிவ வளைவும் , உருகுலைவும் : 

ஒரு தடுப்பை ( Stop ) ஆடியின் வளைவு மையத்தில் வைத்து 
கோளப் பிறழ்ச்சி , அஸ்டிக்மேட்டிஸம் இவைகளைக் குறைப்பது 
வழக்கம் . இதனால் படம் 6.4 - ல் காட்டப்பட்டுள்ளபடி பொருள் 


( 


B 


mim 


படம் 6.4 . 


OA- விலிருந்து வரும் கதிர்களைத் தடுப்பு S- ஐக் கொண்டு ஆடியின் 
மீது குத்தாகப் படும்படிச் செய்யலாம் . இவ்வமைப்பினால் மேற் 
கண்ட கோளப் பிறழ்ச்சி , அஸ்ட்டிக்மேட்டிஸம் ஆகிய இரு 
குறைபாடுகளும் பெரிதும் குறைக்கப்படும் . பொருளின் உச்சிப் 
புள்ளி A , அடிப் புள்ளி 0 - வைவிட ஆடிப்பரப்பில் இருந்து அதிக 
தூரத்தில் உள்ளது . எனவே , A- யின் படிவமான B , 0 - வின் 
படிவமான 1- ஐ விட ஆடிக்கு அருகில் அமையும் . எனவே IB 
வளைவாகத் தோன்றும் . அதாவது படிவம் வளைவு குறைபாடு 
( Curvature) அடைகின்றது . 

மேலும் ஏற்படும் உருப்பெருக்கம் புள்ளிக்குப் புள்ளி 
மாறுபட்டிருக்கும் . ஏனெனில் படிவ தூரத்திற்கும் , பொருள் 
தூரத்திற்கும் இடைப்பட்ட விகிதம் மாறிக்கொண்டே உள்ளது . 
எனவே படிவம் உருக்குலைவையும் (Distortion) அடைகின்றது . 

ஒரு குழி ஆடியில் ஏற்படும் நான்கு குறைபாடுகளான , 
கோளப் பிறழ்ச்சி , அஸ்ட்டிக்மேட்டிஸம் , படிவ வளைவு , உருக் 
குலைவு ஆக 

கியவற்றில் முதல் இரண்டைத் தடுப்புக்கொண்டு 
நீக்கினால் அடுத்த இரண்டும் தோன்றும் . 


6.5 நீள்வட்டப் புறப்பரப்பும் , பரவளையப் பரப்பும் கொண்ட ஆடிகள் 
நீள்வட்டமொன்றின் குவியங்களான S ,, 

குவியங்களான S. , S, இவற்றை 
இணைக்கும் கோட்டை அச்சாகக் கொண்டு சுழற்றப்பட்டால் ஒரு 
நீள்வட்ட சுழற்சிப் பரப்பு ( Spheroid of revolution ) கிடைக்கும் . 


165 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


"நீள்வட்டச் சுழற்சிப் பரப்பில் ஒரு பகுதியான APB எதிரொளிப்ப 
தாகச் செய்யப்பட்டால் , அதன் ஒரு குவியமான S.- ல் வைக்கப் 
படும் பொருளிலிருந்து செல்லும் கதிர்கள் எதிரொளிப்பிற்குப் 

A 


( S2 


என்றும் 


படம் 6.5 . 
பின்னர் S.- வில் குவியும் . இவ்வாறு உண்டாகும் படிவம் , எந்த 
விதக் குறைபாடும் இல்லாமல் உண்டாகின்றது . இப்பொழுது 
குவியங்கள் S. , S , இரண்டும் அப்ள நாட்டிக் குவியங்கள் ( Aplanatic 
foci , என்றும் ஆடிப்பரப்பு அப்ள நாட்டிக் பரப்பு Aplanatic surface ) 

சொல்லப்படும் . ஒளிமிக்க பொருள் அமைந்துள்ள 
புள்ளியை ஒரு குவியமாகக்கொண்ட நீள்வட்டப் பரப்பு , அப்புள்ளியி 
லிருந்து பரவும் கூம்பு ஒளிக்கற்றைக்கு அப்ள நாட்டிக் பரப்பு ஆகும் . 
ஒரு பரவளையத்தை நீள்வட்டமெனக் கருதலாம் . அப்பொழுது 
அதனுடைய ஒரு குவியம் S , என்றும் , மாற்றுக் குவியம் அநந்தத் 
தில் At infinny உள்ளது என்றும் கொள்ள வேண்டும் . எனவே 
பரவளையத்தை அதன் அச்சைப்பற்றிச் சுழற்றினால் கிடைக்கும் 
பரப்பு ஒரு பரவளையப் பரப்பு ( Paraboloid ) ஆகும் . 


SI 


படம் 6.8 . | 


186 


ஒளியியலும் திறமாலையியலும் 


இப் பரப்பின் மீது அதன் அச்சிற்கு இணையாகப் படும் கதிர்கள் 
எதிரொளிப்பிற்குப் பின்னர் அச்சின் மீதுள்ள குவியம் S- ல் எந்த 
விதமான பிறழ்ச்சியும் இல்லாமல் குவிகின் றன படம் 6.6 ). மாறாக 
S.- ல் வைக்கப்படும் ஒரு புள்ளி ஒளிமூலத்திலிருந்து செல்லும் 
கதிர்கள் எதிரொளிப்பிற்குப் பின்னர் அச்சிணைக் கற்றையாக 
அமைந்து வெளியேறுகின்றன. 


6.6.வில்லைகளில் ஏற்படும் பிறழ்ச்சிகள் - 


வில்லைகளில் படிவங்கள் உண்டா தலைக் கருதும்பொழுது அச்சு , 
நெருக்கக் கதிர்களை மட்டுமே எடுத்துக் கொண்டோம் . ஆனால் 
நடைமுறையில் ஒரு வில்லையானது ஒரு பொருளினுடைய தெளி 
வான , உருப்பெருக்கப்பட்ட , பொலிவான படிவத்தைக் கொடுக்க 
வேண்டும் . இது போன்ற படிவத்தைப் பெற் பொருளிலிருந்து 
அதிகப்படியான கதிர்கள் வில்லையின் மீது படும்படிச் செய்யவேண் 
டும் . அல்லது விரிகோணத்தில் பரவும் கூம்புக் கற்றையில் அமை 
யும் கதிர்களை , மிகுந்த பார்வைப்புலம் உண்டாகுமாறு அனுப்ப 
வேண்டும் . அதாவது , அச்சு நெருக்கக் கதிர்களை மட்டுமேயல்லாது 
பொருளிலிருந்து சென்று வில்லைகளின் விளிம்புகளில் விழும் கதிர் 
* களையும் கருதவேண்டும் . மேலும் நீளப் பொருளானால் , பொரு 
ளின் பின்பாகம் , கீழ்ப்பாகம் இவைகளிலிருந்து வில்லைகளின் 
விளிம்புகளில் விழும் கதிர்களையும் கருதவேண்டும் . 


எனவே , முன்புகண்ட விதிகளுக்குட்படாத பலவிதமான கதிர் 
கள் பொருள்களிலிருந்து விலகலை ஏற்படுத்தும் பரப்பின் மீது விழு 
கின்றன . இப்படிப்பட்ட கதிர்கள் படிவத்தில் குறைபாடுகளை 
உண்டாக்குகின்றன.இக் குறைபாடுகளைப் பிறழ்ச்சிகள் என்கிறோம் . 
இப்பகுதியில் வில்லைகளின் விளிம்புகளிலோ அல்லது விரிகோணங் 
களில் படும் கதிர்களோ ஏற்படுத்தும் ஒற்றை நிறப் பிறழ்ச்சி 
களைப் பற்றி பார்ப்போம் . வில்லைகள் ஏற்படுத்தும் படிவங்களில் 
கோளப்பிறழ்ச்சி , கோமா , அஸ்டிக்மேட்டிஸம் , வளைவு குறைபாடு 
உருக்குலைவு ஆகிய ஒற்றை நிறப் பிறழ்ச்சிகள் உண்டாகின்றன. 


கோளப் பிறழ்ச்சி 


திறப்பு ( Aperture ) அதிகம் கொண்ட குவிவில்லை ஒன்றின் 
அச்சின் மீது தொலைவில் அமைந்துள்ள பொருளிலிருந்துபடும் 
இணை ஒளிக்கற்றையொன்றைக் கருதுவோம் . அச்சிற்கு நெருக்க 
மாகப் படும் கதிர்கள் படம் 6-7 - ல் காட்டியுள்ளபடி FCயின் மூலம் 
செல்கின்றன . 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 167 


வில்லையின் விளிம்பில் விழும் கதிர்கள் FP என்னும் புள்ளியின் 
வழியாகச் செல்கின்றன . அதாவது , வில்லையைப் பல மண்டலங்க 
ளாகப் Zones , பிரித்தால் ,விளிம்பில் அமையும் மண்டலத்தில் விலகல் 


P 


| e 


படம் 6.7 . வில்லையில் கோளப் பிறழ்ச்சி 


அடையும் கதிர்களுக்கான குவியம் வில்லைக்கு அருகில் இருக்கும் . 
ஒரு வில்லையைப் பல பட்டகங்களினால் ஆன தொகுப்பு எனக் 
கொள்ளலாமாதலால் , வில்லையின் மையத்திலுள்ள பகுதிகளுக் 
கான பட்டகங்களின் ஒளிவிலகல் கோணங்களின் மதிப்புகள் 
குறைவு . எனவே உண்டாகும் திசைமாற்றம் குறைவு . விளிம்புப் 
பகுதிகளில் ஒளிவிலகல் உண்டாக்கும் கோணங்களின் மதிப்புகள் 
அதிகம் . எனவே ஏற்படும் திசைமாற்றம் மிகுதி . புள்ளி ஒளி 
மூலத்தின் படிவம் ஒரு புள்ளியாக இல்லாமல் , அச்சின் மேல் அமை 
யும் ஒரு நீளப் படிவமாக உள்ளது . எனவே ஒளிவிலகலுக்குப் பின் 
னர் மையக் கதிர்களும் விளிம்புக் கதிர்களும் ஒரு புள்ளியில் குவியா 
மல் உண்டாக்கும் படிவம் கோளப்பிறழ்ச்சி ( Spherical aberration ) 
என்னும் குறைபாடு கொண்டது எனப்படுகின்றது . Fr. FP இவற் 
றிற்கு இடைப்பட்ட தூரம் , நீளக்கோளப் பிறழ்ச்சிக்கான மதிப் 
பைக் கொடுக்கின்றது . 


ஒரே மண்டலத்தில் விலகல் அடையும் கதிர்கள் ஒரே புள்ளி 
யில் சந்திக்கின்றன என்பதும் , மற்ற மண்டலங்களிலிருந்து 
வரும் கதிர்கள் சந்திக்கும் புள்ளிகள் வேறுபட்டவை என்பதும் 
கவனிக்கத்தக்கது . இப்பொழுது அச்சிற்குக் குத்தாக Fp- யில் ஒரு 
திரையை வைத்தால் மையத்தில் பொலிவு மிக்க புள்ளியுடன் 
கூடிய ஒரு ஒளிவட்டம் கிடைக்கின்றது . F-யில் வைத்தால் 
விளிம்புகள் பொலிவானதும் , மையத்தில் பொலிவற்றதுமான ஒரு 
வட்டம் கிடைக்கும் . இந்த இரண்டு நிலைகளுக்கிடையில் வெவ் 
வேறு நிலைகளில் திரையில் ஏற்படும் படிவத்தைக் கவனித்தால் PQ 
என்னும் நிலையில் முழுவதும் சீரான ஒளியூட்டம் கொண்ட ஒரு 
வட்டம் கிடைக்கும் . இந்த நிலை தான் படிவத்தின் தோராய நிலை 
யாகும் . இங்கு உண்டாகும் பொலிவு வட்டம் , “ தெளிவு வட்டம் " 


168 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


எனப்படும் . இந்தத் தெளிவு வட்டத்தின் ஆரம் குறுக்குக் கோளப் 
பிறழ்ச்சிக்கான மதிப்பைக் கொடுக்கின்றது . ஒரு குவி வில்லையின் 
கோளப்பிறழ்ச்சி நேர்க்குறி கொண்டது. குழிவில்லையின் கோளப் 
பிறழ்ச்சி எதிர்க் குறியைக் கொண்டது . 


6. 8. கோளப் பிறழ்ச்சியைக் குறைக்கும் வழிகள் 

முன்பகுதியிலிருந்து கோளப் பிறழ்ச்சியைப் போக்க , மையக் 
கதிர்களையும் , விளிம்புக் கதிர்களையும் ஒரே புள்ளியில் குவியுமாறு 
செய்யலாம் என்பது தெளிவு . அல்லது இந்த இரண்டு வகைக் 
கதிர்களுக்கும் குவிய தூரம் சமமாக அமையும்படிச் செய்யலாம் . 
ஆனால் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய இயலாது . எனவே 
கீழ்க்கண்ட வகைகளில் கோளப் பிறழ்ச்சியைக் குறைக்கலாம் , 


( அ ) ஒரு தடுப்பைப் பயன்படுத்திக் குறைத்தல் 

ஒரு தடுப்பைப் ( Stop ) பயன்படுத்தி , வில்லையின் மீது விழும் 
விளிம்புக் கதிர்கள் அல்லது மையக் கதிர்களின் 

அளவைக் 
குறைக்கலாம் . இதனால் அச்சின் மீதுள்ள பொருள் ஒன்றிலிருந்து 
வில்லையில் விலகல் அடைந்து குவியும் கதிர்கள் சற்றேறக்குறைய 
ஒரு புள்ளியில் குவியுமாறு செய்யலாம் . ஆனால் , கதிர்களின் அள 
வைக் குறைப்பதனால் வில்லையின் செயலுரு பரப்பு குறைக்கப்படும் .. 
மேலும் படிவத்தின் பொலிவு குன்றுவதுடன் , பல பாகங்களின் 
விளக்கங்கள் தெளிவுபட அமையாது . 


( ஆ ) இரட்டைக் குவி , அல்லது இரட்டைக் குழி வில்லையைப் பயன்படுத் 

திக் குறைத்தல் 
கோளப் பிறழ்ச்சியை நீக்குவதற்கெனச் செய்யப்பட்ட இரு 
பக்கக் குவி அல்லது குழி வில்லைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் 
கோளப் பிறழ்ச்சியைக் குறைக்கலரம் . இதற்கு வில்லை செய்யப்பட் 
டுள்ள பருப்பொருளின் ( Material ) ஒளிவிலகல் எண் - எனவும் 
வில்லையின் இரு பரப்புகளின் வளைவு ஆரங்கள் R , R , எனவும் 
கொண்டால் , 

R, 

H ( 21 + 1 ) 
Ri 2 1 - 4-4 

என்னும் நிபந்தனை சரி செய்யப் 
படவேண்டும் . உதாரணமாக பொருளின் ஒளிவிலகல் எண் 1-5 
எனக் கொண்டால் வளைவு ஆரங்களின் விகிதங்கள் R , : R , = 1 : 6 
என்றும் , அதிக வளைவைக் 

வளைவைக் கொண்ட பகுதி படுகதிர்களை 
நோக்கியும் இருக்கவேண்டும் , இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வரைவு 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


159 


ஆரவிகி தங்களுடன் செய்யப்பட்டு கோளப் பிறழ்ச்சியைக் 
குறைக்கும் வில்லைக்கு “ நீக்கிய - வில்லை ” ( Crossed lens ) என்று 
பெயர் . 


Fe FP 


படம் 6.8 . 


படம் 6.8 - ல் காட்டப்பட்டுள்ள ஒரு மட்டக் குவி வில்லை 
அதனுடைய வளை பரப்புப் படுகதிர்களை நோக்கி இருக்குமாறு 
வைக்கப்பட்டால் , ஒரு நல்ல நீக்கி வில்லையாகச் செயல்படும் . 
பெரும்பாலும் கோளப் பிறழ்ச்சியை நீக்க இதுபோன்ற வில்லைகள் 
தான் பயன்படுத்தப்படுகின்றன . இதனால் இரு புறங்களிலும் 
கதிர்கள் அடையும் திசைமாற்றங்கள் சமமாக உள்ளன . 
இவ்வாறு உபயோகிக்காமல் படம் 6.9 - ல் 

உள்ளவாறு 
உபயோகப்படுத்தினால் முதல் தட்டையான பரப்பில் எவ்வித திசை 


படம் 6.9 . 


மாற்றமும் அடைவதில்லை . அடையும் திசைமாற்றம் முழுமையும் 
இரண்டாவது வளை பரப்பில் ஏற்படுவ தனால் அதிக அளவு கோளப் 


170 - 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பிறழ்ச்சி ஏற்படும் . இதனால் முன்போன்ற அமைப்பைவிட 
5 அல்லது 6 மடங்கு அதிகமான பிறழ்ச்சி ஏற்படும் . ஒளிவிலகல் 
எண் 1-68 உள்ள பொருளைக் கொண்டு செய்யப்பட்ட நீக்கிய 
மட்டக் குவி வில்லை , படம் 6.8 - ல் உள்ள அமைப்பைப் போல் பயன் 
படுத்தினால் நல்லதொரு கோளப்பிறழ்ச்சி நீக்கியாகப் பயன்படும் . 


( இ ) இரண்டு குவி வில்லைகள் கொண்டு கோளப்பிறழ்ச்சியை நீக்கல் . 

இடைவெளிவிட்டு அமைக்கப்பட்ட இரு மட்டக் குவி வில்லை 
கள் பயன்படுத்தப்பட்டால் , ஒளிவிலகல் நான்கு பரப்புகளில் 
ஏற்படும் . எனவே கோளப்பிறழ்ச்சியைப் பெரிதும் நீக்கலாம் 
ஒளிவிலகல் அடையும்போது , இரண்டு வில்லைகளும் ஏற்படுத்தும் 
திசை மாற்றங்களின் மதிப்புகள் 

இருந்தால் மிகவும் 
பயனுள்ள தாக அமையும் . 


சமமாக 


மட்டக்குவி வில்லைகள் L. , L , இரண்டும் படம் 6.10 - ல் காட்டப் 
பட்டுள்ளவாறு ஓரச்சைக் கொள்ளுமாறு அமைக்கப்பட்டுள்ளன. 

பு 
S AL 


B 


h , 


P 


Pa . 


படம் 6.10 . 


அவைகளின் குவிய தூரங்கள் முறையே f.f , என்றும் , அவை 
களுக்கிடைப்பட்டதூரம் a என்றும் கொள்வோம் . முதல் வில்லை 
ஏற்படுத்தும் திசைமாற்றம் 6. எனக்கொண்டால் 

h , 
8 

( 1 ) 


படத்தில் h ; என்பது P, A ஆகும் . இரண்டாவது வில்லை 
ஏற்படுத்தும் திசைமாற்றம் 6 , எனில் 

h , 
f | 

( 2 ) 
h, என்பது P, B ஆகும் . 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


171 


எனவே , 


he 


8. -- 


P, B h - 18 
h , h , 

a . 
f , f : 

f 
a.h , 


-- 


-- 


h 


- 


- 


T 


( 3 ) 


51 


ஆனால் குறைந்த அளவு கோளப் பிறழ்ச்சிகொண்டிருக்க , 

82 
ஆக இருக்கவேண்டும் . 
எனவே , 
hi 1 

a h , 
ffifa fif : 
அதாவது , 

1 1 
fi f 
1 1 

f . ff fif 
அல்லது , 

f . _ f : = a 
எனவே வில்லைகளுக்கிடைப்பட்ட தூரம் , அவைகளின் குவிய 
தூரங்களின் வேறுபாட்டிற்குச் சமமாக இருக்கவேண்டும் . இடை 
வெளி f | - f , எப்பொழுதும் நேர்க்குறியைக் கொண்டதாகையால் 
fi , fs- வைவிடப் பெரியதாக இருக்கவேண்டும் . 


--- 
--ர் . 


( ஈ ) குழி , குவி வில்லைகளின் இணைப்பு : 

குவி வில்லைக்குப் பிறழ்ச்சி நேர்க்குறியுடனும் , குழிவில்லைக்கு 
எதிர்க்குறியுடனும் இருப்பதால் , படம் 6.11 - ல் காட்டப்பட்டுள்ளது 


i 


படம் 8.11 . 


172 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
போன்றதொரு இரட்டையைக்கொண்டு கோளப் பிறழ்ச்சியை 
நீக்கலாம் . 

அச்சிலிருந்து சமதூரத்தில் அமைந்துள்ள புள்ளிகள் எல்லாம் 
முழு வட்ட அமைப்பைக் கொடுக்கும் . அந்த வட்டம் ஒரு மண்டலம் 
( Zone ) எனப்படும் . 

இந்த அமைப்பினால் அச்சு நெருக்கக் கதிர்கள் குவியும் புள்ளி 
யுடன் , அச்சிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திலுள்ள ஏதாவது ஒரு 
மண்டலத்தில் விலகல் அடையும் கதிர்களை மட்டுமே குவிக்க 
இயலும் . அதாவது இந்த இரண்டு மண்டலங்களிலிருந்து வரும் 
கதிர்களையும் ஒரே புள்ளியில் குவியும்படிச் செய்யலாம் . உதாரணத் 
திற்கு படம் 6.11 - ல் காட்டப்பட்டுள்ள படி , அச்சு நெருக்கக் கதிர் 
களையும் , விளிம்பில் அமைந்துள்ள மண்டலத்தில் இருந்து வரும் 
கதிர்களையும் ஒரு புள்ளியில் குவியுமாறு செய்யலாம் . அதாவது 
கதிர்கள் a , d இரண்டும் ஒரே புள்ளியில் குவிகின்றன . ஆனால் 
இடைப்பட்ட மண்டலங்களில் இருந்துவரும் b , c போன்ற கதிர்கள் 
அதே புள்ளியில் குவிவதில்லை . எனவே .இடைப்பட்ட மண்டலங் 
களில் ஏற்படும் பிறழ்ச்சியை முழுமையாக நீக்க இயலாது . இந்தக் 
காரணத்தால் , வில்லையின் செயல்படு பரப்பை ( Aperture ) ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்குமேல் அதிகப்படுத்த இயலாது . 


( உ ) ஒரு அப்ளநாட்டிக் வில்லையைப் பயன்படுத்துதல் : 

கோளப் பிறழ்ச்சியை , பொருளும் , படிவமும் உண்மையானவை 
களாக இருக்கின்றவரை முழுமையாக நீக்க இயலாது . ஆனால் 
பொருளோ அல்லது படிவமோ மாயமானதாக இருந்தால் , குறிப் 
பிட்ட பொருள் , படிவ நிலைகளுக்கு பிறழ்ச்சியற்றதொரு கோள 
வில்லையை அமைக்க முடியும் . இவ்வாறு அமைக்கப்படும் வில்லை 
அப்ள நாட்டிக் வில்லை என்றும் , பொருள் , படிவ புள்ளிகள் -அப்ள 
நாட்டிக் புள்ளிகள் என்றும் கூறப்படும் . இவ் வில்லை மேலும் ஒரு 
குறைபாடான “ வால் நட்சத்திரக் குறைபாட்டை ( Comatic defect ) 
யும் நீக்கப் பயன்படுகின்றது . இக் குறைபாட்டைக் குறித்து 
அடுத்த பகுதியில் பார்ப்போம் . 


அப்ள நாட்டிஸம் ; 

ஒளிவிலகல் அல்லது எதிரொளிப்பு மூலம் பொருளின் சரியான 
படிவத்தை உண்டாக்குவதற்கு ஒளியியல் கருவி ஒன்றைப் பயன் 
படுத்துகின்றோம் . ஆனால் ஏற்படும் படிவம் நிறப் பிரிகையினால் 
உண்டாகும் குறைபாடுகளை விட்டு , ஒற்றை நிறக் கதிர்களால் 
ஏற்படும் பல குறைபாடுகளால் -- ( கோளப் பிறழ்ச்சி , கோமா 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


173 


அஸ்டிக்மேட்டிஸம் , வளைவு குறைபாடு , உருக்குலைவு போன்றவை 
கள் ) பாதிக்கப்படுகின்றது . 

புள்ளிப் 

பொருளொன்றுக்கான 
புள்ளிப் படிவத்தை, கோளப் பிறழ்ச்சி , கோமா ஆகிய குறை 
பாடுகள் இல்லாததாக உண்டாக்க இயலும் . இவ்வாறு படிவம் 
உண்டாகும்பொழுது பொருள் அமையும் புள்ளி , படிவம் அமையும் 
புள்ளி- இரண்டும் அப்ள நாட்டிக் புள்ளிகள் எனப்படும் . பொருளின் 
குறையிலாப் படிவத்தை உண்டாக்கும் பரப்பு , அப்ள நாட்டிக் பரப்பு 
[ Aplanatic surface ) எனப்படும் . ஒளி எதிரொளிப்பிற்கான அப்ள 
நாட்டிக் பரப்புகள் பற்றி ஆடிகளில் கோளப் பிறழ்ச்சியை நீக்கும் 
தலைப்பின்கீழ் படித்துள்ளோம் . இப் பகுதியில் ஒளிவிலகல் ஏற்படும் 
பொழுது அமையும் அப்ள நாட்டிக் புள்ளிகளையும் , பரப்புகளையும் 
காணும் முறைபற்றிப் பார்க்கலாம் . 

ஒளி ஊடுருவும் கோளமொன்றைக் ( Sphere ) கருதுவோம் . 
அதனுடைய ஒளிவிலகல் எண் 4. என்றும் , ஆரம் R என்றும் 
கொள்வோம் . இதனுள் புள்ளிப்பொருள் 0 வைக்கப்பட்டுள்ளது 
என்றும் கொள்வோம் ( படம் 6.12 ) . 


. 


** 


12 


படம் 6.12 . அப்ளநாட்டிக் பரப்பும் , புள்ளிகளும் 
ஒளிவிலகல் எண் - மதிப்பு கொண்ட பொருளால் கோளம் 
சூழப்பட்டுள்ள தாகக் கொள்வோம் . மேலும் 4 > H , என்றும் 
கொள்வோம் ... 


174 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


1 தான் 10- வின் படிவம் - எனவும் , மேலும் புள்ளி 0 
கோளத்தினுள் , 

CA 

CIT 

Co CA 
என்னும் சமன்பாட்டைச் சரிசெய்யுமாறும் அமைக்கப்பட்டுள்ள 
தாகக் கொள்வோம் . 

இந்த நிபந்தனையின்கீழ் , முக்கோணங்கள் OAC- யும் IAC- யும் 
ஒத்த முக்கோணங்கள் , 
எனவே , 

LIAC 2 AOC Zr 


இப்பொழுது முக்கோணம் 0AC- யில் , 

OC Sini 

CA Sin r - 
அல்லது , 

ப 
oc CA. 


R. 


H 
ப 


( 
2 
) 


மேலும் முக்கோணம் IAC- யில் , 

IC 

Sinr 
CA Sin i 


H 


அல்லது , 


( 
3 
) 


IC R. 

H 
எனவே , 

IC 
OC 

( 4) 
சமன்பாடு ( 4 ) கோண உருப் பெருக்கத்தைக் கொடுக்கின்றது . 

சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) ஆகியவை , படுகோணம் i , அல்லது 
விடுகோணம் r இவைகளைப் பொறுத்தவை அல்ல . 
இதனால் , 
OC = R. 

H 

அல்லது IC = R. 


+ 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


175 


என்ற நிபந்தனைகள் சரிசெய்யப்பட்டால் , 0 - விலிருந்து புறப்பட்டுச் 
செல்கின்ற எந்த விடுகற்றையானாலும் , 1 - யில் குவியும் . இந்நிலை 
யில் , புள்ளிகள் 0 -வும் , 1 - ம் அப்ள நாட்டிக் புள்ளிகள் எனப்படும் . 
எனவே 0 - விலிருந்து விரிந்துசெல்லும் எல்லாக் கதிர்களும் -யில் 
இருந்து வருவதுபோலத் தோன்றும் . ஆகவே , பொருள் புள்ளி 0, 
படிவப் புள்ளி 1 இவைகளு க்கு எந்தவிதமான கோளப் பிறழ்ச்சியும் 
ஏற்படாது . 

மேலும் சூழ்ந்துள்ள ஊடகம் காற்று எனில் , H. = 1 ஆகும் . 
எனவே ; 4 , = 4 என்று கொண்டால் , 

R 
OC 

; IC = AR என ஆகும் . 

ப 
எனவே - ஒளிவிலகல் எண்கொண்ட ஊடகமொன்றில் அதே ஒளி 
விலகல் எண்கொண்ட கேர்ள வில்லையின் வளைவுமையத்திலிருந்து , 
R 

தூரத்தில் பொருள் வைக்கப்பட்டிருந்தால் , வில்லையின் வளைவு 
மையத்திலிருந்து R / 4 தூரத்தில் படிவம் உண்டாகும் . இப்பொழுது 
பொருள் படிவப் புள்ளிகள் , பரிமாற்று புள்ளிகள் ஆகும் . நீண்ட 
பொருளானாலும் , புள்ளிக்குப் புள்ளி சரியான படிவம் உண்டாவ 
தால் கோளப் பிறழ்ச்சி இல்லாமல் உண்டாகும் . மேலும் எல்லாப் 
புள்ளிகளுக்குமான உருப்பெருக்கம் சமமாக இருக்கும் . 

எனவே அப்ள நாட்டிக் புள்ளிகளில் ஒன்றில் வைக்கப்படும் 
பொருளுக்கான படிவம் மற்ற புள்ளியில் ஏற்படுகின்றது . இத் 
தத்துவத்தை அடிப்படையாகக்கொண்டு பகுதி 9.6 - ல் படிக்க 
விருக்கும் அபேயின் எண்ணெய் அமிழ்ப்புப் பொருளருகு வில்லை 
அமைக்கப்பட்டுள்ளது . இப் பொருளருகு வில்லை கொண்டு 
அமைக்கப்படும் கூட்டு நுண்ணோக்கி , திறன் மிக்கதென்பதையும் 
காணலாம் . 


6.9 ) கோமா 

வில்லைக்கு அதிகப் பரப்பு இருப்பதினால் உண்டாகும் மற்று 
மொரு படிவக்குறைபாடு கோமா ( Coma ) எனப்படும் . அச்சி 
லிருந்து பொருள் விலகி அமைந்திருக்கும்பொழுது இக் குறைபாடு 
ஏற்படுகின்றது . 

படம் 613 ல் OA என்னும் பொருளின் புள்ளி A வில்லையின் 
அச்சிலிருந்து விலகி அமைந்துள்ளது . A- யிலிருந்து புறப்பட்டுச் 
செல்லும் அச்சு நெருக்கக் கதிர்கள் ( Paraxial rays ) 1 - ல் 
படிவத்தை உண்டாக்கும் . வில்லையினை பல மண்டலங்களாகப் 
பிரித்து , { 1,1 ) எனக்குறிப்பிட்டுள்ள கதிர்கள் ஒரு மண்டலத்திலும் , 


176 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( 2,2) என்னும் கதிர்கள் மற்றுமொரு மண்டலத்திலும் , ( 3,3 ) 
என்னும் கதிர்கள் அடுத்ததொரு மண்டலத்திலும் விலகல் அடை 


3 


2 


1y | 


D 


படம் 6 13. கோமா குறைபாடு 
வதாகக் கொள்ளலாம் . ஒரே மண்டலத்தின் மேல்பாகத்திலும் , 
கீழ்பாகத்திலும் விலகல் அடைந்து செல்லும் கதிர்கள் ( 1,1 , புள்ளி 
14 - ல் படிவத்தை உண்டாக்குகின்றன . இதேபோன்று அம் மண் 
டலத்தின் வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து வரும் கதிர்கள் எல்லாம் 
ஒரே புள்ளியில் குவிவதற்கு பதில் ஒரு சிறுவட்டத்தின் பரிதியின் 
மேல் வெட்டிக் கொள்கின்றன . அச்சு நெருக்கக் கதிர்களினால் 
உண்டாக்கப்படும் சிறுவட்டப் படிவம் முழுவதும் சீரான பொலி 
வுடன் - இருக்கின்றது . மற்ற , மண்டலங்களில் இருந்து - வரும் 
கதிர்களினால் , அதிக ஆரம் கொண்ட வட்ட படிவங்கள் உண் 
டாக்கப்படுகின்றன . அச்சு நெருக்கத்தில் உள்ள மண்டலக் 
கதிர்களுக்குப் பொலிவுப் பெற்ற சிறுவட்டமும் , விளிம்பு மண்டலக் 
கதிர்களுக்குப் பொலிவு குறைந்த மிகப் பெரியவட்டமுமாக உண் 
டாகின்றன . இந்த வட்டங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக உள்ளன . 
இதனால் படம் 6.13 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வால் நட்சத்தி 
ரம்போல் , 1 - ல் பொலிவுடனும் , மேலே செல்லச் செல்லப் பெரியன 
வாகவும் பொலிவற்றும் உள்ளன . வில்லையின் பல மண்டலங் 
களில் ஒளிவிலகல் அடையும் கதிர்கள் ஏற்படுத்தும் பக்க உருப் 
பெருக்கங்கள் ( Lateral magnifications ) சமமில்லாமையால் இக் 
குறைபாடு ஏற்படுகின்றது . 

கோமா குறைபாட்டை - நீக்க வில்லையின் எல்லா மண்டிலங் 
களும் சம அளவு பக்க உருப்பெருக்கத்தை உண்டாக்குமாறு 
அமைக்கப்படவேண்டும் . இதற்கு அத்தியாயம் 4 - ல் கண்ட அபே 
யின் சைன் நிபந்தனையான , 

A y : Sin e , H , y , Sin 8 , என்னும் சமன்பாடு 
சரி செய்யப்பட்வேண்டும் , 


Sin 91 
Sine : 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 177 

ப 
பக்க உருப்பெருக்கம் 31 

H. Sin e , 

H , Sin 8 , 
மாறிலியாக இருக்கவேண்டும் . வில்லையின் இரு பக்கங்களிலும் 
அமையும் ஊடகம் காற்றாக இருந்தால் , 

மாறிலி , என்னும் நிபந்தனை அமையும் . 
எனவே இந்தக் குறைபாட்டை நீக்க , எல்லர் மண்டலங் 
களுக்கும் சமஅளவு பக்க உருப்பெருக்கத்தை உண்டாக்கும் வில்லை 
யைப் பயன்படுத்தல் வேண்டும் . அப்ள நாட்டிக் வில்லை சமபக்க 
உருப்பெருக்கத்தை உண்டாக்கக் கூடியது . எனவே அப்ள நாட்டிக் 
வில்லையினால் கோளப்பிறழ்ச்சி , கோமா இரண்டையும் நீக்கி 
விடலாம் . கோமாவை ஓரளவுக்கு தடுப்புகளைப் ( Stops பயன்படுத்து 
வதன் மூலம் குறைக்கலாம் . கோமா குறைபாடு , கோளப்பிறழ்ச்சியி 
லிருந்து கீழ்க்கண்ட முறைகளில் வேறுபட்டது . 

1. கோளப்பிறழ்ச்சியை நீளத்தில் அளக்கின்றோம் ; கோமா 
வைப் பக்கவாட்டில் அளக்கின்றோம் . அதாவது தளத்திற்குக் 
குத்தாக உள்ளது கோமா . 

2. கோளப்பிறழ்ச்சியில் உண்டாகும் வட்டங்கள் ஓரச்சைக் 
கொண்டவை . கோமாவில் உண்டாகும் வட்டங்கள் வால் நட்சத் 
திரம் போன்ற அமைப்பைக் கொண்டவை . 
6.0. அஸ்டிக்மேட்டிஸம் 

கோமாவைப் போலவே அஸ்டிக்மேட்டிஸமும் வில்லையின் 
அச்சிலிருந்து பொருள் தள்ளி அமைந்துள்ள தால் ஏற்படும் 
பிறழ்ச்சியாகும் . கோமாவில் 

படிவம் அச்சிற்குக் குத்தான 
திசையில் விரிந்து ( Spread ) அமைகின்றது . அஸ்டிக்மேட்டிஸத்தில் 


P 


பே 


வியை சக்க 


படம் 6,14 . வில்லையில் ஏற்படும் அஸ்டிக்மேட்டிலம் 


12 


178 . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


- 


அச்சின் திசையிலேயே விரிந்து அமையும் . படம் 6.14 ல் - ல் வில்லை 
யின் அச்சிலிருந்து தள்ளி அமைந்துள்ள 

அமைந்துள்ள புள்ளி B- யினுடைய 
படிவத்தில் ஏற்படும் அஸ்டிக்மேட்டிஸம் விளக்கப்பட்டுள்ளது . 
புள்ளி B- யிலிருந்து விரிந்து செல்லும் இரண்டு கூம்பு ஒளிக் 
கற்றைகள் கருதப்பட்டுள்ளன . ஒரு கூம்புக்கற்றையான BMN , 
குத்துத் தளத்தில் பட்டு விலகலுக்குப் பின்னர் P , என்னும் புள்ளி 
யில் வில்லைக்கு அருகில் குவிகின்றது . சாகிட்டல் தளம் ( Sagittal 
plane ) RS- ல் படும் BRS என்னும் கூம்புக்கற்றை ஒளிவிலகலுக்குப் 
பின்னர் வில்லையிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள P, என்னும் 
புள்ளியில் குவிகின்றது . விலகலடையும் எல்லாக் கதிர்களும் 
முதன்மைப்படிவம் அமையும் P.- ன் வழியாகச் செல்லும் கிடை 
நிலைக்கோட்டின் வழியாகவும் , இரண்டாம் நிலைப்படிவம் அமையும் 
P.- வின் மூலம் செல்லும் குத்துக்கோட்டின் வழியாகவும் செல்கின் 
றன . இதனால் ஒளிவிலகல் அடைந்த ஒளிக்கற்றையின் குறுக்கு 
வெட்டுப்பரப்பு ஒரு நீள் வட்டமாக இருக்கும். இந்தக் குறுக்கு 
வெட்டு P.- ல் கிடைக்கோடாகவும் , P.-வில் குத்துக் கோடாகவும் 
அமைகின்றது . P- க்கும் , P , க்கும் இடையே திரையொன்றை 
நகர்த்திக் கொண்டே வந்தால் ஏற்படும் படிவங்களின் அமைப்பு 
படம் 6.14 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு இருக்கும் . குறிப்பிட்டதொரு 
புள்ளி C- யில் இருக்கும் படிவத்தின் குறுக்கு வெட்டு சீராக ஒளி 
யூட்டப்பட்டுள்ள முழுவட்டமாக உள்ளது . இந்த வட்டம் தெளிவு 
வட்டம் எனப்படும் . இந்நிலையை B- யினுடைய தெளிவான 
படிவம் தோன்றும் இடமெனக் கொள்ளலாம் . P.- க்கும் P , - க்கும் 
இடைப்பட்ட தொலைவு “ அஸ்டிக்மேட்டிக் தொலைவு எனப்படும் . 

இக் குறைபாட்டையும் , வளைவுக்குறைபாட்டையும் ஒரே 
மாதிரியான அமைப்புகளால் நீக்கலாம் . எனவே வளைவுக் குறை 
பாட்டைப் பற்றிப் பார்த்த பின்னர் , இவ்விரு குறைபாடுகளையும் 
நீக்கும் முறைகளைப் பற்றிப் படிக்கலாம் . 


6. 11 , வளைவு குறைபாடு ( Curvature ) 

தனிவில்லையொன்றினால் தோற்றுவிக்கப்படும் நீளமான தட் 
டைப் பொருளினுடைய படிவமானது , வளை தளமொன்றில் அமை 
வதாக உள்ளது ( படம் 6. 15 ) . 

அச்சிற்கு வெகு அருகில் அமையும் பொருள்களின் படிவங்களின் 
வெளிப்பாகங்கள் மங்கலாக் , தெளிவில்லாமல் உள்ளன . இந்த 
வகையான குறைபாடு , படிவத்தின் வளைவு குறைபாடு ( Curvature 
of the image ) எனப்படும் . நீளப் பொருளெனில் அச்சிலிருந்து 
தூரத்தில் அமையும் புள்ளிகள் வில்லையிலிருந்தும் தள்ளி அமை 

எனவே - குவிவில்லை ஒன்றில் உண்மைப்படிவம் உண் 


கின் றன . 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


179 


M 
படம் 6 15 , வளவு குறைபாடு 
> டாகும்பொழுது , அச்சிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள பொரு 
ளின் பகுதிக்கான படிவம் , வில்லையிலிருந்து. குறைந்த தூரத்தில் 
உண்டாகின்றது . அச்சிற்கு அருகாமையில் உள்ள பொருளின் 
பகுதிக்கான படிவம் வில்லையிலிருந்து அதிக தூரத்திலும் ஏற்படு 

இதனால் நீளப் பொருளினுடைய படிவம் பார்வைப் 
புலத்தில் வளைந்து தோன்றுகின்றது . 

ஒரு தனிக்குவி வில்லையில் உண்மைப் படிவம் தோன்றும் 
பொழுது ஏற்படும் வளைவுக்குறைபாடு படம் 6.15 - லும் மா பப் 
படிவம் உண்டாகும் பொழுது ஏற்படும் வளைவக்குறைபாடு படம் 
6.16 லும் , குழிவில்லையில் ஏற்படும் படிவத்தின் வளைவுக் குறை 
பாடு படம் 6.17 - லும்காட்டப்பட்டுள்ளன . 


கின்றது . 


படம் 6.16 . 


B 


படம் 6,17 


180 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படிவங்களின் அமைப்புகளிலிருந்து குவிவில்லையொன்று தோற்று 
விக்கும் படிவம் வில்லையை நோக்கி வளைகின் றதென்பதும் , குழி 
வில்லை தோற்றுவிக்கும் படிவம் வில்லையிலிருந்து வெளிப்பக்கம் 
நோக்கி வளைகின்றதென்பதும் அறியப்படுகின்றது . எனவே இக் 
குறைபாட்டை நீக்குவதற்கு குவி , குழி வில்லைகளின் சரியான 
தொகுப்பொன்று உதவும் எனத் தெளியலாம் . 


6. 12. வளைவு குறைபாட்டை நீக்கல் 

( அ ) மெல்லிய வில்லைகளின் தொகுப்பொன் றில் இறுதிப் படி - 
வத்திற்கு உண்டாகும் வளைவு குறைபாடு 
1 

1 
Σ 
R 


Mafa 


என்று காட்டலாம் . 


சமன்பாட்டில் R என்பது இறுதிப் படிவத்தின் வளைவு ஆரம் . Ha 
இறுதி வில்லையின் விலகல் எண் , f . இறுதி வில்லையின் குவியதூரம் 
ஆகும் . இறுதிப் படிவம் வளைவில்லாால் ஒரு தளப் படிவமாக 
இருக்க , 
1 

1 

0 
R Info 


இச் சமன்பாட்டின்படி , காற்றில் வைக்கப்பட்டுள்ள இரு வில்லை 
களுக்கான நிபந்தனை , 

1 

1 
+ 

0 
Hf . 
என்று ஆகின்றது . 


அதாவது , 
Hfi + w f = 0 

( 1 ) 
என்று ஆகின்றது . 

இந்தச் சமன்பாடு “ பெட்ஸ்வால் ” ( Petzval ) நிபந்தனை எனப் 
படும் . இங்கு 4 , 4 , என்பவை முறையே வில்லைகளின் விலகல் 
எண்களையும் , fi , f முறையே வில்லைகளின் குவிய தூரங்களையும் 
குறிக்கும் . இந்த நிபந்தனை வில்லைகள் ஒன்றை ஒன்று ஒட்டி 
இருந்தாலும் , இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருத்தாலும் 
பொருந்தும் . எனவே , வெவ்வேறு வகைப் பருப்பொருள்களால் 
செய்யப்பட்டுள்ள குழி , குவி வில்லைகளைக் கொண்டு வளைவு குறை 
பாட்டை நீக்கலாம் . 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


181 


இவ்வாறான தொகுப்பை அமைக்கும்பொழுது குவிவில்லையின் 
குவிய தூரம் f எனில் , குழி வில்லைக்கான குவிய தூரம் f , fr- ஐ 
விடப் பெரியதாக இருக்க வேண்டும் . இதனால் சமன்பாடு ( 1 ) ஐச் சரி 
செய்ய H. , H .. ஐவிடக் குறைவான மதிப்பைக் கொண்டதாக 
இருத்தல் வேண்டும் . இதற்காக தனிப்பட்ட வகையான கண் 
ணாடிகள் உண்டாக்கப்பட்டன . . எனவே பெட்ஸ்வால் நிபந்தனை 
சரிசெய்யம்படும்படி செய்யப்பட்ட இரட்டைகள் 

வளைவு 
குறைபாட்டை முழுவதுமாக நீக்குகின்றன . அதே நேரத்தில் 
அஸ்ட்டிக்மேட்டிஸம் பெரிதும் குறைக்கப்படுகின்றது . மேற் 
குறிப்பிட்ட முறையில் அமைக்கப்படும் பட வில்லைகள் “ அஸ்ட்டிக் 
மேட்டிஸம் நீக்கிய வில்லைகள் ( Anastigmat ) எனப்படும் . 


( ஆ ) ஒரே பருப்பொருளால் ஆன கண்ணாடி கொண்டு அமைக் 
கப்பட்ட குவி , குழி வில்லைகள் கொண்ட தொகுப்பாலும் சரி செய்ய 
லாம் . அவைகள் இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருக்க வேண் 
டும் , மேலும் இடைப்பட்ட தூரம் , அவ்வில்லைகளின் குறைந்த 
குவிய தூரமுள்ள தன் குவிய தூரத்தைவிட குறைவாக இருக்க 
வேண்டும் . இப்படிப்பட்ட தொகுப்பானது குவி வில்லையைப் 
போன்று செயல்படுவதுடன் , அஸ்ட்டிக் மேட்டிஸம் , வளைவு குறை 
பாடு ஆகிய குறைபாடுகளை நீக்கும் முறையில் அமைகின்றது . 


( இ ) தடுப்புகள் ( Stops ) பயன்படுத்தியும் பெருமளவுக்கு இந்தக் 
குறைபாட்டை நீக்கலாம் . வில்லையின் அச்சின் மீது சரியான 
தூரத்தில் தடுப்பு வைக்கப்பட வேண்டும் . தடுப்பின் நிலையை 
சரி செய்து , வில்லையின் மீது விழும் கதிர்களைச் சரி செய்து , 
முதன்மைப் படிவத்தளமும் , ( Principal image surface ) , இரண்டா 
வது படிவத்தளமும் , சமமான ஆனால் எதிர் எதிர் வளைவுகளைக் 
கொள்ளுமாறு செய்யலாம் . தெளிவுப் படிவப் பரப்பு ( Surface of 
least confusion ) இவை இரண்டிற்கும் இடையில் அமையுமாகை 
யால் , படிவம் தட்டையாக்கப்படும் . ஆனால் பார்வைப் புலத்தின் 
வெளிப் பாகங்களில் “ அஸ்ட்டிக்மேட்டிஸம் " அதிகமாகும் . 


6.13 ,) உருக்குலைவு ( Distortion ) 

பொருளின் பல பாகங்களும் வில்லையினுடைய அச்சிலிருந்து 
வெவ்வேறு தொலைவில் அமைகின்றன . இப்படி வேறுபட்ட 
தொலைவுகளில் அமையும் பாகங்களை , வேறுபட்ட அளவுகளுக்கு 
வில்லையானது உருப்பெருக்கம் செய்வதினால் , படிவத்தில் , உருக் 
குலைவு ஏற்படுகின்றது . 


183 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பொருளிலிருந்து வரும் கூம்புக்கற்றைகளைக் குறைப்பதற்கு 
தடுப்புகள் பயன் படுத்தப்படும் பொழுது படிவம் உருக்குலைவு 
அடைகின்றது . வில்லைக்கும் . பொருளுக்கும் இடையில் தடுப்பு 
வைக்கப்பட்டிருந்தால் வில்லைக்கு அருகில் தடுப்பு இருக்கும் 
பொழுது பொலி வானபடிவம் கிடைக்காது . தடுப்பைப் பொருளை 
நோக்கி நகர்த்தினால் படிவத்திற்குப் பொலிவு உண்டாகும் ; ஆனால் 
படிவம் உருக்குலைந்து தோன்றும் . படம் 6.18 - ல் உள்ள துபோன்று 
தடுப்பு S அமைக்கப்பட்டால் , பொருள் OB-யிலிருந்து வரும் 
கதிர்கள் வில்லையின் அடிப்பாகத்தின் வழியாக மட்டுமே செல்ல 
இயலும் . 


M 


படம் 6.18 . 


படிவ உருக்குலைவு 


u 


இதனால் வில்லைக்கும் பொருளுக்குமான தூரம் u அதிகமாகின்றது . 

f 
எனவே உருப்பெருக்கம் m = குறைகின்றது . இதனால் படி 

f 
வத்தின் விளிம்புகள் உள் நோக்கி வளைந்து பீப்பாய் போன்ற ஒரு 
தோற்றத்தைக் கொடுக்கும் . இவ்வகைக் குறைபாடு , “ பீப்பாய் 
உருக்குலைவு (Barrel distortion ) எனப்படும் . 


மாறாக படம் 6.19 - ல் காட்டியுள்ளவாறு தடுப்பை வில்லைக்கும் , 
படிவம் தோன்றும் திரைக்கும் இடையில் வைத்தால் , பொருள் 
OB-யிலிருந்து வரும் கதிர்கள் வில்லையின் மேல் 

பகுதி 
மூலம் : மட்டுமே செல்கின்றன . தனால் ப.ன் மதிப்பு அதிக 
மாகின்றது . 


கோளப் பிறழ்ச்சியும் அதனுடன் இணைந்த குறைபாடுகளும் 


18 ! 


படம் 6.19 . 


-ன் மதிப்பு அதிகமாகின்றது. 


எனவே உருப்பெருக்கம் m 

f 
ஆகவே படிவத்தின் விளிம்புப் பக்கங்கள் வெளிநோக்கி அமை 
கின்றன . படிவம் இவ்வாறு அமையும்பொழுது “ குண்டூசி மெத்தை 
உருக்குலைவு " ( Pin -cushicn distortion ) ஏற்படுகின்றது . 


இக் குறைபாட்டை நீக்க , ஒரே தன்மையான இரண்டு வில்லை 
பகளினால் ஆன தொகுப்பின் மையத்தில் , படம் 6.19 ல் காட்டி 
யுள்ளவாறு ஒரு தடுப்பை வைத்தால் முதல் வில்லையினால் 
உண்டாக்கப்படும் குண்டூசி மெத்தை உருக்குலைவு இரண்டாவது 
வில்லையினால் உண்டாக்கப்படும் பீப்பாய் உருக்குலைவுக்கு " சமனாகி 
தெளிவான , பொருளினை ஒத்த படிவம் கிடைக்கும் . 


படம் 6.20 .. 


வீழ்த்தி வில்லைகளும் ( Projection lenses ) ஒளிப்படவியல் வில்லை 
களும் இந்த முறையில் அமைக்கப்படுகின்றன . 


1841 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


வினாக்கள் 


1. ஆடிகளிலும் , வில்லைகளிலும் ஏற்படும் கோளப் பிறழ்ச்சி 
களைப்பற்றி எழுதுக . 
ஒளியியல் தொகுப்பொன் றில் 

பொன்றில் இக் குறைபாட்டை 
நீக்கும் முறைகளை விளக்குக . 


2. இரண்டு வில்லைகளைக்கொண்டு அமைக்கப்படும் தொகுப்பு 

கோளப் பிறழ்ச்சி அற்றதாக அமைய அவைகளின் குவிய 
தூரங்கள் முறையே fr.f , என்றும் , இடைப்பட்ட தூரம் 

• d என்றும் கொண்டால் , d = fi - f , எனக் காட்டுக . 
3 . 

ஒரு குவி வில்லையில் ஏற்படும் கோளப் பிறழ்ச்சியை 
விளக்கவும் . தனி வில்லையில் இக் குறைபாட்டை நீக்கப் 
பயன்படுத்தும் முறைகளை விளக்குக . 


4. மட்டக்குவி வில்லையொன்றில் ஏற்படும் பிறழ்ச்சியைக் 

குறித்துக் குறிப்பு வரைக . 
5. அப்ள நாட்டிக் புள்ளிகள் , அப்ள நாட்டிக் பரப்புகள் ஆகிய 
வற்றை விளக்கவும் . 


. 


ஒளிவிலகல் கோளப் பரப்பொன்று , குறிப்பிட்ட பொருள் . 
படிவ நிலைகளுக்கு , அப்ள நாட்டிக் பரப்பாக இருக்கு 
மெனக் காட்டுக . 

இத் தத்துவத்தின் செயல்முறை முக்கியத்துவத்தை 
விளக்குக . 


6. குறிப்பு வரைக : 

( 1 ) கோளப் பிறழ்ச்சி , 
(2) அஸ்ட்டிக்மேட்டிஸம் , 
(3) அப்ள நாட்டிஸம் , 
( 4 ) வளைவுக் குறைபாடு 
( 5 ) உருக்குலைவு 


ரூப நிறப்பிரிகையும், நிறப்பிறழ்ச்சியும் 


7.1 . பட்டகங்களும் , வில்லைகளும் படிவங்களை உண்டாக்கு 
தலைப்பற்றி படிக்கும்போது ஒற்றை நிற ஒளி பயன்படுவதாகக் 
கொண்டோம் . வில்லை அல்லது பட்டகமொன் றின்மீது வெள்ளை நிற 
ஒளி படும்பொழுது அதன் திசை மாற்றப்படுவதுடன் , நிறப்பிரிகை 
யும் அடைகின்றது . வில்லை அல்லது பட்டகம் ஏற்படுத்தும் , 
வெண்ணிற ஒளியால் ஒளியூட்டப்பட்ட பொருளொன் றினுடைய 
படிவம் , பல நிறங்களைக் கொண்டிருக்கும் . இதனால் படிவம் நிறப் 
பிறழ்ச்சி ( Chromatic aberration ) என்னும் குறைபாட்டால் பாதிக் 
கப் படுகின்றது . இக் குறைபாடு படிவங்களிலிருந்து நீக்கப்படுதல் 
வேண்டும் . இதற்கு நிறப்பிறழ்ச்சி நீக்கம் ( Achromatism ) என்று 
பெயர் . ஒரு வில்லையைப் பல பட்டகங்களின் இணைப்பு எனக் 
கருதலாம் . எனவே பட்டகங்களில் ஏற்படும் நிறப்பிறழ்ச்சி பற்றி 
முதலில் ஆராய்வோம் . 


7.2 . பட்டகத்தில் நிறப்பிரிகை : 

வெள்ளொளிக் கதிரொன்று பட்டகத்தின் வழியே செல்லும் 
பொழுது அதனுடைய ஆக்கக்கூறு ( Constituent ) நிறங்களாகப் 
பிரிக்கப்படுதலுக்கு நிறப்பிரிகை என்று பெயர் . ஒவ்வொரு ஆக்கக் 


வெள்ளொளி 
S. 


படம் 7.1 . பட்டகத்தில் நிறப்பிரிகை 


186 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கூறின் திசைமாற்றமும் வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டது . 
நிறப்பிரிகைககுப் பின்னர் வெளிவரும் கதிர்களைத் திரையொன்றில் 
பிடித்தால் , கிடைக்கும் படிவம் கண்ணுறு நிறமாலை ( Visible spec 
trum ) எனப்படும் . ஆனால் நிறமாலையில் திரையின் மீது தோன்றாத 
பகுதியும் உண்டு . கண்ணுறு பகுதி ஊதா ( Violet ) விலிருந்து 
சிகப்பு வரை “ VIBGYOR " என்னும் வரிசையில் அமைந்து 
முக்கியமான ஏழு நிறங்களைக் கொண்டதாக இருக்கும் . ஊதாநிறக் 
கதிர்களுக்கு ஏற்படும் திசைமாற்றம் அதிகமாகவும் , சிகப்பு நிறக் 
கதிர்களுக்கு ஏற்படும் திசைமாற்றம் குறைவாகவும் இருக்கும் , 
படம் 7.1 . வெள்ளை ஒளிக் கதிரொன்று ஒரு முப்பட்டகத்தின் 
வழியாகச் சென்று விலகல் அடைவதைக் காட்டுகின்றது . ஊதா 
நிறத்தின் கீழ் அமைந்துள்ள கண்ணுக்குத் தோன்றாத நிறமாலை 
யின் பகுதி புறஊதா ( Ultra violet ) என்றும் , சிகப்பு நிறத்தின் 
மேல் பகுதியில் அமைந்து கண்ணுக்குத் தோன்றாத பகுதி புறச் 
சிகப்பு ( Infra red ) என்றும் சொல்லப்படும் . நாம் இந்தப் பகுதியில் , 
கண்ணுறு பகுதியில் அமையும் கதிர்களைப்பற்றி மட்டுமே ஆராய் 
வோம் . நிறப்பிரிகை அடையாத ஒளி அல்லது பிரிக்க முடியாத 
ஒளி , ஒற்றை நிற ஒளி ( Monochromatic light ) எனப்படும் ... 

ஒளி ஒருவிதமான அலையியக்கம் என்று கொண்டால் , ஒளி 
யானது அதனுடைய ஆக்கக் கூறுகளாக நிறப்பிரிகை அடைத 
லுக்கு நல்ல விளக்கம் கொடுக்க இயலும் . இதைப்பற்றி அலைக் 
கொள்கையின்கீழ் தெளிவாகப் படிக்கலாம் . அதற்குமுன்னர் ஒளி 
குறிப்பிட்டதொரு திசைவேகம் V- யுடன் பரவுகின்றது என்று 
கொள்வோம் . எனவே ஒளிபரவும் ஊடகத்தினுள் உள்ள துகள் 
களின் திசைவேகம் V. அலை நீளம் , அதிர்வெண் n , இவற்றிற்கு 
இடையேயான சமன்பாடு V = n / ஆகும் . சூரிய ஒளி பல நிறங்களை 
கொண்டிருப்பதன் காரணம் , அது வேறுபட்ட அலை நீளங்களைக் 
கொண்ட கதிர்வீச்சுக்களைக் கொண்டிருப்பதேயாகும் . பிரிகையை 
உண்டாக்குமொரு ஊடகத்தில் பல அலை நீள மதிப்புகளைக்கொண்ட 
கதிர் வீச்சுக்கள் செல்லும்பொழுது வெவ்வேறு திசைவேகத்துடன் 
செல்லும் . 

வெற்றிடத்தில் எல்லா அலை நீளங்களைக்கொண்ட கதிர்களுக் 
கும் திசைவேகம் சமமாகும் . அதனை c எனக் குறிப்பது வழக்கம் . 
ஊடகமொன்றில் குறிப்பிட்டதொரு அலை நீளமுள்ள ஒளிக்கான 
திசைவேகம் V எனில் , அதன் ஒளிவிலகல் எண் , 

வெற்றிடத்தில்ஒளியின் திசைவேகம் 
ஊடகத்தில் திசையின் ஒளிவேகம் 


-2 


c 


ஆகும் . 


- 


ஒளியின் 


வேறு 
நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 

187 
வெற்றிடத்தில் தான் ஒளியின் திசைவேகம் பெரும மதிப்பைக் 
கொள்ளுமாதலால் , மற்ற ஊடகங்களின் மதிப்பு வெற்றிடத் 
தின் - மதிப்பான ஒன்றைவிட அதிகமாக இருக்கும் . மேலும் , 

வெற்றிடத்தில் அலை நீளம் 
ப 

ஊடகத்தில் அலை நீளம் 
இங்கு ) என்பது , ஒளிபரவ எங்கும் நிறைந்துள்ளதாகக் கருதப் 
படும் ஈதர் ( Ether ) என்னும் ஊடகத்தின் துகள்களின் அதிர்வெண் 
ஆகும் . எனவே , ஒரு ஊடகத்தின் விலகல் எண் 4 , அதன் மீது 
படும் 

அலை நீளத்தைப் பொறுத்துள்ள தாகையால் , 
விலகல் கோணம் { Angle of refraction ) அலை நீளத்தைப் பொறுத்து 
மாறும் என்பது தெளிவாகின்றது . அதாவது வெவ்வேறு அலை 
நீளங்களுக்கு வெவ்வேறு விலகல் கோணங்கள் உண்டாகும் . 
வெள்ளொளியில் பல அலை நீளங்களைக்கொண்ட கதிர்கள் இருப் 
பதனால் , அதனுடைய ஆக்கக் கூறுகளாகப் பிரிக்கப்படுகின்றது . 
பட்டகத்தினுள் சிகப்பு நிற ஒளிக்கு மஞ்சள் நிற ஒளியைவிட திசை 
வேகம் அதிகம் . மஞ்சள் நிறத்திற்கு ஏற்படும் திசைமாற்றம் , 
சராசரி திசைமாற்றமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது . வெவ் 
வேறு நிற ஒளிக்கதிர்களுக்குப் பட்டகத்தின் விலகல் எண் , வெவ் 
தால் திசைமாற்றக் கோணத்தின் மதிப்பு அதிகரிக்கின்றது . விலகல் 
எண்ணின் மதிப்பும் அதிகரிக்கின்றது . இதனால் சிகப்பு நிறத் 
திற்குக் குறைந்த திசைமாற்றமும் , ஊதாவுக்கு மிக அதிகமான 
திசைமாற்றமும் ஏற்படுகின்றது . எனவே , நிறப் பிரிகையை 
உண்டாக்கும் ஊடகத்தின் விலகல் எண் ஊதா நிறத்திற்கு அதிக 
மதிப்பையும் , சிகப்பு நிறத்திற்குக் குறைந்த மதிப்பையும் கொண் 
டிருக்கும் . இந்த முறைப்படி ஒளிவிலகல் ஏற்பட்டால் , சாதாரண 
முறையில் நிறப்பிரிகை ஏற்படுகின்றது எனலாம் . 

உண்டாகும் 
நிறங்கள் VIBGYOR என்னும் வரிசைப்படி அமையாமல் இருக் 
குமே யானால் , ஒழுங்கற்ற நிறப்பிரிகை ( Anomalous dispersion ) 
எனப்படும் . 


7.3 . சூரிய ஒளி நிறமாலை : 


பட்டகமொன்றின் வழியாக சூரிய ஒளி செல்லுமாறு செய்தால் 
விலகலுக்குப் பின்னர் பல நிறங்களுக்கான பகுதிகள் தொடர்ச்சி 
யாகத் தெரிகின்றன . அதில் கண்ணுறு பகுதியில் ( Visible region) 
உள்ள எல்லா அலை நீளங்களைக்கொண்ட கதிர்களும் உள்ளமை 


188 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


யால் ஒரு தொடர் நிறமாலை ( Continuous Spectrum ) தோன்று 
கின்றது . இருப்பினும் தொடர் நிற மாலையை நன்கு கவனித்தால் 
சில கருமை நிற வரிகள் காணப்படுகின்றன . இவைகள் முதன் 
முதலில் ஃப்ரான்ஹோபரால் கண்டுபிடிக்கப்பட்டதால் ஃப்ரான் 
ஹோபர் வரிகள் ( Fraunhoffer lines ) எனப்படும் . இவற்றுள் சில 
முக்கியமான வரிகளும் , அவைகளுக்கிடப்பட்ட குறிப்பெயர்களும் , 
நிறங்களும் , அலை நீளங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . அலை 
நீளங்கள் ஆங்ஸ்ட்ராம் அலகினால் ( Angstrom upit ) அளக்கப் 
படுகின்றன . 
1 ஆ . அ . ( A. U.) 10-8 செ . மீ . ) 

10-10 மீட்டர் ஆகும் 


குறிபெயர் 


நிறம் 


அலை நீளம் 


சிகப்பு 


C 
D. 
E 


மஞ்சள் 


பச்சை 


6563 
5896 
5270 
4861 
4808 
3968 


நீலம் 
கரு நீலம் ( Indigo) 


H 


ஊதா 


7.4. குறைந்த விலகுகோணமுடைய பட்டகங்கள் : 

மிகக் குறைந்த அளவு விலகல் கோணம் A- யைக் கொண்ட 
பட்டகம் ABC- யைக் கருதுவோம் ( படம் 7.2 ). இத்தகைய பட்ட 

A 


8 


8 


படம் 7.2 . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


189 


கத்தில் திசைமாற்றக் கோணம் d என்றும் , ஒளிவிலகலை உண்டாக் 
கும் கோணம் A என்றும் , விலகல் எண் - என்றும் கொண்டால் , 

d ( 4 - 1 ) A 

( 1 ) 
என்பது தெரியும் . 
சிகப்பு ( C ) , நீலம் ( F ) , மஞ்சள் ( D ) 

நீலம் (F) , மஞ்சள் ( D ) இவைகளுக்கான 
பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்களை முறையே 40 HP , HD என்றும் , 
திசைமாற்றக் கோணங்களை முறையே dd , dr , dp 

என்றும் 
கொள்வோம் . 


சமன்பாடு ( 1 ) -ஐப் போன்று இந்த மதிப்புகளைப் பதிலீடு 
செய்து எழுத , 

do 

( Fc - 1 ) A (சிகப்பு நிறத்திற்கு ), 
de 

1 ) A [ நீல நிறத்திற்கு ), 
dp = ( HD 

( ID - 1 ) A [மஞ்சள் நிறத்திற்கு ), 


- 


என்ற சமன்பாடுகள் கிடைக்கும் . 


கோண 


dd 


நீல நிறத்திற்கும் சிகப்பு நிறத்திற்கும் ஏற்படும் திசைமாற்றக் 
கோணங்களின் வேறுபாடு ( dr - da ) , இந்த இரண்டு நிறங்களுக்கு 
இடையேயான 

நிறப்பிரிகை ( Angular dispersion ) 

dr- da 
எனப்படும் . மேலும் , 

என்பது , முப்பட்டகம் ஏற்படுத்தும் 
கோண நிறப் பிரிகைக்கும் , மையக் கதிருக்கு (மஞ்சள் ) ஏற்படும் 
திசைமாற்றக் கோணத்திற்கும் இடைப்பட்ட விகிதமாகும் . இந்த 
விகிதம் பட்டகத்தின் பிரிதிறன் ( Dispersive power ) எனப்படும் . 

VO 
(dr- da ) 

Ho ) A 
df do ( AF - Ha ) A 
dp ( 4D 

1 ) A 


- 


- 


-- 


( HF - Ho ) 
( 4p - 1 ) 


என்பது கண்ணுறுப் பகுதியில் பட்டகத்தின் பிரிதிறனின் 
மதிப்பு ஆகும் . சிகப்பு நிறம் , நீல நிறம் இவைகளுக்கிடைப்பட்ட 
பகுதிதான் கண்களுக்கு மிகத் தெளிவாக தெரிகின்ற காரணத்தால் 
பிரிதிறனைக் கணக்கிடுகையில் 

இவைகளை 

எல்லைகளாகக் 
கொள்வது வழக்கம் . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


189 


கத்தில் திசைமாற்றக் கோணம் d என்றும் , ஒளிவிலகலை உண்டாக் 
கும் கோணம் A என்றும் , விலகல் எண் - என்றும் கொண்டால் , 
d ( -1 ) A 

( 1 ) 
என்பது தெரியும் . 
சிகப்பு ( C ) , நீலம் ( F ) , மஞ்சள் ( D ) 

நீலம் ( F ) , மஞ்சள் ( D ) இவைகளுக்கான 
பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்களை முறையே 4 , HP , HD என்றும் , 
திசைமாற்றக் கோணங்களை முறையே da , dr , dp 

என்றும் 
கொள்வோம் . 


சமன்பாடு ( 1 ) -ஐப் போன்று இந்த மதிப்புகளைப் பதிலீடு 
செய்து எழுத , 

do 

( Ka - 1 ) A [சிகப்பு நிறத்திற்கு ), 
do 

1 ) A [ நீல நிறத்திற்கு ), 
dp = ( HD 

( ID - 1 ) A [மஞ்சள் நிறத்திற்கு ), 


- 


- 


என்ற சமன்பாடுகள் கிடைக்கும் . 


கோண 


நீல நிறத்திற்கும் சிகப்பு நிறத்திற்கும் ஏற்படும் திசைமாற்றக் 
கோணங்களின் வேறுபாடு ( dr - da ) , இந்த இரண்டு நிறங்களுக்கு 
இடையேயான 

நிறப்பிரிகை ( Angular dispersion ) 

dr - da 
எனப்படும் . மேலும் , 

என்பது , முப்பட்டகம் ஏற்படுத்தும் 

dp 
கோண நிறப் பிரிகைக்கும் , மையக் கதிருக்கு (மஞ்சள் ) ஏற்படும் 
திசைமாற்றக் கோணத்திற்கும் இடைப்பட்ட விகிதமாகும் . இந்த 
விகிதம் பட்டகத்தின் பிரிதிறன் ( Dispersive power ) எனப்படும் . 


(dr- da ) 


- 


Ho ) A 


do 
do 


( AF - Ha ) A 
( AD 

1 ) A 


- 


( HF - Ho ) 
( Hp - 1 ) 


3 


ம என்பது கண்ணுறுப் பகுதியில் பட்டகத்தின் பிரிதிறனின் 
மதிப்பு ஆகும் . சிகப்பு நிறம் , நீல நிறம் இவைகளுக்கிடைப்பட்ட 
பகுதிதான் கண்களுக்கு மிகத் தெளிவாக தெரிகின்ற காரணத்தால் 
பிரிதிறனைக் கணக்கிடுகையில் 

இவைகளை 

எல்லைகளாகக் 
கொள்வது வழக்கம் . 


190 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


முரணிய சிறப்பிரிகை 
ஒளிவிலகலை ஏற்படுத்துமாறு அமைக்கப்பட்டுள்ள இரண்டு 

- 
முப்பட்டகங்களில் ஒன்று கிரௌன் கண்ணாடியாலும் , மற்றது 
பிளின்ட் கண்ணாடியாலும் செய்யப்பட்டுள்ளன என்று கொள்வோம் . 
இப்பொழுது வெள்ளொளி அவற்றின் வழியாகச் சென்று நிறப் 
பிரிகைக்குப் பின்னர் ஏற்படுத்தும் நிறமாலைகளை ஒரே திரையில் 
அடுத்தடுத்து அமையுமாறு செய்தால் கீழ்க்கண்ட உண்மைகள் 
தெரியும் . 

1. பட்டகங்களில் இருந்து சமமான தூரங்களில் ஏற்படும் 
இரண்டு நிறமாலைகளின் நீளங்கள் வேறுபட்டவைகளாக 
உள்ளன . பிளின்ட் கண்ணாடியால் உண்டாக்கப்பட்ட நிறமாலை , 
கிரௌன் கண்ணாடியால் உண்டாக்கப்பட்ட நிறமாலையைப் போல 
இருமடங்கு உள்ளது ( படம் 7.3. a ) . 


2. பட்டகங்களின் கோணங்களை அவைகள் உண்டாக்கும் 
நிறமாலைகளில் இறுதி நிறங்கள் ஒன்றோடொன்று பொருந்துமாறு 
எடுத்துக்கொண்டாலும் இடைப்பட்ட நிறங்களுக்கு இடையேயான 
இடைவெளிகள் சமமாக இருப்பதில்லை . அதாவது ஒன்றினால் 
உண்டாக்கப்படும் நிறமாலை , அடுத்ததினால் உண்டாக்கப்பட்டதைப் 
போன்று இருப்பதில்லை [ படம் 7.3 ( b) ] . 


சிகப்பு 


கிரவுன் 


P 


சிகப்பு 


பிளின்ட் 


சிகப்பு ( மஞ்சன் 


S 


ஊதா கிரவுன் 


சிகப்பு மஞ்சள் பச்சை து ஊதா 


15.20 


பிளின்ட் 


படம் 7.3 . முரணிய நிறப்பிரிகை 


இதனால் ஏதாவது இரு நிறங்களுக்கு இடைப்பட்ட நிறப் 
பிரிகை , நிறமாலையின் முனைகளில் அமையும் நிறங்களுக்கு 
இடைப்பட்ட நிறப் பிரிகையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


191 


பட்டகங்களில் ஒளிவிலகல் ஏற்படும் பொழுது உண்டாகும் 
இத்தகைய வேறுபாடுகள் முரணிய அல்லது முறையிலா நிறப் 
பிரிகை (Irrational dispersjon ) எனப்படும் . 


1.6 நிறப் பிறழ்ச்சி : 

பட்டகம் அல்லது வில்லையொன்றின் மூலம் ஒரு பொருள் 
பார்க்கப்படும்பொழுது , வெவ்வேறு நிறங்களுக்கு வெவ்வேறு ஒளி 
விலகல் எண்கள் இருப்பதால் , ஒவ்வொரு நிறக்கதிரும் ஒவ்வொரு 
படிவத்தை உண்டாக்குகின்றது . இவ்வாறு உண்டாக்கப்படும் 
படிவங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் பொருந்துவது இல்லை . 
இதனால் உண்டாகும் படிவம் பல நிறங்களைக் கொண்டதாகவும் , 
நீண்டும் உள்ளது . இதன் பயனாக வெள்ளை ஒளியை வெளிவிடும் 
ஒரு ஒளிமூலம் பல நிறங்களைக் கொண்டதாகத் தோன்றுகின்றது . 
இம்மாதிரி அமையும் படிவத்தின் குறைபாடு நிறப்பிறழ்ச்சி எனப் 
படும் . வில்லைகளின் தொகுப்பு , அல்லது பட்டகங்களின் தொகுப்பு 
வழியாகப் பார்க்கப்படும்பொழுது உண்டாகும் படிவங்களின் இக் 
குறைபாடு நீக்கப்பட்டிருந்தால் நிறப்பிறழ்ச்சி நீக்கிய தொகுப்பு 
எனப்படும் . 


7.7 . நிறப்பிறழ்ச்சி நீக்கிய பட்டகங்கள் ; 

ஒரே பருப்பொருளினால் செய்யப்பட்ட பட்டகங்களை 
யோகப் படுத்தினால் , அவற்றின் திசைமாற்றங்களின் மதிப்பு சுழி 
யாக்கப்பட்டாலன்றி , அவற்றின் நிறப்பிறழ்ச்சியை நீக்க முடியாது 
என நியூட்டன் கண்டார் . 

A ,, A ,, A , என்பவை முறையே ஒரே பருப்பொருளினால் ஆன 
மூன்று மெல்லிய பட்டகங்களின் கோணங்கள் என்றும் , ஏதாவது 
இரண்டு நிறங்களுக்கு அவற்றின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 
H, 4 + d 4 என்றும் கொள்வோம் . 

எல்லா மென்பட்டகங்களின் வழியாகவும் , ஒளிக் கதிரொன்று 
முறையாக அனுப்பப்படுவ தாகக் கொள்வோம் . ஒரு மென்பட்ட 
கத்தில் விலகலுக்கான சமன்பாடு , 

d = ( 1-1 ) A ஆகும் . 
எல்லாப் பட்டகங்களிலும் ஏற்படும் விலகலின் கூடுதலை D 
எனக் கொண்டால் , 


4 


D = ( -1 ) A + ( 4-1 ) A , + ( 1-1 ) A , + 

( 4-1 ) ( A , + A2 + A , + .......... ) 


= 


192 


ஒளியியலும் நிறமாலையியலும் . 


அல்லது , 
A + A + A 

( ) 
கோணம் A அளவு கொண்ட பட்டகமொன்றின் ஏதாவது 
இரு நிறங்களுக்கு நிறப்பிரிகை = ( H - H ) A அல்லது dy.A 
எனக் கொள்வோம் . 

எனவே , பல பட்டகங்களின் வழியாக ஒளிச் செல்லும்பொழுது 
ஏற்படும் மொத்த நிறப்பிரிகையின் மதிப்பு 

dp A , td H.A , + du Ag + 
d - I ( A , + A, + A ; + ........ ) 
d H.D 

( -1 ) 
ஆனால் , 


dll 


( -1 ) 
பட்டகத்தின் பிரிதிறன் ஆகும் . 

எனவே நிறப்பிரிகையின் மதிப்பு = 0.D 

எனவே ஒரே பருப்பொருளால் செய்யப்பட்ட பல பட்டகங் 
களைக்கொண்ட தொகுப்பில் , நிறப்பிரிகையை நீக்கிவிட்டால் , 
திசைமாற்றமும் நீக்கப்பட்டுவிடும் . ஆனால் வெவ்வேறு பொருள் 
களினால் செய்யப்பட்ட பட்டகங்களாக இருந்தால் நிறப்பிறழ்ச்சியை 
மட்டும் நீக்கிவிட முடியும் . ஏனெனில் பிரிதிறன் வெவ்வேறு 
பொருள்களுக்கு வெவ்வேறு மதிப்பைக் கொண்டிருக்கும் . 
7.3 . திசைமாற்றம் இல்லாமல் நிறப்பிரிகை மட்டும் உண்டாகுமாறு 

பட்டகங்களை அமைத்தல் : 
ஒளிக்கதிர்கள் பட்டகங்களின் வழியாகச் செல்லும்பொழுது 
நிறப்பிரிகை மட்டும் உண்டாகுமாறும் , திசைமாற்றம் ஏற்படா 
மலும் பட்டகங்களை அமைக்க இயலும் ( படம் 7.4 ) . 


படம் 7 :4 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


193 ) 


இவ்வாறு அமைக்கப்படும் பட்டகங்கள் , நேர்முகப்பார்வைப் 
பட்டகங்கள் ( Direct vision prisms ) எனப்படும் . இரண்டு பட்டகங் 
களில் ஒன்று கிரவுன் கண்ணாடியாலும் , மற்றது பிளின்ட் கண்ணாடி 
யாலும் செய்யப்பட்டிருக்கும் . முதல் பட்டகத்தில் ஒளிவிலகலை 
உண்டாக்கும் கோணம் A , எனவும் , சிகப்பு , நீல , மையக் கதிர் 
களுக்கு ஒளிவிலகல் எண்கள் முறையே 4o , HP , HD எனவும் 
இருக்கட்டும் . இரண்டாவது பட்டகத்தின் கோணம் A, எனவும் , 
சிகப்பு , நீலம் , மையக் கதிர்களுக்கு முறையே ஒளிவிலகல் எண்கள் 
o , AF, HD எனவும் இருக்கட்டும் . முதல் பட்டகம் ஏற்படுத்தும் 
திசைமாற்றம் , 

( 4p - 1 ) A 
இரண்டாவது பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்றம் , 

( H p - 1 ) A ,. 


( 
1 
) 


A4 


மொத்த திசைமாற்றம் 

D = ( HD - 1 ) A4 + ( 4 p - 1 ) A , • 
எனவே சுழிய திசைமாற்றத்திற்கு 

( Hp - 1 ) A , + ( 4 p - 1 ) A , = 0 
அல்லது , 
I D - 1 

( 2 ) 
A, 

( Hp - 1 ) 
ஆக இருக்க வேண்டும் . 
சமன்பாடு ( 

( 2 ) , திசைமாற்றம் இல்லாமல் நிறப்பிரிகை 
ஏற்படுதலுக்கான நிபந்தனையைக் கொடுக்கின்றது .. இப்படிப் 
பட்ட தொகுப்பில் இரண்டு நிறங்களான சிகப்பு ( C ), நீலம் ( F ) , 
இவற்றிற்கிடையே உண்டாகும் நிறப்பிரிகைகளின் மதிப்புக்க 
ளாவன : 

முதல் பட்டகம் உண்டாகும் நிறப்பிரிகை = ( Hr - Ha ) A , 
இரண்டாவது பட்டகம் உண்டாக்கும் 

நிறப்பிரிகை 

( H F- H c) A , 
மொத்த நிறப்பிரிகை = ( F- UcA . + ( HF - ila ) A, 13 ) 

( , 
சமன்பாடு ( 2 ) -லிருந்து , 

( Hp - 1 ) 

A , ஆகும் . 

{ H p - 1 ) 
131 


A, 


1941 

ஒனியியலும் நிறமாலையியலும் 
இந்த மதிப்பைச் சமன்பாடு ( 3 )-ல் பதிலீடு செய்ய மொத்த 
நிறப்பிரிகை 

{ n - 1 ) 
- ( Hr - HcJA; - (AP - Fc). 

A , 

( H D - 1 ) 
HF - He ( HD - 1 } A ; 

Ar - Po | 
( Hp - 1 ) 

( Hp - 1} A 

H D - 1 
ஆனால் , 

HF - Ho] F ? - I D 
HD - 1 

H p - 1 

= 0 , என்பவை 
பட்டகங்களின் பிரிதிறன்களாகும் . 

எனவே மொத்த நிறப்பிரிகை ( 12-1 ) A ,( o , - . ,) . 

இரண்டு பட்டகங்களும் வெவ்வேறு பருப்பொருள்களினால் 
செய்யப்பட்டிருந்தால் , 4 , = 1 , ஆகும் . 

எனவே நிறப்பிரிகை மட்டும் இருக்கும் . 


7.9 , நேர்ப் பார்வை பட்டகமும் , நேர்ப் பார்வை நிறமாலை மானியும் 

மையக் கதிரொன்றுக்கு ( மஞ்சள்) திசைமாற்றத்தை 
உண்டாக்காமல் , நிறப்பிரிகையை மட்டும் உண்டாக்கும் பல 
பட்டகங்களின் தொகுப்பு ஒரு நேர்ப்பார்வை பட்டகம் ( Direct 
vision prism ) எனப்படும் . இவ்வகை அமைப்பில் மூன்று அல்லது 
ஐந்து பட்டகங்கள் அவற்றின் ஒளிவிலகல் முகப்புகள் எதிர் எதிர் 
பக்கங்களில் இருக்குமாறு வைக்கப்பட்டிருக்கும் . அடுத்தடுத்த 
பட்டகங்கள் கிரவுன் அல்லது பிளின்ட் கண்ணாடியால் செய்யப் 
பட்டிருக்கும் . அவற்றிற்கு இடையே கானடா பால்சம் ( Canada 
Balsm ) வைத்து ஒரே தொகுப்பாக இணைக்கப்பட்டிருக்கும் . 


நேர்முகப் பட்டகமொன்றைக் கொண்டு , நேர்ப்பார்வை 
நிறமாலைமானி ( Direct vision Spectroscope ) யை அமைக்கலாம் . 
இதற்குக் குழாய் ஒன்றினுள் நேர்ப்பார்வை பட்டகம் வைக்கப்பட 
வேண்டும் . அக் குழாயின் ஒரு பக்கத்தில் சரிசெய்யக்கூடிய 
பிளவு S- ம் , படுகதிர்களை இணையாக்கவல்ல குவி வில்லை 1 - ம் 
படம் 7.5 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு அமைக்கப்பட வேண்டும் . 
மறுமுனையில் தொலைநோக்கி ( T ) ஒன்று பொருத்தப்பட வேண்டும் . 
இவ்வகையான அமைப்புக்களைக் கொண்டது நேர்ப்பார்வை 
நிறமாலைமானி எனப்படும் . ஒளிமூலமொன்றிலிருந்து வரும் 
ஒளியைப் பிளவின்மீது படும்படிச் செய்து , தொலைநோக்கியின் 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


195 


மூலம் நோக்க , அவ்வொளி மூலத்தின் நிறமாலையைப் பார்க்கலாம் . 
எவ்விதமான துணை அமைப்பும் பயன்படுத்தாமல் நிறமாலையை 
நேரடியாகப் பெறக்கூடிய வகையில் உள்ளமையால் இது நேர் 
முகப் பார்வை நிறமாலைமானி எனப்படுகின்றது . 


ப 


G 


படம் 7.5 . நேர்ப்பார்வை நிறமாலை மானி 


7.10 . பட்டகங்களை நிறப்பிரிகை இல்லாமல் திசைமாற்றம் மட்டும் 

உண்டாக்குமாறு அமைத்தல் 


பட்டகமொன்றின் வழியாக வெள்ளொளி செலுத்தப்பட்டால் 
அது திசைமாற்றத்துடன் நிறப்பிரிகையும் அடைகின்றது என்பது 
தெளிவான ஒன்று . இருந்தாலும் பட்டகங்களை நிறப்பிரிகை 
இல்லாமல் திசைமாற்றத்தை மட்டுமே கொடுக்குமாறு அமைக்க 
முடியும் . 


ஒரு கிரவுன் கண்ணாடியால் செய்யப்பட்ட பட்டகத்தின் ஒளி 
விலகல் கோணம் A , என்றும் , அதனுடைய நீல சிகப்பு , மையக் 
கதிர்களுக்கான ஒளிவிலகல் எண்கள் 

எண்கள் முறையே HF , 3 , 4 
என்றும் கொள்வோம் . 


பிளின்ட் கண்ணாடியால் 
கண்ணாடியால் செய்யப்பட்டுள்ள 

இரண்டாவது 
பட்டகத்தின் கோணம் A , என்றும் , நீல , சிகப்பு மையக் கதிர் 
களுக்கான ஒளிவிலகல் எண்கள் முறையே AF - 4 , என்றும் 
• கொள்வோம் . 


கிரவுன் பட்டகம் ஏற்படுத்தும் நிறப்பிரிகை 


= [ HF - 4 ) A , 


பிளின்ட் பட்டகம் ஏற்படுத்தும் நிறப்பிரிகை 

F - As ) A , 


மொத்த நிறப்பிரிகை 

THF - 4s ) A + ( it r = | J ) A , 


196 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


நிறப்பிரிகை இல்லாமல் இருக்கவேண்டுமெனில் , நிறப்பிரிகை 
யின் மொத்த மதிப்பு சுழியமாக இருக்க வேண்டும் . 
எனவே , 

( 1r- Ho ) A , + ( p s - c ) A , = 0 
அல்லது , 
Hr - to 

( 1 ) 
A. Fr 
இரண்டு பட்டகங்களும் உண்டாக்கும் மொத்த திசைமாற்றம் , 
= { H - 1 ) A , + ( H : -1 ) A , 

( 2 ) 


A , 


சமன்பாடு ( 1 )-லிருந்து A , - க்கான மதிப்பைப் பதிலீடு செய்ய , 
மையக் கதிருக்கான திசைமாற்றம் , 


- ( 14 -1 ) 4 , +(p, -1)( -( * )4 ] 
- ( 41, -1 ) 4 , [1 

[ 1 - * - * - * . ) 
( 41, -1 ) 4 , ( 1 - 31 


= 


( 3 ) 


12 


? 


C 


A2 

E 


படம் 7.8 . 


படம் 7.6 ல் EH, DG , CF என்பவை முறையே நீலம் , மையம் , 
சிகப்பு கதிர் களைக் குறிக்கின்றன . அவை ஒன்றுக்கொன்று இணை 
யாக உள்ளன . எனவே , அவைகள் எல்லாம் விழித் திரையின் மீது 
ஒரு புள்ளியில் குவிக்கப்படும் 

எனவே நிறப்பிரிகை இருக்காது . 
இரண்டு பட்டகங்களின் பிரிதிறன்களும் சமமாக இருந்தால் 
( 0.- 0 , , ஏற்படும் திசைமாற்றமும் சுழியமாக இருக்கும் . எனவே , 
சமன்பாடு 1 ,-லிருந்து - அவைகளின் கோணங்கள் 

சமமாக . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


197 


உள்ளன என்பது தெரிகின்றது . மேலும் இந் நிபந்தனைகளில் 
பட்டகங்கள் இரண்டும் சேர்ந்து ஒரு இணைப் பக்கங்களைக்கொண்ட 
கனச் செவ்வக . கண்ணாடியாகச் செயல்படும் . அப்படி இருப்பின் 
நிறப்பிரிகையோ திசைமாற்றமோ ஏற்படாது . 


வில்லைகளுக்கான , } = ( 4-1 ) ( A + A ,) 


+ 


( 11.0 வில்லைகளில் ஏற்படும் நிறப்பிறழ்ச்சி : 

1 1 . 

என்னும் சமன் 

R 
போட்டி லிருந்து வில்லையின் குவிய தூரம் f , ஒளிவிலகல் எண் 
ப - வைப் பொறுத்தது என்பது தெரிகின்றது . ஆனால் , சிகப்பு 
நிறத்திற்கு குறைந்த திசைமாற்றமும் , நீல நிறத்திற்கு அதிக 
திசைமாற்றமும் ஏற்படுமாகையால் , சிகப்பு கதிருக்கான ஒளி 
விலகல் எண் 4 ஆனது , நீல நிறத்திற்கான ஒளிவிலகல் எண் 
HP- ஐவிடக் குறைவாக இருக்கும் . எனவே , இந்த மதிப்புகளின்படி 
சமன்பாட்டைப் பார்த்தால் , சிகப்பு நிறக் கதிருக்கு அதிகக் குவிய 
தூரமும் , நீல நிறக் கதிருக்குக் குறைந்த குவிய தூரமும் இருக்கும் . 
எனவே , 
1 

1 

+ 
ffi 

R , 

R , 


1 

fr 
மேலும் , 


= ( Ho - 1 ) ( 1 + 2 ) 

( * + 2 ) ஆகும் . 


AF > lc ; எனவே f : < f . 
தொலைவில் அமைந்துள்ள பொருள் ஒன்றிலிருந்து குவி 
வில்லையில் படும் வெள்ளொளிக்கற்றையைக் கருதினால் , ( படம் 7.7 ) 


வெள்ளொளி 


சிகப்பு 


Fa 


Ev 


வென்ளொளி 


படம் 7.7 , குவிவில்லையில் நிறப்பிறழ்ச்சி 


198 


ஒவியியலும் திறமாலையியலும் 


ஒளிவிலகலுக்குப் பின்னர் , திருப்பிரிகை ஏற்படும் . நிறப்பிரிகையில் 
உண்டாகும் ஊதா நிறக்கதிர்கள் அச்சின் மீது V என்னும் புள்ளி 
யிலும் சிகப்பு நிறக் கதிர்கள் மற்றொரு புள்ளி R- லும் குவியும் . மற்ற 
நிறங்கள் இவ்விரு புள்ளிகளுக்குமிடையில் வெவ்வேறு புள்ளி 
களில் குவியும் . இதனால் புள்ளிப் படிவத்திற்குப் பதில் நீண்டதொரு 
நிறமாலைப் படிவம் அச்சின் மீது உண்டாகும் . ஊதா நிறம் வில்லைக் 
கருகில் குவியும் . சிகப்பு நிறம் தொலைவில் குவியும் . இவ்வாறு 
புள்ளியொன்றுக்குப் புள்ளிப் படிவம்உண்டாகாமல் , நீண்டதொரு 
நிறப்படிவம் உண்டாவதை நிறப்பிறழ்ச்சி என்கிறோம் . படம் 7.7- ல் 
நீளம் RV நிறப்பிறழ்ச்சியின் மதிப்பைக் கொடுக்கின்றது , 


Fr 


படம் 7.8 . 


குழிவில்லையில் உண்டாகும் நிறப்பிறழ்ச்சி படம் 7.8 -ல் காட்டப் 
பட்டுள்ளது 

கதிர்கள் விழும் பக்கத்திலேயே ஊதா . சிகப்பு 
நிறங்களுக்கான குவியங்கள் Fy , Fr இரண்டும் உண்டாகும் . 
இரண்டு வில்லைகளிலும் ஊதாவுக்கான குவியம் F , உண்டாகும் 
நிலையைப் பார்த்தால் , குழிவில்லையில் Fr- க்கு இடது பக்கத்திலும் 
( படம் 7.8 . ) , குவிவில்லையில் 

Fr- க்கு வலது பக்கத்திலும் 
( படம் 7.7 . ) 

உண்டாகின்றது . எனவே , ஒரு குழிவில்லையை 
ஒரு குவ்வில்லையுடன் சேர்த்து Fr , Fr இரண்டு குவியங்களையும் 
ஒரே நிலையில் இருக்குமாறு செய்ய முடியும் என்பது தெளி 
வாகின்றது . 


வில்லைக்கான சமன்பாடு , 


+ - ( 1 - 1 ) ( + ) 


ஆகும் . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


199 


HF , Hc என்பவை நீலம் ( F ) , சிகப்பு ( C ) கதிர்களுக்கான 
ஒளிவிலகல் எண்கள் என்றும் , அவைகளுக்கான குவிய தூரங்கள் 
முறையே , fr , fa என்றும் கொண்டால் , 


1 


( 1 ) 


s 
. 


(13 - 1 ) ( 1 + ) 
(H 


1 

1 
( Ho 1 ) + 
fo 

R , 
என்னும் சமன்பாடுகள் கிடைக்கும் . 


+ - + ) ={49- +c)( K ++ ) 


( 3 ) 


- என்பது மையக்க திருக்கான ஒளிவிலகல் எண் எனில் , 
1 

1 1 

+ 
R , R, 


சமன்பாடு ( 4 ) -லிருந்து , 


1 
R , 


1 
+ - க்கான மதிப்பை ( 3 ! -ல் பதிலீடு செய்ய 
R, 


1 1 HF - Ho 

( 5 ) 
ff fo 

f ) 
என கிடைக்கும் . 4 என்பது வில்லையின் பிரிதிறன் ஆகும் . 


fo - fr . 
அல்லது 

fa fr f 
for fF = f என்று கொண்டால் , 
fo - fr 

f 
ஃ நிறப்பிறழ்ச்சியின் மதிப்பு fa - fF = 0 .f ஆகும் 


" து கொண்டால் 


மாற்று முறை ( Aliter ) ; 

வில்லைக்கான சமன்பாடு , 


+ - { 1-1 ) ( + ) 


ஆகும் . 


200 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பகுனிகாண ( differentiating ) , 


* - ( 1 ) 

to 1-1 [ : +/- ) 


மேலும் , 


- df 
f 


dy 
( 1.1 ) 


* -df ---1[ 1-1-- ) 
திறப்பம்ச்சியின் 
. 


df திறப்பிழழ்ச்சியின் மதிப்பு ஆகும் . 


இரு மென் வில்லைகளின் நிறப்பிறழ்ச்சி நீக்கிய தொகுப்பு 
இணைந்து அமைந்துள்ள மென் வில்லைகளில் ஒன்றிற்கு 
சிகப்பு , நீலம் , 

, மையக் கதிர்களுக்கான குவியத் தூரங்களை 
முறையே fr , fb, f என்றும் , மற்றொரு வில்லைக்கு முறையே 
f r , f s f , என்றும் கொள்வோம் . 


எனவே , இரண்டு வில்லைகளும் இணைந்து ( Lenses in contact) 
இருக்கும்பொழுது , 

1 1 1 

+ 
F. f 


1 1 1 

+ 
F) fh 

f s 
இணைப்பு நிறப்பிழச்சி நீக்கியதாக இருக்க வேண்டுமெனில் , 

Fr = F என இருக்க வேண்டும் . 


அதாவது இரண்டு வில்லைகளும் ஏற்படுத்தும் நிறப்பிறழ்ச்சிகளின் 
கூடுதல் சுழியமாக இருக்க வேண்டும் . 


எனவே , 


1 


1 


1 


1 


- 


fr -T + f s f 


+ 


[ - பகுதி 7.11 - ல் சமன்பாடு ( 5 ) ] 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


2011 


வளைவு 


இப்பொழுது முதல் வில்லையின் பரப்புகளுக்கான 
ஆரங்களை R., R , எனவும் , இரண்டாவது வில்லையின் பரப்பு 
களுக்கான வளைவு ஆரங்களை R, , R , என்றும் கொள்வோம் . 


முதல் வில்லைக்கு , 


1 


+ 


எனவே , 


+ 


Hr- Hc | 


. = ( Po - 1 ) ( 

(** ) 
+ - ( 47-1 ) ( + ) 
} - ( / 14 -1 ) ( த் + *.) 
+ - + - - (4v- fo) ( * -1 ) 

f . ( -1 )-1, 

[: + + + - - ) ) 
. ( 4 o - 1 ) ( 

* + :) 
(A s - 1) (K , 

+ * .) 
+ ( 4 : -1 ) ( த 

( H + * .) 7 
+ - + - - (1">-fo) (* , + :) 


இதே போன்று இரண்டாவது வில்லைக்கு , 


1 


- 


எனவே , 

HF- H 

f,,- 1) f : 
இங்கு 0 , 0 , என்பவை வில்லைகளின் பிரிதிறன்கள் ஆகும் . 

ஃ Fr 

Fr = F ஆக இருக்க வேண்டுமெனில் , 


+ 


fi f , 
என இருக்கவேண்டும் . 


202 ) 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


அதாவது , 


. 

f . 
அல்லது 
f , 

f . 


fi 
இருக்கவேண்டும் . 


மாற்று முறை : 


இணைப்பில் உள்ள 

உள்ள இரு வில்லைகளின் - குவிய தூரங்கள் 
முறையே fi , f ? என்றும் , அவற்றின் இணைமாற்று வில்லையின் 
( Equivalent lens ) குவிய தூரம் F எனவும் கொண்டால் , 


1 


F 


1 1 

+ 
fi .f , 


பகுனிக் காண , 

dF 
F 


இணைப்புப் பிறழ்ச்சி நீங்கியதாக இருக்கவேண்டுமெனில் , 
F எல்லா நிறங்களுக்கும் மாறிலியாக இருக்கவேண்டும் . 
எனவே , 
dF 

0 


ஆனால் , 


df . 

df , 

= 0 , என்பது 
f 

f , 
பகுதி 7.11 - ல் பார்த்ததொன்றாகும் . 


* = 0 , - * 


•dF > 
F 


df , 


df , 


- 


+ 
fi f , 

dF 
நிறப்பிறழ்ச்சி நீக்கியதாக இருக்க , 
ஆக இருக்க வேண்டும் . 


* + " , -, 0 


என்ற நிபந்தனை சரிசெய்யப்பட வேண்டும் . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


203 


1 , 


fi 
சமன்பாடு 

-என்பதிலிருந்து இரண்டு வில்லைகளின் 
குவிய தூரங்களின் விகிதம் , அவற்றின் பிரிதிறன்களின் விகிதத் 
தில் அமையவேண்டுமென்று தெரிகின்றது . எதிர்க்குறியிலிருந்து 
ஒன்று குவிவில்லையாக இருந்தால் , மற்றது குழிவில்லையாக அமைய 
வேண்டுமென்பது தெரிகின்றது . வழக்கமாக கிரவுன் கண்ணாடி 
யினாலான குவிவில்லையும் , பிளின்ட் கண்ணாடியால் ஆன குழி 
வில்லையும் சேர்த்து , தொகுப்பு குவிவில்லையைப்போன்று செயல் 
படுமாறு அமைக்கப்படுகின்றது . 

இரண்டு வில்லைகளும் இணைந்திருக்க வேண்டுமாகையால் 
சேர்ந்திருக்கும் இரு பரப்புகளின் வளைவு ஆரங்களும் சமமாக 
இருக்கவேண்டும் . சேர்ந்திருக்கும் பரப்புகளில் ஒளி எதிரொளிப் 
பினால் ஒளிப்பொலிவு குறையாமல் தடுப்பதற் 
காக கானடா பால்சம் ( Canada Balsm ) என் 
னும் பொருளால் இரண்டு பரப்புகளும் இணைக் 
கப்பட்டுள்ளன . இங்கு பயன்படும் குவிவில்லை , 
இருபுறக் குவிவில்லையாகவும் குழிவில்லை மட்டக் 
குழிவில்லையாகவும் இருக்கும் . 

படம் 7-9.ல் 
காட்டப் பட்டுள்ளதுபோன்ற அமைப்பு நிறப் 

EN C 
பிறழ்ச்சி நீக்கிய இரட்டை ( Achromatic 
doublet ) எனப்படும் . 


. 


முரணிய நிறப்பிரிகை ( Irrational disper 
sion ) காரணமாக குறிப்பிட்ட இரு நிறங்களுக் 
கிடையே உண்டாகும் நிறப் பிறழ்ச்சியை 
மட்டுமே இரட்டை சரிசெய்கின்றது . மற்ற . 
நிறங்களுக்கு முழுவதுமாக நிறப் பிறழ்ச்சி 
படம் 79 
நீக்கம் ஏற்படாது . ஆனால் இவ்வகையில் 

நிறப்பிறழ்ச்சி 
நீக்கப்படாமல் விடப்படும் நிறப் பிறழ்ச்சி நீங்கிய வில்லை 
குறைந்த மதிப்பைக் கொண்டிருக்கும் . இதைப் 
போன்ற நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வில்லை தொலை நோக்கியில் கண் 

வில்லையாகப் பயன் படுகின்றது . டோலண்ட் என்பவர் 
தான் முதன் முதலில் 1758 - ல் இதைப்போன்ற இரட்டையை 
அழைத்தார் . 

to 
1.13 , டைவெளி கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வில்லை 

களின் நிறப்பிறழ்ச்சி நீக்கிய தொகுப்பு : 
இரண்டு வில்லைகளின் குவிய தூரங்களை முறையே fi , f : 
என்றும் , அவைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி a என்றும் , 


ணருகு 


dig 


204 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


அவற்றின் பிரிதிறன்களை முறையே - 4 , ம , என்றும் கொள் 
வோம் . 

அவைகளின் இணைப்புக் குவிய தூரம் F எனில் , தொகுப்பிற் 
கான சமன்பாடு , 

1 1 1 

+ 
f f 


இந்தச் சமன்பாட்டைப் பகுக்க , 
dF 

df , 

+ 
F2 f f 


- 


" + " , - ,( a, + 8 , ) 


நிறப்பிறழ்ச்சி நீக்கியதாக அமைய , 

dF 
d 

0 


( 


ஆக இருக்கவேண்டும் . 


aro , +4 ) 


0 


2 


+ 

fi 
அல்லது , 


a ( o , + o , ) 


%; + . ", 


- 


இரண்டு வில்லைகளும் 

ஒரே பருப்பொருளால் 
எனில் , ய = , = ய என இருக்கட்டும் . 


ஆனது 


எனவே , 


2aw 


+ 


- 


f , f , 


20 . 


அல்லது , 

fitfa 

fifi 
அல்லது , 

f + f 


ff ; 


2a 


- 


f : + f , 

2 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


205 


எனவே ஒரே பொருளால் ஆன இரு வில்லைகளின் தொகுப்பு 
நிறப்பிறழ்ச்சி நீக்கிய இணைப்பாகச் செயல்பட , அவைகளுக்கு 
இடைப்பட்ட தூரம் , அவ் வில்லைகளின் குவிய தூரங்களின் கூடுத 
லில் பாதி அளவு இருக்கவேண்டும் . மேலும் நிபந்தனையில் 
பிரிதிறன் மதிப்பு இல்லாமையால் , எல்லா நிறங்களுக்கும் இது 
நிறப்பிறழ்ச்சி நீக்கியதாக இருக்கும் . ஆனால் இணைப்பு இரட்டை 
( Lenses in contact ) , இரண்டு நிறங்களுக்கு மட்டுமே நிறப்பிறழ்ச்சி 
நீக்கியதாக இருக்கும் என்று முன்பே பார்த்தோம் . 


எப்பொழுதும் இடைவெளியின் மதிப்பு a நேர்க்குறியுடன் 
இருக்குமாதலால் , இரண்டு வில்லைகளில் அதிகக் குவியதூர 
முள்ளது குவிவில்லையாக இருக்கவேண்டும் . வழக்கமாக ஒரே 
பருப்பொருளினால் செய்யப்பட்ட இரண்டு குவிவில்லைகள் , அவை 
களுக்கு இடைப்பட்ட தொலைவு , அவைகளின் குவிய தூரங் 
களின் கூடுதலில் பாதி அளவு இருக்குமாறு அமைக்கப்பட் 
டிருக்கும் . 


வானவில் : 
வெள்ளொளி நிறப்பிரிகை அடையும்பொழுது அதனுடைய 
ஆக்கக் கூறுகளாக பிரிக்கப்படுதலுக்கு , இயற்கையின் விளைவால் 
தோன்றும் வானவில் ( Rainbow ) நல்ல எடுத்துக்காட்டாக அமை 
கின்றது . சிறு தூறல் அல்லது பெரு மழையின் பின் படியும் நீர்த் 
துளிகளில் சூரிய ஒளியானது , ஒளிவிலகல் , நிறப்பிரிகை , அக 
எதிரொளிப்பு ஆகிய மூன்றுவிதமான விளைவுகளுக்குள்ளாகும் 
பொழுது வானவில் 

வானவில் தோன்றுகின்றது . வானவில்லை நோக்கி 
நிற்கும் ஒருவருக்கு சூரியன் எப்பொழுதும் பின்புறமாக இருக்கும் . 
வானவில்லில் , சூரியஒளி நிறமாலையில் அமைந்துள்ள ஏழு நிறங் 
களும் வில்வடிவில் அமைந்துள்ளன . சாதாரண நிலையில் பொலிவு 
மிக்க ஒரு வில்லும் , சில நேரங்களில் இரண்டு வில்களும் ஏற்படு 
கின்றன . பொலிவுமிக்க வில் முதல் நிலை வானவில் ( Primary 
Rainbow ) எனப்படும் . நிறப்பிரிகையை உண்டாக்கும் நீர்த்துளி 
களைக் கோள வடிவுடையவை எனக்கொண்டால் படம் 7.10 ( a ) ல் 
காட்டப்பட்டுள்ளதுபோன்று நீர்த்துளியினுள் கதிர் ஒருமுறை அக 
எதிரொளிப்பு ( Interral reflection ) அடையும்பொழுது முதல் நிலை 
வானவில் ஏற்படுகின்றது . வில்வடிவ அமைப்பில் வெளிப்புறம் 
சிகப்பு நிறமும் , உட்புறம் ஊதா நிறமும் கொண்டு அமையும் . 
இது பார்க்கும் ஒருவரின் கண்ணிற்குக் கிட்டத்தட்ட 41 ° ஏற்றக் 
கோணத்தில் அமைந்திருக்கும் . 


206 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படம் 7.10- b) - ல் உள்ள துபோன்று படும் சூரிய ஒளிக் கதிர் 
வெளிப்படும் முன்னர் இரண்டு அக எதிரொளிப்புகளுக்கு 
உள்ளாகும் பொழுது இரண்டாவதாக ஒரு வில் ஏற்படுகின்றது . 


S 


SR 


GR / 8v 


52 
E 


E 


E 


ta ) 


( 
c 
) 


படம் 7.10 . 


இஃது இரண்டாம் நிலை வானவில் ( Secondary Rainbow ) எனப் 
படும் . இவ்வில்லில் வெளிப்புறம் ஊதா நிறமும் உட்புறம் சிகப்பு 
நிறமும் 

கொண்டு அமையும் . இஃது பார்க்கும் ஒருவரின் 
கண்ணிற்கு 

52 ஏற்றக்கோணத்தில் அமைந்திருக்கின்றது . 
படம் 7.10- ( c ) -யிலிருந்து இரண்டாம் நிலை வில்லின் நிறங்கள் 
தலைகீழாக மாறுவதற்கானக் காரணம் தெளிவுபடுகின்றது . நீர்த் 
துளியினுள் ஒன்று அல்லது இரண்டு அக எதிரொளிப்புகள் 
ஏற்படுவது , கதிர் துளியின்மேல் பட்டு உட்செல்லும் புள்ளியில் 
ஏற்படும் கோணத்தைப் பொறுத்தது . சிறும திசைமாற்றம் 
அடையும் கதிர் மட்டுமே அக எதிரொளிப்புக்கு உள்ளாகின் றது . 
இக்க திருக்கு இருபுறமும் மிகக் குறுகிய இடைவெளியில் அமையும் 
கதிர்களும் கிட்டத்தட்ட சிறுமதிசை மாற்றத்தைக் கொண்டவை 
எனக் கொள்ளலாமாகையால் , அக் கதிர்களும் அக எதிரொளிப் 
படைகின்றன . மற்ற திசைகளில் படும் கதிர்கள் பல திசைகளில் 
சிதறுகின்றன . எனவே சிறும திசை மாற்றமடையும் படுகதிர்களினா 
லேயே வானவில் தோன்றுகின்றது எனலாம் . 


( அ ) முதல் நிலை வானவில் : 


படம் 7.11 ஐக் கொண்டு முதல் நிலை வானவில்லின் தோற் 
றத்தை விவரிக்கலாம் . ஒரு கோள நீர்த் துளியைக் கருதுவோம் . 
அதன் பரப்பின் மீது B என்னுமிடத்தில் படும் AB என்னும் ஒளிக் 
கதிரைக் கருதுவோம் . B- யில் விலகலுக்குப் பின்னர் கதிர் BC 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


207 


என்னும் திசையில் செல்கின்றது . கதிர் BC- யானது C- யில் அக 
எதிரொளிக்கப்பட்டு CD திசையில் செல்கின்றது . D என்னும் 
புள்ளியில் மீண்டும் விலகல் அடைந்து DE திசையில் வெளிப்படு 


4 


BAI 


B 


D 


படம் 7.11 . முதல் நிலை வானவில் ஏற்படு தலுக்கான விளக்கம் 
கின்றது . படுபுள்ளி B- யில் , படுகோணம் i எனவும் , விலகுகோணம் 
" எனவும் கொண்டால் , கதிர் AB- யானது (i - r ) கோண அளவு 
திசை மாற்றமடைகின்றது . புள்ளி C- யில் கதிர் BC அடையும் 
திசைமாற்றம் ( 180 - 2r ) ஆகும் . மீண்டும் D- யில் கதிர் அடையும் 
விலகல் ( i- r ) ஆகும் . 

எனவே மொத்த திசைமாற்றம் = 2 ( i - r ) + ( 180 2r ) . 

ஃ திசைமாற்றம் : எனில் , 8 = 180 + 2i - 4r ( 1 ) 
சமன்பாடு ( 1 )-லிருந்து திசைமாற்றம் 8 , படுகோணம் i- ஐப் 
பொறுத்தது என்பது தெளிவு , பெரும அல்லது சிறும மதிப்புக் 
களுக்கு திசைமாற்றக் கோணம் ் மாறிலியாக இருக்கும் . அதாவது 
ds = 0 ஆகும் . எனவே சிறும திசைமாற்றத்திற்கு , திசைமாற்றக் 
கோணம் 8 - வின் , i- ஐப் பொறுத்த பகுனி காண ( Differentiat.ng ), 

d 
( 180 + 2i 4r ) 

= 0 ஆகும் . 
di 

dr 
அதாவது 

4 

di 

dr 1 
அல்லது 

( 2 ) 
2 . 


- 


2 


208 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


- நீர்த்துளியின் ஒளிவிலகல் எண் எனில் , 


சைன் 1 
சைன் 


1 ஆகும் . 


சைன் 


சைன் 


அல்லது 
பகுனிகாண , 


காஸ் i di 


4 காஸ் . 


( 3 ) 


சமன்பாடுகள் ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து 


dr 


காஸ் i 
காஸ் r 


di 


பல 


அல்லது , 


2 காஸ் 


காஸ் T 


( 4 ) 


சமன்பாடு ( 4 ) -ன் இருமடி (Square ) காண , 


4 காஸ் ? i 


42 காஸ் r 


y2 ( 1 


- 


சைன் " 


2 


சைன் 


- 


( 


1 


ப ? 


) 

] 


சைன் 


[ 


.. சைன் | = 


- 


4 காஸ் ? i 


u ? 


- 


சைன் i 
( சைன் i + காஸ் i ) 


3 காஸ் i = 


- 


1 


H 


காஸ் i 


|m 


காஸ் 


1 


( 5 ) 


3 


இச் சமன்பாடு ( 5 ) , சிறும திசைமாற்றத்திற்கு கதிர் கொள்ள 
வேண்டிய படுகோணத்தின் மதிப்பைக் கொடுக்கின்றது . i- ன் இம் 
மதிப்பு , 4 - வைப் பொறுத்து அமைந்துள்ளது . ஆனால் 4 - வின் 
மதிப்பு நிறத்திற்கு நிறம் மாறுபடும் . எனவே i- ன் மதிப்பும் நிறத் 
திற்கு நிறம் மாறுபடும் . சிகப்பு நிறத்திற்கு நீரின் மதிப்பு , 
1.329 - ம் , ஊதா நிறத்திற்கு 1.342- ம் ஆகும் . எனவே சிகப்பு நிறத் 
திற்கு படுகோணம் 1 = 59.6 - யும் , திசைமாற்றம் 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


209 


Z FGE = 137.4 ° - அல்லது / AGE = 42.6 ஆகவும் இருக்கும் . 
ஊதா நிறத்திற்கு படுகோணம் 58.8 ° -ம் திசைமாற்றம் 139.2 °-யும் , 
Z AGE = 40.89 ஆகவும் இருக்கும் . படம் 7,11 - ல் காட்டப்பட்டுள் 
ளதுபோன்று , ஒருமுறை அக எதிரொளிப்பு அடையும் கதிர்கள் 


43 / 


139 


43 


13T 


படம் 7.12 . 


எல்லாம் ஒரு செங்கோண வட்டக் கூம்பில் ( Right circular 
cone ) படம் 7.12 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு அமையும் . 
கூம்பின் அரைக்குத்துக் கோணம் ( Semivertical angle ) சிகப்பு 
நிறத்திற்கு ( 180- 139.2 ) = 40.8 ° ஆக இருக்கும் . அதாவது 
ஏற்படும் திசைமாற்றங்கள் 137.4 ° முதல் 139.2 ° வரை ஏற்படு 
வதனால் ED என்னும் திசையில் கிடைமட்டத்துடன் கிட்டத் 
தட்ட 41 ° ஏற்றக் கோணத்தில் பார்த்தால் , சிகப்பு மேல் 
பக்கமும் , ஊதா கீழ்பக்கமும் அமைந்து , மற்ற நிறங்கள் 
இவைகளுக்கிடையேயும் தோன்றும் . சிகப்பு , ஊதா இரண்டு 
நிறங்களுக்கும் இடைப்பட்ட கோண அகலம் ( Angular width ) 
2: 

ஆக இருக்கும் . இதேபோன்று படம் 7.11 - ல் AB- க்கு வெகு 
அருகில் அமையும் எல்லா இணைக்கதிர்களுக்கும் , படுகோணம் i 
சிறிதளவு மாறுபட்டாலும் , கதிர் AB- ஐப்போன்றே நீர்த்துளியி 
தனுள் திசைமாற்றமும் , நிறப்பிரிகையும் அடையும் . மேலும் வெளிப் 
படும் ஒரு நிறக் கதிர்கள் எல்லாம் இணையானவைகளாக அமை 
யும் . படம் 7.13 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு கண்ணில் கிட்டத்தட்ட 
41° கோணத்தைத் தாங்குமாறு ஒரே குத்துக்கோட்டில் அமையும் 
PR , Pr போன்ற பல நீர்த்துளிகள் , அல்லது அடுத்தடுத்து 


210 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இரண்டாம் 


0 


R 


முக 


படம் 7.13 . 


அமையும் நீர்த்துளிகள் , அவற்றின் மீது படும் கதிர்களை மேலே 
விவரித்துள்ள படி 

நிறப்பிரிகை 

அடையும்படிச் செய்கின்றன . 
எனவே i = 59.6 படுகோணத்தில் விழும் கதிர்கள் ஒளிமிக்க 
ஊதாக் கதிர்களைக் 

கொடுக்கின் றன . 

குறிப்பிட்ட 
கோணத்தில் 

எல்லா 

நீர்த்துளிகளின் மீதும் ஒளிக்கதிர்கள் 
படவேண்டுமெனில் நீர்த்துளிகள் எல்லாம் ஒரு வட்ட வில்லின் 
மீது அடுத்தடுத்து அமையவேண்டும் . அப்பொழுது தான் பல 
துளிகளிலிருந்து வரும் ஒரே நிறக்கதிர்கள் ஒரு வில்வடிவை 
ஏற்படுத்த முடியும் . எனவே தனித்து நின்று பார்க்கும் இருவர் 
ஒரே வானவில்லைப் பார்க்க இயலாது என்பது தெளிவு . பார்ப்ப 
வரின் கண் E- ஐயும் வட்ட வில்லின் மையம் -வையும் இணைக்கும் 
கோடு E0 வில்லின் அச்சாகும் . அந்நிலையில் நீர்த்துளிகளின் 
மேல் படும் கதிர்கள் 

இவ்வச்சிற்கு ணையானவைகளாக 
இருக்கும் . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


211 


இரண்டாம் நிலை வானவில் : 


ஒளிக்கதிரானது , நீர்த்துளியின் கீழ்ப்பக்கமாகப் பட்டு , இரண்டு 
அக எதிரொளிப்புக்குள்ளாகும் பொழுது இரண்டாம் நிலை வான 
வில் உண்டாகின்றது . படம் 7.14 - ல் AB என்னும் படுகதிர் , BC 
திசையில் விலகலடைகின்றது . 


D 


E 


படம் 7.14 . இரண்டாம் நிலை வானவில் ஏற்படு தலுக்கான விளக்கம் 


பின்னர் C , D என்னும் இரு புள்ளிகளிலும் எதிரொளிக்கப்படு 
கின்றது . 

இறுதியாக F- ல் இரண்டாவது முறையாக விலக 
இடைந்து FG திசையில் கண்ணை அடைகின்றது . 


மொத்த திசை மாற்றம் 8 எனில் , 
& = i - r + ( 180 
r + ( 180 - 2r) + ( 180 

2ry + ( 180 - 2r ) + -(i - r ) 
* = 360 + 2i - 6r 


( 1 ) 


ஆகும் . 


சிறும திசை மாற்றத்துக்கு da = 0 

0 ஆகும் . 


எனவே , 


d 


* ( 360 + 2i - 6r) = 0 


அல்லது 


dr 


6 


* - 


2 


அல்லது 


1 


di 
di 


( 2 ) 


3 


ஆகும் . 


212 


ஒளியியலும் நிறமாலையியலு 


ஆனால் , 


சைன் 1 
சைன் | 


அல்லது 


பசைன் r = சைன் i 


பகுனிகாண , 


1. காஸ் r . 


dr 
di 


காஸ் i 


dr 
di 


காஸ் i 
ப காஸ் P 


( 3 ) 


சமன்பாடு ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து , 


காஸ் 1 
பகாஸ் 


1 ) 
31 


காஸ் 1 | 


4 காஸ் r 

9 


9 காஸ் i 


H ( 1 சைன் r ) 
H H சைன் r 
42 - சைன் ? i 

[ ப சைன் | = சைன் i ] 


எனவே , 


8 காஸ் i 


- 


ப ( சைன் i. + காஸ் i ) 
H - 1 


12 


1 


- 


காஸ் ? 


8 


1 


காஸ் i 


- 


V✓ 


42 

8 


சிகப்பு நிறத்திற்கு நீரின் ஒளிவிலகல் எண்ணை 1 : 329 எனக் 
கொண்டால் , திசைமாற்றக் கோணம் 


360 " 


129 : 2 


- 


230.8 


குறுங்கோணத்தின் மதிப்பு , 
230.8 180 = 50.82 


50.8 ஆகும் . 


- 


213 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 

ஊதாநிறக் கதிருக்கு 4 = 1.342 எனக் கொண்டால் , 
திசை மாற்றக் கோணம் 
360 ° - 125.48 ° 

234.52 ° ஆகும் . 
குறுங்கோணம் ( Acute angle ) = 234.52 ° 

234,52 - 180 ? 
= 54.52 ° ஆகும் . 


= 


= 


எனவே இருமுறை எதிரொளிக்கப்படும் கதிர்கள் எல்லாம் 
சிகப்பு , ஊதா நிறங்களின் வெளிக் கோணங்கள் முறையே 
50 -8 °; 54 : 5 ° - கொண்ட கூம்பாக 7-15 - ல் காட்டப்பட்டுள்ள வாறு 
அமையும் . 


- 


படம் 7:15 . 


ஊதா நிறத்திற்கு அதிக ஏற்றக் கோணமும் , சிகப்பு 
நிறத்திற்கு குறைந்த ஏற்றக் கோணமும் உண்டாவதால் 
இரண்டாம் நிலை வானவில்லில் ஊதா மேல் பக்கமும் , சிகப்பு கீழ் 
பக்கமும் அமையும் . பட்ம் 7.16 . இதனைத் தெளிவாகக் 
காட்டுகின்றது . 


P 


R 
10 . 


54.5 


படம் 7.16 . 


214 


ஒளியியலும் -நிறமாலையியலும் 


இரண்டாம் நிலை . வானவில் , முதல் நிலை வானவில்லுக்கு 
மேல் தோன்றும் . இவ் வில் 3.5 ° கோண அகலம் கொண்டிருக்கும் . 
கதிர்கள் நீர்த் துளிகளில் நீண்ட பாதை கொண்டிருப்பதுடன் 
இரண்டு அக எதிரொளிப்புகளுக்கு உள்ளாவதினால் பொலிவுகுன்றி 
தோன்றும் . படம் 7.13 - ல் Sy , SR என்னும் நீர்த்துளிகளில் ஒளிக் 
கதிர்கள் நிறப்பிரிகை அடைந்து 

இரண்டாம் 
வில்லானது வில்வடிவமாக அமைவது காட்டப்பட்டுள்ளது . 


நிலை 


வான 


மாதிரிக் கணக்குகள் 
( 1 ) 6 ° விலகு கோணம் கொண்ட பட்டகமொன்று கிரவுன் 
கண்ணாடியினாலானது . அதன் ஒளிவிலகல் எண் 1-52 ஆகும் . 
இப் பட்டகம் 1-63 ஒளிவிலகல் எண் கொண்ட பிளின்ட் கண்ணாடி 
யால் செய்யப்பட்ட பட்டகத்துடன் இணைத்து வைக்கப்பட்டுள்ளது . 
இவ்விணைப்பின்மேல் குத்துத் திசையில் படும் கதிரொன்று திசை 
மாற்றமில்லாமல் சென்றால் , பிளின்ட் பட்டகத்தின் விலக்கு 
கோணத்தைக் கணக்கிடுக . 

கிரவுன் கண்ணாடிப் பட்டகத்திற்கு 

H = 1-52 ; A , = 6 ° 
பிளின்ட் கண்ணாடிப் பட்டகத்திற்கு 

1.63 ; A , = ? 


திசை மாற்றம் இல்லாமையால் , இரண்டு பட்டகங்களும் 
ஏற்படுத்தும் திசை மாற்றம் = 0 ஆகும் . 

( H - 1 ) A , + ( H - 1) A , = 0 

-- 1 

A , 
ப -1 


1 . 


1.52 - 1 
1-63 - 1 


x 66 


5 ° (கிட்டதட்ட ) 


( 2 ) C , D , F ஒளிக்கதிர்களுக்கு கிரவுன் கண்ணாடி , பிளின்ட் 
கண்ணாடி ஆகியவைகளுக்கு ஒளிவிலகல் எண்கள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


C 


D 


1-530 


கிரவுன் 
பிளின்ட் 


1-527 
1-790 


1.535 
1-808 


1-795 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


215 


இருவகைக் கண்ணாடிகளுக்கும் பிரிதிறன்களைக் கணக்கிடுக . 

கிரவுன் கண்ணாடிப் பட்டகத்தின் விலக்கு கோணம் 9 ° எனில் , 
திசைமாற்றம் இல்லாமல் நிறப்பிரிகை மட்டும் ஏற்படும் வகையில் 
பிளின்ட் கண்ணாடிப் பட்டகம் கிரவுன் கண்ணாடிப் பட்டகத்துடன் 
இணைக்கப்பட்டால் , பிளின்ட் பட்டகத்தின் விலக்குக் கோணத்தைக் 
கணக்கிடுக . 

கிரவுன் பட்டகத்திற்கு , 


Ho = 1 : 527 ; HF = 1.535 ; 


மைய ஒளிவிலகல் எண் up = 1-530 
பிரிதிறன் 4 , = 

HF - Ho 
Hp - 1 


1.535 - 1-527 

1-530 1 


0.008 
0-530 


= 0-015 . 


பிளின்ட் கண்ணாடிப் பட்டகத்திற்கு . 

Ha = 1-790 ; ur = 1-806 ; Hp = 1-795 


பிரிதிறன் 4 , = 


1-806 1-790 

1-795 - 1 


0-016 
0-795 


= 0.02 


மையக் கதிருக்குத் திசை மாற்றம் ஏற்படாமல் இருக்க நிபந்தனை , 


( 4p - 1 ) A , + ( u n - 1 ) A , = 0 


A , 


- ( Hp - 1 ) 
( U D - 1 ) 


A1 


1-530 - 1 
1-795-1 


X 9 


6 ° ஆகும் . 


216 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( 3 ) 20 செ.மீ. குவியம் கொண்ட குவி வில்லையொன்று 0-025 
பிரிதிறன் கொண்ட பொருளால் செய்யப்பட்டுள்ளது . சிகப்பு 
நிறக் கதிருக்கான குவியத்திற்கும் , ஊதா நிறக் கதிருக்கான 
குவியத்திற்குமான இடைவெளியைக் கணக்கிடுக . 

f = 20 செ.மீ. 0-025 
ஃ fr - fr = of = 20 x 0-025 

= 0.5 செ.மீ. 


( 4 ) பிரிதிறன் 0-045 கொண்ட பிளின்ட் கண்ணாடியால் 
செய்யப்பட்ட வில்லையொன்று , 75 செ.மீ , குவியதூரம் கொண்ட 
திரவுன் கண்ணாடி குவிவில்லையொன்றுடன் 

நிறப்பிறழ்ச்சி நீக்கிய 
தாக அமைக்கப்பட்டுள்ளது . கிரவுன் கண்ணாடியின் பிரிதிறன் 
0-021 . பிளின்ட் கண்ணாடி வில்லையின் 

வில்லையின் குவிய தூரத்தைக் 
கணக்கிடுக . 

இரு வில்லைகளின் இணைப்பு நிறப்பிறழ்ச்சி அற்றதாக 
அமைய , 

* + , = 0 என்பது நிபந்தனையாகும் . 
இங்கு 4 , = 0-021 , 4 , = 0-045 

f , = 75 செ.மீ. f , = ? 

0-021 
75 + 

0 
f, 

0-045 
f , = 

0-021 
1125 
7 
160-7 செ.மீ. 


0-045 = 4 


75x 


= 


எனவே 160.7 செ . மீ . குவிய தூரம் கொண்ட பிளின்ட் குழி 
வில்லை இணைக்கப்பட வேண்டும் . 
இணைப்பின் குவிய தூரம் f எனில் , 
1 1 1 

+ 
fi f , 
1 7 

1125 
8 
1125 

1125 
f 

140.6 செ . மீ . 
8 


75 - 


= 


-- நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


217 


( 5) சிகப்பு , நீல நிறக் கதிர்களுக்கு கிரவுன் கண்ணாடியில் ஒளி 
விலகல் எண்கள் முறையே 

முறையே 1.517 , 1.523 , ஆகும் . பிளின்ட் 
கண்ணாடிக்கு இம் மதிப்புகள் முறையே 1.650 , 1.664 ஆகும் . 
50 செ . மீ . குவிய தூரம் கொண்ட நிறப்பிறழ்ச்சி நீக்கிய 
இரட்டை ” அமைக்க , இணைப்பில் அமையும் வில்லைகளின் குவிய 
தூரங்களைக் கணக்கிடுக . 


கிரவுன் கண்ணாடிக்கு : 


1 1.523 
i . = 1.517 


எனவே மையக் கதிருக்கு , 


H 


Hb + H 

2 ) 


1.523 +1.517 

2 


1.520 


ஃ பிரிதிறன் 4 , = 


Hb - Ar 


H - 1 


1.523 - 1.517 

1-520-1 


0.006 
0.520 


6 
520 


3 
260 


* ( கிட்டத்தட்ட ) 


பிளின்ட் கண்ணாடிக்கு : 


1.664 ; H. 


1.650 


1.664 + 1.650 

2 


1.657 / 


- 218 ) 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பிரிதிறன் , 

1.664-1.650 
1.657-1 


0.014 
0.657 


14 
657 


1 

( கிட்டத்தட்ட ) , 
47 


f 


= 50 செ . மீ . 


1 
50 


1 
fi 


1 
+ 

f , 


மேலும் , 


* + - 


0 


அல்லது , 
1 

1 
+ 

0 
87 f . 47 f : 
அல்லது , 
1 

47 

87 f . 
1 1 47 
50 

87 fi/ 


= 


- 


. 


fi 


= 23 செ . மீ . ( குவிவில்லை ) 


எனவே , 


47 


47 
87 x 23 


f , 


87 fi 


47 
2001 


2001 
47 | 


42.6 செ . மீ . ( குழிவில்லை ) 


எனவே 23 செ.மீ , கொண்ட கிரவுன் கண்ணாடி குவி வில்லையும் 
42.6 செ . மீ . குவிய தூரம் கொண்ட பிளின்ட் கண்ணாடி குழி 
வில்லையும் பயன்படுத்தல் வேண்டும் . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


219 


( 6 ) தொலைநோக்கியொன்றிற்கு , 1 டை ஆப்டர் - (Dioptre) 
திறன் கொண்ட நிறப்பிறழ்ச்சி நீக்கிய மட்டக்குவி வில்லையொன்றை 
கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக்கொண்டு அமைக்கவும் . 


மையக் கதிருக்கு ஒளிவிலகல் எண் 

கிரவுன் கண்ணாடி 1.50 
பினின்ட் கண்ணாடி 1.63 


பிரிதிறன் 
0.011 
0.022 | 


டை ஆப்டர் என்பது , மீட்டரில் கொடுக்கப்படும் குவிய தூரத் 
தின் தலைகீழ் விகிதமாகும் . எனவே , 1 டைஆப்டர் திறன் கொண்ட 
வில்லை 100 செ . மீ . குவிய தூரம் கொண்டதாக இருக்கும் . 


f , என்பதைக் குவிவில்லையின் குவிய தூரமென்றும் , f ? 
என்பதைக் குழி வில்லையின் குவிய தூரமென்றும் கொள்வோம் 


க . 


3. 


* = 


படம் 


படம் 7.17 - ல் வில்லைத் தொகுப்பின் குவிய தூரம் f = 100 செ.மீ. 

1 1 
100 f , 


을 


+ 


மேலும் நிறப்பிறழ்ச்சி நீக்கத்திற்கு , 


" + ", 


0 


அல்லது , 


1 
f , 


0.011 1 
0.022 f | 


1 
2f | 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இந்த மதிப்பைச் சமன்பாடு ( 1 ) -ல் பதிலீடுசெய்ய , 
1 

1 
100 f2f ; 


அல்லது , 


f 


= 50 செ . மீ . ( குவிவில்லை ) 


எனவே , 


1 
f . 


. 


21, 


1 
2 x 50 


100 செ . மீ . ( குழிவில்லை ) 


- 


அடுத்து வளைவு ஆரங்களைக் கணக்கிடவேண்டும் . இவ்வகை 
இரட்டையில் ஒரு இரு புறக் குவி வில்லையும் , ஒரு மட்டக் குழி 
வில்லையும் இருக்கும் . 
மட்டக் குழிவில்லையின் வளைவு ஆரங்கள் : 

H = 1.63 ; f , = - 100 செ . மீ .; r = 0 ; r , = ? 
1 

1 
f , 

r 


( 4-1 ) ( 

( + - + ) 
1.63 - 1 ) ( - ) 


1 
100 


0.63 


100 x • 63 


63 செ . மீ . 


அதாவது வளைபரப்புக் குழிவாக இருக்கும் . 


இரு குவி வில்லை : 
u = 1.50 ; f = 50 ; r , = r , = 63 ; r , = ? 
1 

1 
( 1.5- 1 ) 
50 

63 


1 H ] 
* - 05 [ H ++ ] 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


221 


அதாவது 

11 
25 


) 


1 


1 
25 


1 
63 


41.1 செ . மீ . 


7 ) குவிய தூரங்கள் முறையே 8 செ . மீ . , 4 செ . மீ . கொண்ட 
ஒரே பொருளாலான இரண்டு இருபுறக் குவிவில்லைகளின் 
தொகுப்பு நிறப்பிறழ்ச்சி நீக்கியதாக அமைய வேண்டுமெனில் 
அவைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன இருக்கவேண்டும் . 

fi = 8 செ . மீ . 

f , = 2 செ . மீ . 
இடைவெளியை a . எனக் கொள்வோம் . நிறப் பிறழ்ச்சி 
நீக்கத்திற்கு , 

fi +f , 

2 
8+ 4 
2 


f 


6 செ . மீ . 


அவ்விரு வில்லைகளும் ஒன்றுக்கொன்று 6 செ . மீ . இடை வெளி 
விட்டு அமைக்கப்பட வேண்டும் . 


8 ) ஒளிவிலகல் எண் 1.32 கொண்ட கோளமொன் றின்மீது 
கதிரொன்று படுகின்றது . ஒளிவிலகலுக்குப் பின்னர் கோளத்தி 
னுள் ஒருமுறை அக எதிரொளிப்பு அடைகின்றது . கதிர் அடையும் 
திசை மாற்றத்தையும் , சிறும திசைமாற்றத்திற்கான படுகோணத் 
தையும் கணக்கிடுக . 

ஒருமுறை அக எதிரொளிப்பு அடையும்பொழுது , 


காஸ் i 


L - 1 ) 


3 


( 1.32 /1-1 

3 


காஸ் 1 


0.4969 


60° 12 


2225 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மேலும் , 

சைன் i 
சைன் " 


எனவே , 


சைன் 


சைன் 

4 


0.8674 
1.32 


0.6561 


41 


41 ° 


i = 60 , r 
எனக் கொள்வோம் . 


திசை மாற்றம் D 2 ( i - r ) + ( 180 - 2r ) 

= 2 ( 60 - 41 ) + ( 180 - 82 ) 

2x19 + 98 
D = 136 ° ஆகும் . 


- 


வினாக்கள் 


1.- பட்டகத்தின் பிரிதிறன் என்றால் என்ன ? பட்டகத்தின் 

பிரிதிறனை ஆய்வின் மூலம் காணும் முறையை விவரிக்க . 
2. பட்டகங்களை முறையே , 


( அ ) நிறப்பிரிகை ஏற்படாமல் திசைமாற்றம் மட்டும் 

ஏற்படும் வகையிலும் , 
( ஆ ) திசைமாற்றம் இல்லாமல் நிறப்பிரிகை மட்டும் 
ஏற்படும் வகையிலும் , 

அமைக்கும்பொழுது சரிசெய்யப்பட வேண்டிய 
நிபந்தனைகளைப் பெறுக . 


இரண்டு மென் பட்டகங்களைத் திசை மாற்றமில்லாமல் 
நிறப்பிரிகை மட்டும் ஏற்படும் வகையில் அமைப்பதற் 
கான நிபந்தனையைப் பெறுக . இவ்வகைப் பட்டகங்களின் 
செயல் முறை முக்கியத்துவத்தை விளக்குக . 


நிறப்பிரிகையும் நிறப்பிறழ்ச்சியும் 


223 


4. நிறப்பிறழ்ச்சி என்றால் என்ன ? 

நிறப்பிறழ்ச்சி நீக்கத்திற்கு , 


( அ ) இரண்டு வில்லைகள் ஓரச்சைக் கொள்ளுமாறு 

இணைந்தும் , 
( ஆ ) ஓரச்சைக் கொள்ளுமாறு இடைவெளி விட்டும் 
அமைக்கப்படும் பொழுது சரிசெய்யப்பட 

வேண்டிய 
நிபந்தனைகளைப் பெறுக . 
5. நிறப் பிறழ்ச்சியானது , வில்லையொன்றின் பருப்பொருளின் 

பிரிதிறன் , வில்லையின் பொதுக் குவிய தூரம் இவைகளால் 
அளக்கப்படுகின்றது எனக்காட்டுக . 


6 


முதல் நிலை , இரண்டாம் நிலை வானவில்களின் 
நிறங்கள் அமைந்துள்ள விதத்தை விளக்குக . தேவைப் 
படும் குறிக்கோவைகளை முறைப்படி பெறுக . 


1.5 , ம . 


7. 10 ° விலக்குக் கோணம் கொண்ட கிரவுன் கண்ணாடிப் 

பட்டகமொன்றுடன் பிளின்ட் கண்ணாடிப் பட்டகமொன் 
றைச் சேர்த்து நேர்முகப் பட்டகமொன்றை அமைக்க 
வேண்டும் . கீழ்க்காணும் மதிப்புகளைக் கொண்டு பிளின்ட் 
கண்ணாடிப் பட்டகத்தின் விலக்குக் கோணத்தைக் 
கணக்கிடவும் . 
கிரவுன் கண்ணாடி HD 

0.015 
பிளின்ட் கண்ணாடி HD 1.60 , 4 , = 0.025 
மேலும் தொகுப்பில் நீல , சிகப்பு நிறங்களுக்கு ஏற்படும் 
திசை மாற்றங்களின் 

கோன வேறுபாட்டையும் 
கணக்கிடவும் . 

[ A , 8.4 ° Db - Dr = 0.051 ° ) 
8 . பிரிதிறன்கள் முறையே 0.2 ; 0.4 கொண்ட கிரவுன் , 

பிளின்ட் கண்ணாடிகளினால் செய்யப்பட்ட இரு வில்லைகள் 
நிறப் பிறழ்ச்சி நீக்கிய தொகுப்பாக 20 செ.மீ. கூட்டு 
குவியதூரம் கொண்டு செயல்படுகின்றன . இவ்விரு 
வில்லைகளின் குவிய தூரங்களின் மதிப்புகளைக் கணக் 
கிடுக . 

[Ifi 10 செ.மீ. f : = - 20 செமீ . ] 


9. ஒரு தொலைநோக்கியின் பொருளருகு வில்லை , நிறப் 

பிறழ்ச்சி நீக்கிய இரு வில்லைகளின் தொகுப்பாகவும் 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


150 செ . மீ . குவிய தூரமுடையதாகவும் இருக்கின்றது . 
இரு வில்லைகளிலொன்று 1.6 வில்கலெண்ணைக்கொண்ட 
சமதளக் குழிவில்லை . மற்றது 1.5 விலகலெண் கொண்ட 
இருபுறக் குவி வில்லை . அவைகளின் பருப்பொருள்களின் 
பிரிதிறன்கள் முறையே 0.027,0.018 என்றால் , அவ்விரு 
வில்லைகளின் வளைவு ஆரங்களைக் காண்க . 

குழிவில்லை ! 45 செ.மீ .; r , 
குவி வில்லை r , = 56.25 செ.மீ., 

r , = 45 செ . மீ . ) 


10. நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வில்லையொன்று 100 செ . மீ . 

குவிய தூரம் இருக்குமாறு அமைக்கவேண்டும் . கிரவுன் , 
பிளின்ட் கண்ணாடிகளின் பிரிதிறன்கள் முறையே 0.01 , 
0.02 எனில் தொகுப்பில் அமையும் வில்லைகளின் குவிய 
தூரங்களைக் கணக்கிடுக . 


கிரவுன் , பிளின்ட் வில்லைகளுக்கு மையக் கதிருக்கான 
ஒளிவிலகல் எண்கள் முறையே 3/2 , 5/3 எனில் , வில்லை 
களில் ஒன்று குழி வில்லை யெனில் , இருபுறக் குவி வில்லை 
யின் வளைவு ஆரங்களைக் கணக்கிடுக . 

[ f1 = 50 செ . மீ .; f , = - 100 செ . மீ . 
r, = 40 செ . மீ .; r , 662 செ . மீ . ) 


- 


8. நிறம் 


எனவே 


8.1 . கண்ணும் நிறமும் 

உலகிலுள்ள பொருள்கள் ஆக்கப்பட்டுள்ள பருப்பொருளின் 
( Material ) ஒரு தன்மையே நிறம் எனப்படும் . ஆனால் நிறம் 
என்பது கண்ணின் பாகங்களில் , சில அலை நீளம் கொண்ட ஒளி 
படுவதினால் ஏற்படும் கிளர்வு ( Stimulus ) மூளையில் ஏற்படுத்தும் 
ஒருவகை உணர்வேயாகும் . கண்ணின் விழித் திரையின் 
அமைப்பை நுண்ணோக்கி கொண்டு ஆராயுங்கால் , தண்டுகள் 
( Rods ) போன்ற அமைப்பும் கூம்புகள் ( Cones) - போன்ற 
அமைப்பும் காணப்படு கின்றன. சூரிய ஒளிபோன்ற பொலிவு 
மிக்க ஒளியில் பார்வைக்குக் காரணமாக உள்ளவை கூம்புகள் 
--போன்ற அமைப்புகள் என்றும் , சந்திர ஒளிபோன்ற மங்கலான 
ஒளியில் பார்வைக்குக் காரணமாக உள்ளவை தண்டுகள் 
போன்ற அமைப்புகள் என்றும் கண்டுள்ளனர் . 

மங்கிய ஒளியில் நிறத்தைப் பிரித்தறிய இயலாது . 
பொலிவுமிக்க ஒளியில் மட்டும் செயல்படும் கூம்பு போன்ற 
பாகங்களே கண்ணின் நிறம் பிரித்தறியும் தன்மைக்குக் 
காரணமானவை ஆகும் . விழித்திரையின் போவியா ( Fovea) 
பகுதி பிரிதிறன் மிக்கதாக உள்ளது . இப்பகுதியில் கூம்பு வடிவ 
அமைப்புகள் 

அதிக எண்ணிக்கையில் நெருக்கமாக 
அமைந்துள்ளதே இதற்குக் காரணமாகும் . மேலும் இப்பகுதியே 
நிறப்பார்வைக்குப் ( Colour vision ) பயன்படுகின்றது என்ற 
கொள்கையும் உண்டு . இதனால் நிறப்பார்வைக்கு 2 ° கோண 
அளவு பார்வைப்புலம் மட்டுமே பயன்படுகின்றது . போவியா 
அமைந்துள்ள பகுதியில் விழித்திரை மஞ்சள் நிறப்பொருளால் 
சூழப்பட்டுள்ளது . இம் மஞ்சள் நிறப்பொருள் நிறப்பார்வைக்கு 
பெரிதும் உதவுகின்றது என்னும் கொள்கையும் உண்டு . 

கண்ணின் நிற உணர்வு முற்றிலும் மாறுபட்ட மூன்று வகை 
பிரித்தறியும் தன்மைகளைக் கொண்டுள்ளது . - முதலாவது . நிறம் 

15 


மிக 


2265 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பகுத்தல் " (Hue ) எனப்படும் . இத் தன்மையால் ஒரு நிறத்தை 
மற்றதிலிருந்து பிரித்தறியலாம் . அதாவது சிகப்பு , பச்சை என்று 
பிரித்தறிதல் . இரண்டாவது “ பொலிவு ( Brightness ) உணர்வு 
என்பதாகும் . இதனால் ஒரே நிறத்தில் நிற அடர்வுமிக்க ( Darker ) 
பகுதியினின்று , நிறஅடர்வு குறைந்த ( Lighter ) பகுதியைப் 
பிரித்தறிய இயலும் . மூன்றாவது “ தெவிட்டல் " ( Saturation ) 
என்பதாகும் . அதாவது ஒற்றை நிற ஒளியைப் போன்று தனி 
நிறம் முழுமை அடைதல் . சூரிய ஒளியின் நிற மாலையில் 
அமைந்துள்ள நிறங்கள் முழுமையான அல்லது தெவிட்டிய 
நிறங்கள் ஆகும் . எனவே நிறத்தெவிட்டல் அளவு நிர்ணயிக்க 
வேண்டிய இடங்களில் சூரிய ஒளியில் அமையும் நிறத்தின் மதிப்பு 
படித்தரமாகக் (Standard ) கொள்ளப்படுகிறது . 


வெள்ளொளி , பட்டகத்தின் வழியாகச் செல்லும் பொழுது 
-அதனுடைய ஆக்கக்கூறுகளாகப் பிரிகின்றது என பகுதி 7.2 - ல் 
படித்தோம் . நமக்குக் கிடைக்கக்கூடிய ஒளியில் , சூரிய ஒளிதான் 
முழுமையாக எல்லா நிறங்களையும் கொண்டுள்ளது . மேலும் , 
கண்ணின் அமைப்பானது , சூரிய ஒளியில் கண்ணுறு பகுதியில் 
அமைந்துள்ள ஏழு நிறங்கள் , அல்லது அவ்வேழு நிறங்களின் 
கலவையால் உண்டாகும் நிறங்களை மட்டுமே பார்க்கும் திறன் 
கொண்டதாக - உள்ளது . கண்ணுறு பகுதியில் அமையும் ஏழு 
நிறங்களின் நெடுக்கங்களைக் ( Ranges ) கீழுள்ள அட்டவணை 
காட்டுகின்றது . 


நிறம் 


நெடுக்கம் 


ஊதா 


3900- 4300 ஆ . அ . 


நீலம் 


4300-4600 


நீலப்பச்சை 


4600-5000 


பச்சை 


5000-5700 


மஞ்சள் 


5700-5900 


13 


வெளிர் மஞ்சள் ( Orange ) 


5900-6100 


. 


சிகப்பு , 


6100-7000 


நிறம் 


227 


18.2 . ஞாயிறு நிறமாலையின் பகுதிகள் கண்ணில் ஏற்படுத்தும் விளைவு 
பொருளொன் றின் பொலிவுத்தோற்றம் 

கண்ணில் 

புகும் 
ஒளியாற்றல் - கால வீதத்தைப் பொறுத்தது . 

அத்துடன் 
கண்ணினுள் வரும் ஒளியின் நிறத்தையும் பொறுத்தது . --மிகு 
சிகப்பு , அல்லது மிகு ஊதா நிறங்கள் கண்ணுக்கு மங்கலாகத் 
தோன்றுகின்றன . இவ்வகை நிறங்களுக்கு கண் உணர்வு 
மிக்கதாக இல்லாமையே காரணமாகும் . அலை நீளம் 5500 ஆ..அ . 
கொண்ட ஆப்பிள் பச்சை நிற ஒளிக்கு - கண் மிக்க உணர்வு 
* கொண்டதாக அமைந்துள்ளது . வெவ்வேறு நிற ( பல அலை நீள ) 
-பகு தியில் அமையும் ஒளி கண்ணில் ஏற்படுத்தும் 

உணர்வு 
திறன்களை படம் 8.1 - ல் காணலாம் . 


191 
-8F 


2 


6 


கண்ணின் 
உணர் திறன் 


| 


பச்சை Soon 


4 நிலம் 5000 

சிறப்பு 7 
அது நீளம் A ( ஆ.அலகுகளில் ) 


படம் 8.1 . 


படம் 8,1 - ல் இருந்து 5100 ஆ . அ . அலை நீளம் கொண்ட , நீல 
நிறத்திற்குப் பார்வைத்திறன் 0-5 ஆக உள்ளது . பச்சை 
நிறத்திற்குப் பார்வைத்திறன் 1.0 ஆக உள்ளது . எனவே பச்சை 
நிறத்தின் அளவுக்குப் பொலிவுள்ளதாக நீல நிறம் அமைய , பச்சை 
நிறத்தின் ஒளி ஆற்றலைப்போன்று நீல நிறம் இரு மடங்கு 
ஆற்றலைக் கொண்டிருக்கவேண்டும் . அல்லது நீல நிறத்தின் 
அளவுக்குப் பொலிவை ஏற்படுத்த , பச்சை நிறம் நீல நிறத்தின் 
ஒளி ஆற்றலில் பாதி - அளவு கொண்டிருந்தால் 

அளவு கொண்டிருந்தால் போதுமானது . 
ஒரு வாட் ( Watt ) திறனில் 5500 ஆ . அ . அலை நீளம் கொண்ட பச்சை 
நிற ஒளி , 660 லூமன் ( Lumen ) ஒளிப்பாயத்தைக் கொடுக்கின்றது . 
[ ஒளிப்பாயத்தை அளக்கும் அலகு லூமன் ஆகும் . ) எனவே , 
ஒரு வாட் திறன் கொண்டு பெறக்கூடிய பெரும ஒளிப்பாயம் 560 


1228 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


லூமன்கள எனபது தெளிவு , ( ஒளி மூலங்களைப் பற்றிய 
பகுதி - 11.19- ல் இக் கருத்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது . ) 
கண்ணின் உணர்திறன் , நீல நிறத்திற்குப் பச்சை நிறத்தைப் 
போன்மறு பாதியளவே இருப்பதால் , ஒரு வாட் திறன் கொண்டு 
( 05x 660 , 330 லூமென்கள் ஒளிப்பாயத்தையே பெற இயலும் 
மேலும் 1 வாட் திறன் கொண்டு (0.3x 660 ) 198 லூமென்கள் 
சிகப்பு ஒளிப்பாயத்தையே பெற இயலும் . இவைகளிலிருந்து 
பச்சை நிற ஒளி கண்ணுக்குப் பொலிவான உணர்வைக் கொடுக் 
கின்றது என்பது தெளிவு . மேலும் , கண்ணுறு நிறமாலையின் இரு 
முனைகளான ஊதா, சிகப்பு ஆகியவற்றிற்கு பார்வை உணர்வு 
மிகவும் குறைவாக உள்ளது . புற ஊதா ( Ultra - violet ) , புறச் 
சிகப்பு (Infra - red ) ஆகிய பகுதிகள் கண்ணில் 

எவ்வித 
உணர்வையும் உண்டாக்குவதில்லை . 


8.3 . தன் ஒளியிலாப் பொருள்களின் நிறங்கள் 

சூரிய ஒளி உண்டாக்கும் நிறமாலையை ஒத்த சம ஆற்றல் 
கொண்ட நிறமாலையை 

வெளிவிடும் 

ஒளிமூலமொன்றால் , 
பொருளொன்று ஒளியூட்டப்படுவதாகக் கொள்வோம் . படும் 
ஒளியில் உள்ள எல்லா அலை நீளங்கள் கொண்ட ஒளிக் கதிர் 
களையும் , சம அளவில் பொருள் எதிரொளித்தால் . அப்பொருள் 
வெண்மையாகத் தோன்றும் . அவ்வாறில்லாமல் , சில அலை 
நீளங்கள் கொண்ட கதிர்களை எதிரொளித்தால் பொருளானது 
நிறம்பெற்று தோன்றும் . உதாரணமாக 6000 ஆ.அ. அலை 
நீளத்தைவிட அதிகமான அலை நீளம் கொண்ட கதிர்களை மட்டுமே 
எதிரொளிக்கும் பொருளாக இருந்தால் , 

அது 

சிகப்பாகத் 
தோன்றும் . மாறாக 5000 ஆ.அ. அலை நீளத்தைவிட அதிக அலை 
நீளம் கொண்ட கதிர்களுக்கு அதிகமான எதிரொளிப்புத் 
தன்மையும் குறைந்த அலை நீளங்களுக்கு குறைந்த எதிரொளிப்பு 
தன்மையும் கொண்டிருக்குமானால் , அப்பொருள் மஞ்சளாகத் 
தோன்றும் : - 


படம் 8.2 a ) - ல் உள்ளது போன்று சிகப்புக் கண்ணாடி P- யின் 
மூலம் வெள்ளொளியைப் பார்ப்போமேயானால் , சிகப்பு நிறம் 
மட்டுமே தெரிகின்றது . கண்ணாடி இச் சிகப்பு நிறத்தைக் 
கொடுப்பதில்லை . மாறாக , வெள்ளொளியில் உள்ள மற்ற எல்லா 
நிற ஆக்கக் கூறுகளையும் (Colour components ), உட்கவர்ந்து , 
சிகப்பு நிறத்தை மட்டுமே ஊடுருவிச் செல்ல விடுவ தனால் 
கண்ணாடி சிகப்பாகத் தோன்றுகிறது . இதனை மெய்ப்பிக்க , 
பட்டகத்தின் வழியாக 

வெள்ளொளி 

செல்லும்பொழுது 
உண்டாகும் நிறமாலையைத் திரையொன்றில் . - பிடிக்கவும் . 


நிறம் 


229 


சிகப்புக் கண்ணாடியொன்றை நிறமாலையை உண்டாக்கும் ஒளியின் 
பாதையில் வைத்தால் , மற்ற எல்லா நிறங்களும் மறைந்து 
சிகப்பு நிறம் மட்டும் உண்டாவதைப் பார்க்கலாம் . மேலும் 
ஒளியின் பாதையில் சிகப்பு நிறக் கண்ணாடியை அடுத்து ஒரு 


P 


P 


சிகப்பு 


வெள்வி 
ஒளி 


வெள்ளை 


இ 


E 


சிகப்பு 
இனி 


MR 


( a ) 


ஆனால் 


படம் 8.2 .. 
நீல நிறக் கண்ணாடியை வைத்தால் நிறமாலையின் எல்லா 
நிறங்களும் மறைகின்றன . கணணாடி நிறத்தை உண்டாக்குகிறது 
என்று கொண்டால் , சிகப்பு , நீலம் இரண்டும் சேர்ந்த சேர்க்கை 
கருஞ்சிவப்பு ( Purple ) நிறமாக இருக்கவேண்டும் . 
கிடைப்பது கருமை நிறம் ஆகையால் , வெள்ளொளியினாலேயே 
நிறங்கள் உண்டாகின்றது என்பது தெளிவு . 

இதேபோன்று ஒரு சிகப்பு நிறத்தாள் P- யை - வெள்ளொளி 
யால் பார்த்தால் [ படம் 8.2 ( b ) ] , சிகப்புத்தாள் சிகப்பு நிறத்தை 
மட்டும் எதிரொளிக்கின்றது ; மற்றவைகளை உட்கவர்கின்றது . 
எனவே சிகப்பு நிறம் உண்மையிலேயே வெள்ளொளியிலிருந்து 
வந்த போதிலும் , பொருள் சிகப்பாகத் தோன்றுகிறது . இருட் 
டறையில் ஒரு சிகப்புத்தாள் பொருத்திய திரையின் மீது , வெள் 
ளொளியின் நிறமாலையை வீழ்த்தினால் சிகப்புப் பகுதி மட்டுமே 
புலனாகின்றது . மேலும் பாதரச ஆவி விளக்கினால் சிகப்புத்தாளைப் 
பார்த்தால் மங்கிய சிகப்பு நிறமாகத் தெரியும் . ஏனெனில் 
பாதரச ஆவி விளக்கு , மிகக் குறைந்த அளவு சிகப்பு நிற 
ஒளியையே வெளிவிடுகின்றது . இதனால் சிகப்பு நிறத்தாள் 
அதனை ஒளியூட்டும் ஒளியில் சிகப்பு நிறம் இருந்தால் மட்டுமே 
சிகப்பாகத் தோன்ற முடியும் என்பது தெளிவு . சோடியம் ஆவி 
விளக்கு மஞ்சள் நிற ஒளியை மட்டுமே கொண்டுள்ளது . எனவே 


230 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இந்த ஒளியால் பார்க்கப்படும் . பொருள்கள் மஞ்சள் நிறத்தை 
எதிரொளித்தால், மஞ்சளாகத் தோன்றும் . எதிரொளிக்காமல் , 
மஞ்சள் நிறத்தை உட்கவருபவையாக இருப்பின் கருமையாகத் 
தோன்றும் . இதனால் நிறங்கொண்ட பொருள்கள் வெள்ளொளி 
மூலம் பார்க்கப்படும் பொழுது 

அவற்றின் 

உண்மையான 
நிறங்களுடன் தோன்றும் . மற்ற நிற ஒளி மூலம் பார்க்கப்படும் 
பொழுது , அவற்றின் உண்மையான நிறங்களுடன் தோன்று . 
இது நிற உருக்குலைவு ( Colour distortion ) எனப்படும் . ஒளிரும் 
குழல் விளக்குகள் ( Flourescent tubular lamps ) சிகப்பு நிறத்தைக் 
காட்டிலும் நீல நிறத்தை அதிகமாக வெளிவிடுகின்ற கார 
ணத்தால் , அவைகளின் மூலம் பார்க்கப்படும் பொருள்கள் நிற 
உருக்குலைவு பெற்றுத் தோன்றுகின்றன . ஆனால் தற்காலத்தில் 
நண் பகல் நேர சூரிய ஒளியின் அளவுக்கு நிற ஒளிப் பகுதிகளைக் 
கொண்ட , நிறங்கள் ஈடுசெய்யப்பட்ட ( Colour compensated ) 
விளக்குகள் உள்ளன . அவற்றின் மூலம் எந்த நேரத்திலும் , பகல் 
நேரத்தில் பொருள்களைப் பார்ப்பது போன்றே 

அவற்றின் 
உண்மையான நிறத் தோற்றங்களுடன் பார்க்க 

இயலும் . 
இவ்வகை விளக்குகள் மூலம் ஒளியூட்டப்பட்டுள்ள தொழிற்சாலை 
களில் , பகல் இரவு வேறுபாடின்றி உற்பத்தி பெருகுவதுடன் , 
பொருள்களின் தரம் மாறாமலும் இருக்கும் . 


8. ஒளி வடிப்பான்கள் 


பொருள்களின் வழியே கதிர் வீச்சுக்கள் செல்லும் பொழுது , 
கதிர்வீச்சிலுள்ள - சில குறிப்பிட்ட அலை நீளங்கள் கொண்ட 
பகுதியை உட்கவர்ந்து , மற்ற பகுதியை ஊடுருவிச் செல்லுமாறு 
செய்கின்றன . 

எல்லாப் பொருள்களும் சில பகுதிகளில் அமையும் 
குறிப்பிட்ட அலை - நீளம் கொண்ட கதிர்களைப் பெருமளவு உட் 
கவர்கின்றன . அப்படி உட்கவரும் கதிர்கள் கண்ணுறு பகுதியில் 
அமையுமானால் அப் பொருள்கள் , உட்கவராமல் 

ஊடுருவிச் 
செல்லுமாறுவிடும் அலை நீளங்கள் ஏற்படுத்தும் நிறத்துடன் 
தோன்றும் . வெள்ளொளி கண்ணுறு பகுதியான 4000 ஆ.அ. 
முதல் 7000 ஆ.அ. வரை உள்ள எல்லா - அலை நீளங்களையும் 
கொண்டுள்ளது . ஒளிபுகும் ஊடகமொன்றின் 

வழியாக 
வெள்ளொளி செல்லும் பொழுது , அவ்வூடகம் 6100 ஆ.அ. அலை 
நீளத்திற்கும் குறைவான அலை நீளம் கொண்ட எல்லாக் கதிர் 
களையும் உட்கவரும் தன்மை கொண்டது எனில் , வெளிவரும் 
ஒளிக்கற்றை சிகப்பு நிறமாக இருக்கும் . இதனால் அதன்வழியே 
ஊடுருவி வரும் ஒளியினால் அப் பொருளைப் பார்த்தால் , 
• அப் பொருளும் சிகப்பு நிறமாகத் தோன்றும் . 


நிறம் 


231 


கண்ணாடி , 


இப்படி பொருள்கள் கண்ணுறு பகுதியில் குறிப்பிட்ட அலை 
நீளங்கள் கொண்ட பகுதியை உட்கவரும் தன்மையை அடிப் 
படையாகக் கொண்டு அமைக்கப்பட்டவை ஒளி வடிப்பான்கள் 
( Filters ) ஆகும் . எனவே குறிப்பிட்ட நிறம் கொண்ட ஒளியை 
மட்டும் பெறுவதற்கு வெள்ளொளி ஒளிமூலமொன்றின் முன்னால் , 
தேவையான நிறப்பகுதியைத் தவிர மற்ற எல்லா நிறப் பகுதி 
களையும் உட்கவரும் தன்மை கொண்ட பொருளொன்றினால் ஆன 
மென்படலத்தை வைக்க வேண்டும் . பெரும்பாலும் இந்த மென் 
படலம் கண்ணுறுபகுதி முழுவதையும் ஊடு நவிச் செல்லுமாறு 
செய்யும் கண்ணாடி போன்ற பொருளின் மீது ஒட்டப்பட்டிருக்கும் . 
எனவே ஒளி வடிப்பான் என்பது , ஒளி ஊடுருவிச் செல்லக் கூடி 
யதும் , ஒளி மூலத்திற்கும் , ஒளி செயல்படவேண்டிய புள்ளிக்கும் 
இடையில் வைக்கப்பட்டுள்ள ஒளி புகுமொருல் ஊடகமாகும் . 
ஜிலேட்டின் , 

செல்லுலோஸ் அசிடேட் 
ஆகியவைகள் பெரிதும் ஒளி வடிப்பான்களில் பயன்படுத்தப்படும் 
பொருள்களாகும் . கண்ணாடிச் சிமிழில் ( Cell ) வைக்கப்பட்ட நிறம் 
கொண்ட திரவங்களும் சில நேரங்களில் ஒளி வடிப்பான் களாகப் 
பயன்படுத்தப்படு கின்றன . நிறம் ஏற்றப்பட்ட ஜிலேட்டின் 
தகடுகள் படவியல் துறை ( Photogrophy : யில் வண்ணப் படங்கள் 
எடுப்பதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன . நாடக நடன மேடை 
களில் நிறமூட்டப்பட்ட ஜிலேட்டின் - தகடுகள் நிறங்களை 
மாற்றுவதற்குப் பயன் படுத்தப்படுகின்றன . நிறம் கொடுக்கும் 
சில கனிம (Ino ganic ) வே தியல் பொருள்கள் கொண்ட 

ஒளிவடிப்பான்களும் பெரிதும் பயன்படுத்தப் 
படுகின்றன . கண்ணாடி ஒளிவடிப்பான்கள் , ஜிலேட்டின் ஒளி 
வடிப்பான்களைவிட விலை அதிகமானவை . ஆனால் நீடித்து 
உழைக்கக் கூடியவை . ஜிலேட்டினின் 

மீதுள்ள நிறம் 
விரைவில் மங்கிவிடும் ஆகையால் , 

அடிக்கடி 

மாற்றவேண்டி 
யிருக்கும் . கண்ணாடி வடிப்பான்கள் சில சமயங்கனில் மிகவும் 
குறைந்த திறன் கொண்டவையாக இருக்குமா தலால் , ஒளிமூலம் 
நான்கு அல்லது ஐந்து மடங்கு ஒளிமிக்கதாக இருந்தால்தான் 
சில நிறங்களுக்குத் தேவையான ஒளியூட்டம் ஏற்படும் . 
இதனால் தான் ஜிலேட்டின் வடிப்பான்கள் 

பெருமளவில் 
பயன்படுத்தப்படுகின்றன . 

ஆய்வுக் கூடங்களில் 

பயன்படும் 
ஒளி வடிப்பான்கள் பெரும்பாலும் கண்ணாடியினால் செய்யப்பட் 
டவைகளாகவே இருக்கும் . 
கிருஷ்டியன் சென் வடிப்பான்கள் 

நன்கு பொடி செய்யப்பட்ட ஒரு திடப்பொருள் , அதனுடைய 
ஒளிவிலகல் எண்ணுக்குச் சமமான ஒளிவிலகல் எண்ணையும் 


கண்ணாடி 


232 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


வேறுபட்ட நிறப்பிரிகையும் கொண்ட திரவத்தினுள் வைக்கப் 
பட்டிருக்கும் பொழுது , ஒரு குறுகிய பகுதி ஒன்றில் அமையும் அலை 
நீளங்கள் கொண்ட ஒளிக் கதிர்களுக்கு மட்டும் திடப்பொருளும் , 
திரவமும் ஒரு படித்தானவைபோல் செயல்படும் . மற்ற அலை 
நீளங்கள் கொண்ட ஒளிக் கதிர்களை சிதறிச் செல்லுமாறு செய்கின் 
றன. கிருஷ்டியன் சென் கண்ட இந்த உண்மையை அடிப்படை 
யாகக்கொண்டு அமைக்கப்படும் வடிப்பான்கள் அவர் பெயரையே 
கொண்டுள்ளன . இவ்வகை வடிப்பான்கள் மிகவும் குறுகிய பகுதி 
யில் அமையும் ஒளிக்கதிர்களை மட்டுமே ஊடுருவிச் செய்ய வல்லவை 
யாகையால் , நிறமாலையியலில் ( Spectroscopy ) பெரிதும் பயன்படு 
கின்றன . மேலும் புறஊதா, கண்ணுறு பகுதி , புறச் சிகப்பு ஆகிய 
எல்லா அலை நீளங்களிலும் இவ்வகை வடிப்பான்களைப் பயன் 
படுத்தலாம் . 


ஒளி குறுக்கீடு வடிப்பான்கள் : 

ஒளி குறுக்கீடு ( Interference ) தத்துவத்தை அடிப்படையாகக் 
கொண்டு ஒற்றை நிற ஒளி வடிப்பான்கள் தயாரிக்கப்படுகின்றன . 
இவ்வகை வடிப்பான்கள் பகுதி - ஊடுருவல் ( Partial transmission ) 
கொண்ட மெல்லிய உலோகத் தகடுகளுக்கு இடையில் மின் 


25 


20 


ஊடுருவும்ஒளி (சதவீதத்தில்) 


MA 


4000 400 


Eppo 


5000 


6500 


> ( ஆ.அலதகளில் ) 


படம் 8.3 , 


கடத்தாப் ( Dieletric ) பொருளொன் றின் மென்படலத்தைக் கொண் 
டவையாக இருக்கும் . இவ்வமைப்பு முழுவதும் ஒரு கண்ணாடித் 
தகட்டின் மீது பொருத்தப்பட்டு வடிப்பானாகப் பயன்படுத்தப்படும் . 


நிறம் 


233 


இவ்வகை வடிப்பான்களில் அவற்றின் வழியே ஊடுருவும் ஒளிக் 
கதிர்கள் அமையும் பகுதி மிகக் குறுகிய தாக இருக்கும் , இவற்றின் 
வழியே ஊடுருவிச் செல்லும் ஒளியின் அளவிற்கும் , அலை நீளத் 
திற்கும் இடையே வரையப்பட்ட வரைகோடுகள் படம் 8.3.ல் 
காட்டப்பட்டுள்ளன . 


வரைகோடுகள் கூர்மையான உச்சிகளைக் கொண்டுள்ளமையால் 
குறுகிய பகுதிகளில் அதிகத் திறன் கொண்டு செயல்படக்கூடியவை 
என்பது தெளிவு . இவ்வகை வடிப்பான்களில் உட்கவர்தல் 
ற்படுவதில்லை . எனவே , ஊடுருவிச் செல்லாத ஒளிக்கதிர்கள் , 
ஆடியினால் எதிரொளிக்கப்படுவதைப் போன்று எதிரொளிக்கப் 
படும் . சில இடங்களில் இவ்வகை எதிரொளிப்பு குறைபாடாக 
அமையும் . 

தளவிளைவுற்ற ஒளி ( Polarised light ) ஏற்படுத்தும் குறுக்கீடு 
களைப் பயன்படுத்தியும் ஒளிவடிப்பான்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன . 


8.5 . நிறக் கலவைகள் --நிறக் கூட்டு முறை : 

ஒளி அலைகளும் , ஒலி அலைகளைப்போன்று அவற்றின் அதிர் 
வெண் ( Frequency ) களைப் பொறுத்தவையாகும் . வெவ்வேறு அதிர் 
வெண்களைக்கொண்ட இரண்டு ஒலி அலைகள் செவியை அடையும் 
பொழுது , செவியானது அவற்றைப் பிரித்தறிகின்றது . ஆனால் 
ஒரே நேரத்தில் இரண்டு நிறங்கள் கண்ணைச் சேர்ந்தால் , கண்ணி 
னால் அவ்விரண்டு நிறங்களையும் பிரித்தறிய இயலாது . மாறாக , 
நிறமாலையில் , அவ்விரு நிறங்களுக்கிடைப்பட்ட , அவ்விரு நிறங் 
களும் கூடியதொரு நிறத்தையே கட்புலன் உணர்கின்றது . 
ஆராய்ச்சியாளரின் கூற்றுப்படி செவி பகுத்துணரும் புலன் 
( Analytical sense ) ஆகவும் , கண் தொகுத்துணரும் புலன் 
( Synthetic sense ) ஆகவும் அமைந்துள்ளதே இதன் காரணமாகும் . 

கிளார்க் மாக்ஸ்வெல் ( Clark Maxwell )சிகப்பு ,பச்சை, நீலம் ஆகிய 
மூன்று நிற ஒளியினைக்கொண்டு , அவற்றின் வெவ்வேறு அளவு 
களைக் கலப்பதின் மூலம் பலவகைப்பட்ட நிறங்களை உண்டாக்க 
இயலுமென ஆய்வுகளின் மூலம் கண்டு கூறினார் . இம் முறையில் 
நிறங்களைப் பெற மூன்று நிற ஒளிக் கதிர்களையும் ஒன்றின்மேல் 
ஒன்று பொருந்தும்படி செய்தலே போதுமானது . இதற்கு எந் 
நிறமும் இல்லா நிலையிலிருந்து , நிற ஒளிக் கதிர்களை ஒன்றுடன் 
ஒன்று கூட்டுவது ஆகும் . எனவே இவ்வகையில் நிறக் கலவை 
( Colour mixture ) உண்டாக்கல் , நிறக் கூட்டுமுறை ( Colour 
additive method ) எனப்படும் . இம் முறையில் நிறம் உண்டாக்க 


-2341 


ஒனியேலும் நிறமாலையியலும் 


நிறம் கொண்ட பொருள்களைக் ( Colour pigments) கலப்பது அல்ல 
என்பது கவனிக்கத்தக்கது . நிறக் கூட்டுமுறையில் நிறங்களை 
உண்டாக்க ஏற்றவை , 1000 ஆ . அ . , 5461 ஆ . அ . , 4358 ஆ . அ . 
அலை நீளங்கள் கொண்ட கதிர் வீச்சுகளாகும் . இம்முறையில் 
உண்டாக்கப்படும் நிறங்கள் தெவிட்டலற்றவைகளாக இருக்கும் . 
கூட்டு முறையில் நிறம் உண்டாக்குதலைப் படம் 8.4 - ல் காட்டப்பட் 
டுள்ளது போன்றதொரு அமைப்பினைக் கொண்டு தெளிவாக 
விளக்கலாம் . மூன்று வீழ்த்திகள் ( Projectors ) மூலம் திரை 


R 


YAR 


w 


TT 


படம் 8.4 . 


யொன்றின் மீது வட்ட வடிவ ஒளிப்பட்டைகள் ( Light patches ) 
ஏற்படுமாறு செய்யப்பட்டுள்ளது . அவ் வீழ்த்திகளுக்கு முன்னால் 
முறையே சிகப்பு , பச்சை , நீல நிற வடிப்பான்கள் அமைக்கப்பட் 
டுள்ளன . இதனால் முதல் வீழ்த்தியிலிருந்து சிகப்பு வட்டமும் , 
இரண்டாவது வீழ்த்தியிலிருந்து பச்சை வட்டமும் , மூன்றாவது 
வீழ்த்தியிலிருந்து நீல வட்டமும் திரையின் மீது ஏற்படுகின்றன . 
படம் S.4- ல் உள்ளதுபோன்று வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு 
- பகுதிகளில் மேற்பொருந்துகின்றன . சிகப்பும் பச்சையும் மேற் 
பொருந்தும் பகுதியில் மஞ்சள் நிறம் உண்டாகின்றது . எனவே 
சிகப்பு + பச்சை = மஞ்சள் என எழுதலாம் . 
மேலும் படத்திலிருந்து , 

சிகப்பு + நீலம் மஜந்தா ( Magenta ) 

நீலம் + பச்சை = டார்குவாஸ் ( Tarquoise ) 
ஆகிய நிறங்கள் உண்டாகின்றன . 

சிகப்பு , பச்சை . -நீலம் ஆகிய மூன்று நிறங்களும் மேற்பொருந் 
தும் - மையப் பகுதியில் வெண்மை நிறம் உண்டாகின்றது . இந்த 


திறம் 

235 
மூன்று நிறங்களையும் கொண்ட ஒளியலைகளை மேற்பொருந்துமாறு 
செய்வதினால் கண்ணுறு பகுதியில் ஊதா நிறத்திலிருந்து சிகப்பு 
நிறத்திற்குள் அமையும் எல்லா நிறங்களையும் பெற முடியும் . நிறக் 
கூட்டு முறையை விளக்கும் வகையில் நூலின் அட்டை வண்ணத் 
தில் அமைந்துள்ளது கவனிக்கத் தக்கது . 
8.6 . மூல நிறங்களும் , நிரப்பு நிறங்களும் : 

( Primary and Complementary colours ) 
சிகப்பு , பச்சை , நீலம் ஆகிய மூன்று திறம் கொண்ட ஒளியினை 
மட்டுமே பயன்படுத்தி , அவற்றின் அளவுகளை மாற்றிக் கலப்பதின் 
மூலம் நூற்றுக்கு மேற்பட்ட நிறங்களை உண்டாக்க முடியுமெனப் 
பார்த்தோம் . இவ்வாறு வேறுபட்ட நிறங்களை உண்டாக்கவல்ல 
சிகப்பு , பச்சை , நீலம் ஆகிய மூன்று நிறங்களும் மூல நிறங்கள் 
( Primary colours ) எனப்படும் . கண்ணின் பார்வை முறைகளை 
ஆராய்ந்த வல்லுனர்கள் , விழித்திரையின் மீது மூன்று வகையான 
செல் ( Cell ) அமைப்புகள் உள்ளன என்று கூறியுள்ளனர் . ஒவ் 
வொரு வகை செல் அமைப்பும் ஒரு மூலத்திற்கு மட்டுமே கிளர் 
வுறும் வகையில் அமைந்துள்ளது . எனவே , தொகுபயன் கிளர்வு , 
தனித்தனியாக ஒவ்வொரு வகை செல் அமைப்பும் ஏற்படுத்தும் 
கிளர்வின் அளவினைப் பொறுத்து அமையும் . இதனாலேயே மூன்று 
நிறங்களும் சம அளவில் கலக்கப்பட்டால் வெள்ளொளி உணர்வு 
உண்டாகின்றது . 
நிறக்கூட்டு முறையில் 

முறையில் ஏதாவது இரண்டு நிறங்களின் 
கூடுதல் மூலம் வெள்ளொளியை உண்டாக்கலாம் . அப்படி வெள் 
ளொளியை உண்டாக்கும் இரண்டு நிறங்களும் , நிரப்பு நிறங்கள் 
( Complementary colours ) எனப்படும் . நிரப்பு நிறங்கள் இரண்டின் 
கூடுதல் , சம ஆற்றல் கொண்ட நிறமாலையாக இருக்க வேண்டிய 
தில்லை . சிகப்பு , பச்சை , நீலம் ஆகிய பகுதிகளில் அமையும் மூன்று 
ஒற்றை நிற ஒளிக் கதிர்களின் கலவை , சம ஆற்றல் நிறமாலையைக் 
கொடுக்கவல்ல வெள்ளொளியாக இருக்கலாம் . ஆனால் வெள் 
ளொளியில் நீல நிறத்தை மட்டும் நீக்கிவிட்டால் கலவை மஞ்ச 
ளாக உள்ளது . மஞ்சளுடன் நீலத்தைச் சேர்த்தால் வெள்ளொளி 
உண்டாக்கப்படுகின்றது . எனவே , நீலம் , மஞ்சள் இரண்டும் 
நிரப்பு நிறங்கள் எனப்படும் . 

படம் 8.5 - ல் ஒளியூட்டப்பட்ட பிளவு S- லிருந்து ஒளிக் கதிர்கள் 
வில்லை L , மூலம் குவிக்கப்படுகின்றன . குவிக்கப்படும் கதிர்கள் 
பட்டகம் P- யின் வழியாக விலகலடைந்து A- யில் நிறமாலையை 
உண்டாக்குகின்றன . A- யில் அமைந்துள்ள திரையை நீக்கி 
விட்டால் மீண்டும் ஒளிக்கதிர்கள் L.- வின் வழியாகச் சென்று B- யில் 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


14 


- 


படம் 8.5 . 


நிற 


வெண்மையான தொரு ஒளியூட்டத்தை உண்டாக்குகின் றன . 
மாலையின் ஒரு பகுதியை மட்டும் மறைத்துவிட்டால் B- யில் அமை 
யும் ஒளியூட்டம் நிறம் கொள்கின்றது . திரையில் ஏற்படும் நிறம் , 
மறைக்கப்பட்ட நிறமாலையின் நிறத்திற்கு நிரப்பு நிறமாக அமை 
கின்றது . இம் முறையினைக்கொண்டு எந்த ஒற்றை நிற 
ஒளிக்கும் (Monochromatic light ) ஆன நிரப்பு நிறத்தைக் காண 
இயலும் . 


8.7 , நிறப்பொருள்களினைக் கொண்டு நிறம் உண்டாக்கல்- நிற நீக்க 

முறை : 


மஞ்சள் நிறப் பொருளும் , பசும் நீலப் பொருளும் சேர்ந்த 
கலவை பச்சை நிறத்தைக் கொடுக்கின்றது . மூன்று மூல நிறப் 
பொருள்களிலிருந்து , பலவகையான நிறங்கொண்ட பொருள்களைத் 
தயாரிக்க இயலும் . விகிதப்படி நிறம் கொண்ட பொருள்களைக் 
( Colour pigments ) கலக்கும் பொழுது கண்ணை அடையும் சிகப்பு , 
பச்சை , நீலம் ஆகிய நிறங்களின் அளவுகளின் மேல் முழு கட்டுப் 
பாடு வேண்டும் . குறிப்பிட்டதொரு நிறம் கொண்ட பொருளானது 
சில அலை நீளம் கொண்ட ஒளியை எதிரொளித்து மற்ற அலை நீளம் 
கொண்ட ஒளி அலைகளை உட்கவர்கின்றது . . ஒரு கலவையில் 
இப்படிப்பட்ட நிறம் கொண்ட பொருளொன்றின் அளவை மாற்றி 
னால் , அது உட்கவரும் அலை நீளம் கொண்ட ஒளி அலைகளின் 
பொலிவை மாற்றலாம் . ஆனால் அது எதிரொளிக்கும் கதிர் வீச்சுக் 
களின் பொலிவைக் குறைக்க இயலாது . இதனால் , சிகப்பு , பச்சை , 
நீலம் பகுதிகளில் அமையும் அலை நீளங்கள் கொண்ட ஒளியை உட் 
கவரும் தன்மைகொண்ட பொருள்களின் அளவுகளைக் கலவையில் 
மாற்றுவதன் மூலம் சிகப்பு , பச்சை , நீலம் ஆகிய ஒளிகளின் மீது 
கட்டுப்பாடு செலுத்த இயலும் . நிறக் கூட்டு கலவை முறையில் , 
ஒளியற்ற நிலையிலிருந்து குறிப்பிட்ட அளவுகள் கொண்ட சிகப்பு , 
பச்சை , நீல நிற ஒளியைக்கொண்டு நிறத்தை உண்டாக்கு 


நிறம் 


237 


கின்றோம் . ஆனால் நிற நீக்க முறையில் ( Colour substractive 
method) எல்லா அலை நீளங்களும் கொண்ட வெள்ளொளியி 
லிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட அளவு , சிகப்பு . பச்சை , நீலம் 
ஆகிய நிறங்கள் நீக்கப்பட்டு , இறுதி நிறம் உண்டாக்கப்படு 
கின்றது . இதனால் நிறம் நீக்க முறையில் உண்டாகும் கலவைகள் 
அல்லது மூல நிறப்பொருள்கள் சிகப்பு நீக்கிய ( Minus red ) , பச்சை 
நீக்கிய ( Minus green ) நீலம் நீக்கிய ( Minus blue ) எனக் குறிக்கப் 
படுகின்றன . ஆனால் மூல நிறங்களின் மேல் , நீக்க முறையில் அதிகக் 
கட்டுப்பாடு கொள்ள இயலாது . ஏனெனில் கலவையில் பங்கு 
பெறும் நிறப்பொருள்கள் எதிரொளிக்கும் அலை நீளங்களில் அமை 
யும் ஒரு பகுதி உட்கவரப்படும் . மேலும் பங்குபெறும் நிறப்பொருள் 
களின் உட்கவரும் பகுதிகள் ஓரளவுக்கு மேற்பொருந்தி ( Overlap ) 
யிருக்கும் . உதாரணமாக மஞ்சள் நிற வண்ணக் கலவை ( Yellow 
paint ) வெண் தாளொன் றின்மீது பூசப்பட்டால் ஒளிபுகும் மஞ்சள் 
நிற மென்படலம் உண்டாகின்றது . வெண்ணிறத்திலிருந்து , நீல 
நிறத்தை இக் கலவை உட்கவர்கின்றது . இதனால் வெண் தாள் 
சிகப்பு அல்லது பச்சை நிறத்தைத்தான் எதிரொளிக்கும் . எனவே 
இவைகளின் கலவையான மஞ்சள் நிறம் கண்ணுக்குத் தெரி 
கின்றது , மஞ்சள் நீர் -வண்ணம் ( Water pain ) டார்க்குவாஸ் நீர் 
வண்ணம் இரண்டும் கலந்த கலவையானது உட்கவராமல் விடும் 
பகுதி பச்சையாகும் . எனவே கலவை பச்சையாகத் தோன்று 
கின்றது . நிறப்பொருள்களின் கலவையில் இறுதியாக இருக்கும் 
நிறம் , வெள்ளொளியிலிருந்து நீக்கப்பட்ட நிறங்களைப் பொறுத்து 
அமையும் . எனவே நிற நீக்க முறையில் உண்டாக்கப்படும் 
நிறங்கள் எவ்விதத்திலும் நிறக்கூட்டு முறையில் உண்டாக்கப் 
பட்ட ஒத்த நிறங்களுடன் ஒப்புமைக் கொண்டவை அல்ல . 


எனவே நிறம் கொண்ட பொருள்களைக்கொண்டு கலவை 
தயாரிக்கும்பொழுது , தேவையான நிறத்தைத் தவிர மற்ற நிறங் 
களை உட்கவரும் தன்மை கொண்டவைகளாக அமையும்படி கலக்க 
வேண்டும் . இதனால் வெள்ளொளி படும்பொழுது மற்ற நிறங்கள் 
எல்லாம் நீக்கப்பட்டு , தேவையான நிறம் மட்டும் கிடைக்கும் . 


வினாக்கள் 


1. சூரிய 

சூரிய நிறமாலையில் அமையும் நிறங்கள் கண்ணில் 
ஏற்படுத்தும் உணர் திறனைப்பற்றிச் சிறு குறிப்பு வரைக . 


2. -- ஒளிவடிப்பான்களைப்பற்றிக் குறிப்பு வரைக . 


1981 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


- 


நிறக் 


கலவை முறையில் , நிறங்கள் "உண்டாதலை 


விளக்குக . 


தன் : ஒளியிலாப் பொருள்கள் நிறம் கொண்டு தோன்று 
வது எவ்வாறு ? 


நிற நீக்க முறையில் , நிறங்கள் உண்டாக்கும்பொழுது 
மூல நிறங்களின் மீது எவ்வகையில் கட்டுப்பாடு செலுத்தப் 
பட்டு , நிறங்கள் உண்டாக்கப்படுகின்றன ? 


மூல நிறங்கள் , நிரப்பு நிறங்கள் என்றால் என்ன ? 


9. ஒளியியல் கருவிகள் 


9.1 . ஒளியியல் கருவிகளில் முக்கியமான மூன்று பிரிவுகள் 
உண்டு . பொருளினுடைய உருப்பெருக்கம் அடைந்த படிவத்தைக் 
கண்ணுறுமாறு செய்பவை ஒரு வகை . இவை கண்ணுறு கருவிகள் 
( Visual instruments ) எனப்படும் . உதாரணமாக நுண்ணோக்கிகள் , 
தொலைநோக்கிகள் முதலியவற்றைக் கூறலாம் . மற்ற வகை பகுப் 
பாயவும் , அளவீடுகள் செய்யவும் பயன்படும் , நிறமாலைமானி 
(Spectrometer) , நிறமாலை வரைவி ( Spectroscope ) போன்றவை . 
மூன்றாம் வகையில் படவியல் துறையில் பயன்படும் காமிராக்கள் , 
வீழ்த்திகள் போன்றவை இடம் பெறும் . 


9.2 . கண்ணுறு கருவிகளின் தேவை : 

ஒரு பொருள் உண்மையிலேயே மிகப் பெரியதாக இருந்தா 
லும் , மிகச் சிறியதாக இருந்தாலும் கண்ணில் ஏற்படும் படிவத் 
தினைப் பொறுத்தே நாம் அதனை உணர்கிறோம் . கண்ணில் ஏற்படும் 
படிவத்தின் உருவம் , அப்பொருள் கண்ணில் தாங்கும் கோணத் 
தைப் பொறுத்து அமையும் . பொருளானது கண்ணுக்கு அருகில் 
இருக்கும்பொழுது அதிக அளவு கோணத்தையும் அதே பொருள் 
கண்ணிலிருந்து விலகிச் செல்லச் செல்ல குறைந்த அளவுகோணத் 
தையும் தாங்கும் . இதனைப் படம் 9.1 - ல் காட்டப்பட்டுள்ள அமைப் 
பைக்கொண்டு தெளிவாகப் புரிந்துகொள்ளலாம் . 


P 


ত্রিত 


படம் 9.1 , 


240 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பொருள் P- ல் இருக்கும் பொழுது கண்ணில் தாங்கும் கோணம் 
* 1 ; Q- வில் இருக்கும் பொழுது ; R- ல் இருக்கும்பொழுது , 
ஆகும் . - இங்கு ,,, , ஆகியவை பார்வைக் கோணங்கள் 
( Visual angles ) எனப்படும் . பொருள் விலகிச் செல்வதினால் விழித் 
திரையில் உண்டாகும் படிவத்தின் நீளம் குறையுமென்பது படத்தி 
லிருந்து தெரிகின்றது . எனவே ஒரு பொருளின் உருவம் ( Size ) 
அதனுடைய பரிமாணங்களை மட்டும் பொறுத்ததல்ல . பார்வை - 
யாளரின் கண்ணிலிருந்து உள்ள தூரத்தையும் பொறுத்தது . 
அதாவது பொருள் கண்ணில் தாங்கும் கோணத்தைப் பொறுத்தது 
எனவே குறைந்த அளவு பரிமாணங்கள் ( Dimensions ) கொண்ட 
ஒரு பொருளின் உருவத்தைப் பெரிதாக்க , கண்ணிற்கு அருகில் 
அதைக் கொண்டுவர வேண்டும் . இதனால் அது கண்ணில் தாங்கும் 
பார்வைக் கோணம் அதிகமாகும் . ஆனால் தெளிவுப் பார்வைத் 
தூரத்தை ( Distance of distinct vision ) ( 25 செ . மீ . ) விடக் குறை 
வான தூரத்திற்குப் பொருளைக் கொண்டுவர முடியாது . அப்படிக் 
கொண்டு வரப்பட்டால் பொருளைத் தெளிவாக நேரடியாகப் பார்ப் 
பதற்கு கண்ணைத் துன்புறுத்த வேண்டியிருக்கும் . ஆனால் ஒரு 
குவிவில்லையைப் பயன்படுத்தினால் , தெளிவுப் பார்வைத் தூரத்தை 
விடக் குறைந்த தூரத்திற்குப் பொருளைக்கொண்டுவர முடிகின்றது . 
இதனால் அது கண்ணில் தாங்கும் கோணம் அதிகரிக்கும் . ஆகவே 
உருப்பெருக்கம் அடைந்த பொருளைப் பார்க்க முடியும் . 


இதிலிருந்து உருப்பெருக்கம் செய்யும் ஒளியியல் கருவிகளின் 
வேலையெல்லாம் , பொருளின் 

பொருளின் கண்ணில் தாங்கும் பார்வைக் 
கோணத்தை அதிகரிப்பதும் அதனால் பொருளின் உருவத்தைப் 
பெருக்குவதுமேயாகும் என்பது தெளிவு . 


19.3 


உருப்பெருக்கமும் , உருப்பெருக்கும் திறனும் : 


I -- உருப்பெருக்கம் ( Magnification ) என்பது படிவத்தின் நீளத் 
திற்கும் , பொருளின் நீளத்திற்குமான விகிதமாகும் . 


ஓர் ஒளியியல் கருவியின் உருப்பெருக்குத் திறனை , 


- 


படிவத்தின் நீளம் படிவம் கண்ணில் தாங்கும் கோணம் 

பொருளின் நீளம் பொருள் கண்ணில் தாங்கும் கோணம் 
என வரையறுக்கலாம் . ஒவ்வொரு உருப்பெருக்க அமைப்பைப் 
பற்றிப் பார்க்கும்பொழுது அவ்வவற்றின் உருப்பெருக்கத் திறன் 
பற்றியும் படிக்க உள்ளோம் . 


ஒளியியல் கருவிகள் 


241 


(9.4. தனி நுண்ணோக்கி அல்லது உருப்பெருக்கக் கண்ணாடி : 


ஒரு தனி குவி வில்லை ( Convex lens ) உண்மைப் பொருளொன் 
றின் உருப்பெருக்கம் அடைந்த படிவத்தைக் காண பயன்படும் 
பொழுது உருப்பெருக்கி ( Magnifier ) அல்லது தனி நுண்ணோக்கி 
எனப்படும் . இதுவே மற்றொரு ஒளியியல் தொகுப்பால் ( Optical 
System ) உண்டாக்கப்பட்ட படிவத்தை உருப்பெருக்கப் பயன் 
பட்டால் கண்ணருகு வில்லை எனப்படும் . 


- 


படம் 9.2 . தனி நுண்ணோக்கி 


சோதனைச் சாலைகளில் நுண்ணிய அளவீடுகளை எடுப்பவர் 
களும் , மணிப்பொறி செப்பனிடுபவர்களும் , நகை வியாபாரிகளும் 
தனி நுண்ணோக்கியைப் பெரிதும் பயன் படுத்துகின்றனர் . தனி 
நுண்ணோக்கி யொன்று வேலை செய்யும் விதத்தைப் படம் 9.2 . 
காட்டுகின்றது . 


AB என்னும் நுண்ணிய பொருளானது வில்லையின் குவியம் 
F- க்கும் , ஒளி மையம் Optic centre ) 0 வுக்கும் இடையில் வைக்கப் 
பட்டுள்ளது . வில்லை , பொருளினுடைய உருப்பெருக்கமடைந்த 
படிவம் A B - ஐ உண்டாக்குகின்றது . உண்டாகும் படிவம் , நேரான 
மாயப் படிவமாகும் . கண்ணை வில்லைக்கருகில் வைக்கும்பொழுது 
படிவம் உண்டாகும் இடம் , தெளிவுப் பார்வைக்கான குறைந்த தூரம் 
( Least distance of distinct vision ) D- க்குள் (சாதாரண கண்ணுக்கு 
25 செ . மீ . ) அமையுமாறு சரிசெய்யப்பட்டுள்ளது . படிவமும் , பொரு 
ளும் கண்ணிலிருந்து சம தூரத்தில் ( அதாவது தெளிவுப் பார்வைத் 
தூரத்தில் இருக்கும்பொழுது கண்ணில் தாங்கும் கோணங்களின் ! 
விகிதம் தனி நுண்ணோக்கியின் உருப்பெருக்கத் திறனாகும் . 


242 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கண்ணிலிருந்து D தூரத்தில் ஏற்படும் படிவம் A B கண்ணில் 
தாங்கும் கோணம் B ஆகும் . ஆனால் பொருள் AB , கண்ணிலிருந்து 
குறைந்த தூரத்தில் உள்ளது . பொருளை D தூரத்திற்கு அப்பால் 
கொண்டு சென்றால் , அது BC அளவு இருக்கும் . எனவே BIC 
கண்ணில் தாங்கும் கோணம் 4 எனில் , AB = B C ஆகையால் 
பொருள் தெளிவுப் பார்வைத் தூரத்தில் இருந்தால் கண்ணில் 
தாங்கும் கோணத்தையும் ( எனக் கொள்ளலாம் . 

கோணம் B 
எனவே உருப்பெருக்குத் திறன் 

கோணம் . 


-- 


K , B இவைகளின் மதிப்புகள் மிகக் குறைவெனக் கொண்டால் 
கோணங்களுக்குப் பதில் , டேன் மதிப்புகளைக் கொள்ளலாம் . 


எனவே உருப்பெருக்குத் திறன் 


டேன் B 
டேன் 


AB 


ய RS - 


CB 


V- 2 


ஆனால் 


19 


AB = CB 
y = D ஆகும் . 

D 
எனவே உருப்பெருக்குத் திறன் 


ஆகும் . 


u 


- 


f ல், மாயப் 


Y 


---- 


1 1 
ஆனால் வில்லையின் சமன்பாடான , + 
படிவம் உண்டாகி யிருப்பதால் v = - D எனப் பதிலீடுசெய்ய , 
1 

என கிடைக்கும் . 

D f 
அல்லது , 

D 

f 
D 

D 
= 1 + 
f 

D 
எனவே உருப்பெருக்கத் திறன் m = 1 + 

f 


2 -1- } 


- 


1+ " 


( D = 25 செ . மீ . ) ஆகும் . 


வேகள் 


243 ) 


இந்தச் சமன்பாட்டிலிருந்து குவியத் தூரம் f குறைவாக இருந் 
தால் உருப்பெருக்கத்திறன் அதிகமாக இருக்குமென்பது தெளிவு . 
நீண்டநேரம் அளவீடுகளை எடுக்கவேண்டிய இடத்தில் , பொருளை 
வில்லையின் குவியத்தில் வைத்துப் படிவத்தை 

முடிவிலாத் 
தொலைவில் ( At infin ty ) ஏற்படும்படிச் செய்தால் , கண்ணானது 
எளிதில் பார்க்க இயலும் . இதற்கான அமைப்பு படம் 9.3 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . 


-- 


11 


படம் 9.3 . 

டேன் B 
உருப்பெருக்குத் திறன் 

டேன் * 


AB 


|-F- 


AB 
D 


- 


D 
f 


இதனால் ஏற்படக்கூடிய . உருப்பெருக்கம் குறைகின்றது . 
குறைந்த குவிய தூரம் கொண்ட வில்லையெனில் , குறையும் அளவு 
சிறும மதிப்பாக இருக்கும் . 

வில்லையின் குவிய தூரத்தை மட்டுமே வெகுவாகக் குறைக்க 
முடியாது . ஏனெனில் படிவத்தில் பலவிதமான குறைபாடுகள் 
தோன்றும் . குறிப்பாகக் கோளப் பிறழ்ச்சியும் , அஸ்ட்டிக்மேட்டிச 
மும் உண்டாகும் . பார்வைப் புலத்தின் மையப் பகுதியில் நிறப் 
பிறழ்ச்சி ஏற்படாது . ஆனால் விளிம்புகளில் கோளப் பிறழ்ச்சி , 
காரணமாக பல நிறங்கள் தோன்றும் . அதிக அளவு உருப் 


2441 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பெருக்கம் செய்யப் பயன்படுத்தும் பொழுது நிறப் பிறழ்ச்சி , உருக் 
குலைவு போன்ற எல்லாக் குறைபாடுகளும் உண்டாகும் . எனவே 


F 


F 


படம் 9.4 . 


" முவ்வில்லை அப்ள நாட் " ( Triple aplanat ) என்னும் வில்லை பயன் 
படுத்தப்படுகிறது . இஃது படம் 9.4 - ல் 

படம் 9.4- ல் காட்டப்பட்டுள்ளது 
போன்று கிரவுன் கண்ணாடியால் செய்யப்பட்ட இருபுறக் குவி 
வில்லையான C , பிளின்ட் கண்ணாடியால் செய்யப்பட்டுள்ள பிறை 
வளை குழிவில்லைகள் F , F இவற்றின் நடுவில் பொருத்தப்பட் , 
டுள்ளது . இதனுடைய உருப்பெருக்குத் திறன் மிகவும் அதிகமாக 
இருப்பதுடன் பார்வைப் புலன் அதிகப் பரப்பையும் , நிறப்பிறழ்ச்சி 
பெரிதும் நீக்கப்பட்டும் உள்ளது . 


2 


கட்டு நுண்ணோக்கி : 
தனி நுண்ணோக்கியின் உருப்பெருக்குத் திறனை ஒரு குறிப் 
பிட்ட அளவுக்குமேல் (கிட்டத்தட்ட 10 ) அதிகரிக்க 

முடியாத 
பொழுது வில்லைகளின் தொகுப்பு பயன்படுத்தப்படுகிறது . படம் 
9.5 ல் காட்டப்பட்டுள்ள இவ்வகைத் தொகுப்பு ஒன்று , கூட்டு 
நுண்ணோக்கி எனப்படுகின்றது . 


கூட்டு நுண்ணோக்கி , ஓரச்சினைக் கொண்ட 0 , E என்னும் 
இரண்டு குவிவில்லைகளைக் கொண்டது . இவற்றில் 0 என்பது 
பொருளருகு வில்லையாகும் . E என்பது கண்ணருகு வில்லையாகும் . 
0 குறைந்த குவிய தூரத்தையும் , E அதிகக் குவிய தூரத்தையும் 
கொண்டிருக்கும் . கண்ணருகு வில்லை தனி வில்லையாக இல்லாமல் 
குறைந்தது இரண்டு வில்லைகளைக்கொண்ட தொகுப்பாக இருக் 
கும் . இத் தொகுப்பு கோளப் பிறழ்ச்சி , நிறப் பிறழ்ச்சி ஆகியவை 
களை நீக்குவதாக இருக்கும் , பொருளருத வில்லையும் , கண்ணருது 


ஒளியியல் கருவிகள் 


245 


வில்லையும் , பித்தளைக் குழாய்களில் பொருத்தப்பட்டு , முன்னும் 
பின்னும் நகர்த்தக்கூடிய அமைப்புகளுடன் ஒரு தொகுப்பாக 


0 


AAL 


* 


B 


--- 


A2 


படம் 9.5 . 
இருக்கும் . பொருளருகு வில்லைக்கும் , கண்ணருகு வில்லைக்கும் 
இடைப்பட்ட தூரம் 16 செ . மீ . அளவில் பெரும்பாலும் இருக்கும் . 


கூட்டு நுண்ணோக்கியில் இறுதிப் படிவம் ஏற்படும் முறையைக் 
கவனிப்போம் . பொருள் AB , பொருளருகு வில்லையின் குவிய 
தூரத்தைவிட சற்று அதிக தூரத்தில் வைக்கப்படுகின்றது . 
பொருளினுடைய உண்மையான தலைகீழ் பெரிய படிவம் A , B ,, 
பொருளருகு வில்லையால் உண்டாக்கப்படுகின்றது . பொருளருகு 
வில்லையிலிருந்து , பொருளுக்கும் படிவத்திற்குமான தூரங்களை 
முறையே u , V எனக் கொள்வோம் . 


உண்டாகியிருக்கும் படிவம் A , B , கண்ணருகு வில்லை E- யின் 
குவியத்திற்கும் , வில்லைக்கும் இடையில் இருக்குமாறு - செய்யப்படு, 
கின்றது . இதனால் வில்லை E , A , B , - னுடைய உருப் பெருக்கப் 
பட்ட மாயப் படிவத்தை உண்டாக்குகின்றது . படிவம். A , B நிலை 
யில் உண்டாவதாகக் கொள் வோம் . வில்லை E-யிலிருந்து A , B , 
உள்ள தூரத்தை u என்றும் , A , B உள்ள தூரத்தை y என்றும் 
கொள்வோம் . மேலும் v == D [ D- தெளிவுப் பார்வைத் தூரம் ) 
என இருக்குமாறு இறுதிப்படிவம் உண்டாகின்றது .. இவ்வாறு 
கூட்டு நுண்ணோக்கியில் பொருளின் உருப்பெருக்கமடைந்த படி 
வம் கிடைக்கின்றது . 


ஒளியியல் கருவிகள் 


245 


வில்லையும் , பித்தளைக் குழாய்களில் பொருத்தப்பட்டு , முன்னும் 
பின்னும் நகர்த்தக்கூடிய அமைப்புகளுடன் ஒரு தொகுப்பாக 


0 


AAL 


* 


B 


--- 


A2 


படம் 9.5 . 
இருக்கும் . பொருளருகு வில்லைக்கும் , கண்ணருகு வில்லைக்கும் 
இடைப்பட்ட தூரம் 16 செ . மீ . அளவில் பெரும்பாலும் இருக்கும் . 


கூட்டு நுண்ணோக்கியில் இறுதிப் படிவம் ஏற்படும் முறையைக் 
கவனிப்போம் . பொருள் AB , பொருளருகு வில்லையின் குவிய 
தூரத்தைவிட சற்று அதிக தூரத்தில் வைக்கப்படுகின்றது .. 
பொருளினுடைய உண்மையான தலைகீழ் பெரிய படிவம் A , B ,, 
பொருளருகு வில்லையால் உண்டாக்கப்படுகின்றது . பொருளருகு 
வில்லையிலிருந்து , பொருளுக்கும் படிவத்திற்குமான தூரங்களை 
முறையே u , v எனக் கொள்வோம் . 


உண்டாகியிருக்கும் படிவம் A , B , கண்ணருகு வில்லை E- யின் 
குவியத்திற்கும் , வில்லைக்கும் இடையில் இருக்குமாறு - செய்யப்படு, 
கின்றது . இதனால் வில்லை E , A , B.- னுடைய உருப் பெருக்கப் 
பட்ட மாயப் படிவத்தை உண்டாக்குகின்றது . படிவம். A , B நிலை 
யில் உண்டாவதாகக் கொள் வோம் . வில்லை E- யிலிருந்து A , B , 
உள்ள தூரத்தை u என்றும் , A , B உள்ள தூரத்தை y என்றும் 
கொள்வோம் . மேலும் v == D [ D- தெளிவுப் பார்வைத் தூரம் ) 
என இருக்குமாறு இறுதிப்படிவம் உண்டாகின்றது .. இவ்வாறு 
கூட்டு நுண்ணோக்கியில் பொருளின் உருப்பெருக்கமடைந்த படி 
வம் கிடைக்கின்றது . 


146 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


உரு பெருக்கம் : 

கூட்டு நுண்ணோக்கி செயல்படும் முறையிலிருந்து , பொரு 
ளானது இரண்டு வில்லைகளிலும் உருப்பெருக்கம் அடைவது தெரி 
கின்றது . பொருளருகு வில்லை ஏற்படுத்தும் நீள உருப்பெருக்கம் 
m , எனில் ; m , = இதேபோல் கண்ணருகு வில்லை ஏற்படுத் 


Y 


u 





தும் உருப்பெருக்கம் m , எனில் m , = 


மொத்த உருப்பெருக்கம் M எனில் , 

y 
M = 11 , 12 

t 

u 


. 


இங்கு கண்ணருகு வில்லை ( Eye -lens ) ஒரு தனி நுண்ணோக்கி 
யைப் போல் செயல்படுகின்றது . 

கண்ணருகு வில்லையின் குவியதூரம் f , எனில் , அது உண் 
டாக்கும் உருப்பெருக்கம் , 

D 

D 
me 

1+ 


f , ஆகும் . 


வழக்கத்தில் பூ - வின் மதிப்பானது பொருளருகு வில்லையின் 
குவிய தூரம் f -க்குச் சற்றேறக்குறைய சமமாக இருக்கும் . எனவே , 
பொருளருகு வில்லையின் உருப்பெருக்கம் 

fi 
கூட்டு நுண்ணோக்கியில் உண்டாகும் மொத்த உருப்பெருக்கம் , 


= 


ஆகும் . 


M 


* (1+ :) 


ஆகும் . 


இந்த வகைக் கூட்டு நுண்ணோக்கிகளில் குறைவு திறன் 
கொண்டவை சுமார் 20 முதல் 40 - ம் , அதிகத் திறன் கொண்டவை 
500 முதல் 2000 வரையும் உருப்பெருக்கம் உண்டாக்கும் . 


9.6. அபேயின் எண்ணெய் அமிழ்ப்புப் பொருளருகு வில்லைகள் : 

அத்தியாயம் 6- ல் பகுதி 6.7 (உ) -வில் பார்த்த அப்ள நாட்டிக் 
புள்ளிகள் , பரப்புகள் இவைகளின் தத்துவத்தை அடிப்படையாகக் 
கொண்டு அபே ( Abbe ) , எண்ணெய் அமிழ்ப்புப் பொருளருகு 
வில்லை ( Oil immersion objective ) ஒன்றை அமைத்தார் . இப் 
பொருளருகு வில்லை மிக விலை உயர்ந்த நுண்ணோக்கிகளிலும் , மிக 


ஒளியியல் கருவிகள் 


247 


13 


அதிக அளவு உருப்பெருக்கம் தேவையான இடங்களிலும் பயன் 
படுத்தப்படுகின்றது . இவ்வகை வில்லைகளைப் 

பயன் படுத்து 
வதனால் நிறப்பிறழ்ச்சி , கோளப்பிறழ்ச்சி , கோமா ஆகிய குறை 
பாடுகளைப் பெரிதும் குறைக்க இயலும் . மேலும் , ஒளி எதிரொளிப்பில் 
உண்டாகும் ஒளிச்செறிவு இழப்பு குறைக்கப்படும் . 

ஒரு எண்ணெய் அமிழ்ப்புப் பொருளருகு வில்லையின் அமைப்பு 
படம் 9.6 - ல் காட்டப்பட்டுள்ளது . இப் பொருளருகு வில்லையின் 
முதல் 

வில்லையான L. ஒரு 
அரைக் கோளக் குவி வில்லை 
யாகும் . இதன் வளைவு மையம் 
C எனவும் , அதன் ஆரம் R 
எனவும் கொள்வோம் . 
னுடைய தட்டையான பகுதி 
பொருளின் பக்கம் இருக்கின் 

BI 
றது . பொருள் 0 - வை , அரைக் 
கோளக் கண்ணாடிக்குள் பதிக்க 

AL 
முடியாது . எனவே இவ் வில்லை 

R 
யின் ஒளிவிலகல் எண் 1 - க்குச் 
சமமான ஒளிவிலகல் 

எண் 

le 
கொண்ட செடார்வுட் எண்ணெ 

என்செய் 
( Cedarwood oil ) - யில் பொருள் 
0 அமிழ்த்தி 

வைக்கப்பட் 
டுள்ளது . புள்ளி 0 - வை வில்லை 
L.- ன் அரைக்கோளப் பரப்புக்கு 
ஒரு அப்ள நாட்டிக் புள்ளியாகக் 

R 
கொண்டு OC = - இருக்கும் 


E 


ம 


அ 


. 


என்று 


படிச் செய்தால் கோளப் பரப் 
பானது படிவத்தை 1 , என்னும் 

படம் 96 . 
இரண்டாவது அப்ள நாட்டிக் 

அபேயின் எண்ணெய் அமிழ்ப்புப் 
புள்ளியில் CI , = AR 

பொருளருகி 
இருக்குமாறு உண்டாக்கும் . 
இரண்டாவது வில்லை L , ஒரு பிறை வடிவில் உள்ளது . இவ் வில்லை 
L , - வின் கீழ்ப்பரப்பு A- க்கு , 1 , வளைவு மையமாகவும் , மேல் பரப்பு 
B- க்கு ஒரு அப்ள நாட்டிக் புள்ளி { Aplanatic point )யாகவும் இருக்கு 
மாறு அமைக்கப்பட்டுள்ளது . இதனால் இவ் வில்லைக்கு மாயப் 
பொருளாகச் செயல்படும் 1 - ல் இருந்து செல்லும் கதிர்கள் கீழ்ப் 
பரப்பில் விலகல் அடையாமல் செல்லும் . மேல் பரப்புக்கு 1 , ஒரு 
அப்ள நாட்டிக் புள்ளியில் உள்ள பொருளாக அமையுமாகையால் , 


மற் - , 
28 

ளியியலும் நிறமாலையியலும் 


மற்றொரு அப்ள நாட்டிக் புள்ளியில் படிவத்தை உண்டாக்கும் . 
உண்டாக்கும் .படிவம் 1,-வில் ஏற்படுவதாகக் கொண்டால் 1 , தான் 
நோக்கி வரும் கதிர்கள் I -விலிருந்து வருவதுபோல் தோன்றும் . 
இதேபோன்று , இன்னும் ஒன்று அல்லது இரண்டு பிறை வடிவ 
( Miniscus ) வில்லைகளைத் தேவைக்கேற்பப் பயன்படுத்தலாம் . 
இவ்வாறு பயன்படுத்தினால் பொருள் 0 -விலிருந்து செல்லும் ஒளிக் 
கற்றைகள் , அடுத்தடுத்த ஒளிவிலகல்களினால் குறுகிய கற்றையாக 
( Narrow beam ) மேல் நோக்கி அனுப்பப்படும் . இவ்வாறு அனுப்பப் 
படும் கதிர்கள் பொருளருகு வில்லைத் தொகுப்பில் உள்ள மற்ற 
வில்லைகளில் எளிதில் புகுந்து செல்லும் . L. , L , என்னும் இரண்டு 
வில்லைகளும் சிறிதளவு நிறப்பிறழ்ச்சியை உண்டாக்கும் . எனவே 
ஒரு நிறப்பிறழ்ச்சி நீக்கிய இரட்டை மூன்றாவது வில்லை L , வாகப் 
பயன்படுத்தப்படுகின்றது . இவ்வகை 

இவ்வகை அமைப்பைக் கொண்ட 
பொருளருகு வில்லை , ஒற்றை நிற ஒளிக்குக் கோளப் பிறழ்ச்சியை 
யும் , இரு நிற ஒளிக்கு நிறப்பிறழ்ச்சியையும் நீக்குவதாக அமையும் . 


இப்படி அமைக்கப்பட்ட ஒரு பொருளருகு வில்லையை ஒரு 
கண்ணருகு வில்லை ( Eye -piece யுடன் இணைத்துப் பயன் படுத்தப் 
படும் கூட்டு நுண்ணோக்கி அதிக உருப்பெருக்கத் திறன் கொண்ட 
தாக இருக்கும் . 


9.7 . கட்ட வேறுபாடு நுண்ணோக்கி ( Phase Contract microscope ) : 


நாம் 


ஒரு பொருளை நுண்ணோக்கி மூலமாகப் பார்க்கும்பொழுது , 
அப் பொருளின் மீது படும் ஒளிக் கதிர்களை அது உட்கவர் தல் . 
( Absorption ) அல்லது சில குறிப்பிட்ட அலை நீளங்கள் கொண்ட 
கதிர்களை மட்டும் உட்கவர் தல் (Selective absorption ) ஆகியவை 
களினால் ஏற்படும் பொலிவு ( Brightness ) , நிறவேறுபாடு ( Colour 
Contrast ) இவைகளில் மட்டுமே நாம் கவனம் கொண்டால் 
நுண்ணோக்கியின் அமைப்பு எளிமையான தொன்றாகும் . 
ஆயும் பொருளின் அளவு , வடிவம் , அடர்த்தி போன்ற பல்வேறு 
வகைப்பட்ட பண்புகளிலும் கவனம் கொள்கின்ற நேரத்தில் , 
இவை எல்லாவற்றையும் சரியான பொலிவுடனும் , நிற வேறுபாடு 
களுடனும் கொடுக்கக்கூடிய கருவிகள் தேவை . நுண்ணோக்கி 
அமைத்த நாளிலிருந்து அது பொருளுக்கான தெளிவான படிவத் 
தைக்கொடுப்பதற்காகப் பலவாறு மாற்றி அமைக்கப்பட்டு வந்துள் 
ளது . இதன் பயனாகப் பார்வைப் புலத்தின் மையப் பகுதியிலாவது 
ஒளியின் அலைப் பண்புகளினால் அமைந்த கொள்கை . மூலம் 
கிடைக்கும் பகுதிறனின் ( Resolving power ) முழு அளவைப் பெற 


ஒளியியல் கருவிகள் 


249 


முடிந்தது . எனவே எல்லா வகை நுண்ணோக்கிகளும் பொலிவு , 
நிற வேறுபாடு ஆகிய இரண்டு பொதுப் பண்புகள் மட்டும் 
கொண்டு , கண்ணால் பார்க்கக்கூடிய படிவங்களை உண்டாக்குபவை 
யாக இருக்கின்றன . ஆனால் இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் 
ஆய்வுப் பொருளினையோ , அதனுடைய தனிப்பட்ட ஒளிப் பண்பு 
களையோ கொண்டு அமைந்தவை அல்ல . ஆய்வுப் பொருளினுள் 
ஒளி 

செல்லும்பொழுது , அதனுள் ஒளிப்பாதை வேறுபாடு 
( Optical path difference ) உண்டாக்கப்படுகின்றது . ( ஒளிப்பாதை 
என்பது , அது பொருளினுள் செல்லும் தூரத்தைப் பொருளி 
னுடைய ஒளிவிலகல் எண்ணால் ( Refractive index ) பெருக்கக் 
கிடைக்கும் மதிப்பு ஆகும் .) நுண்ணோக்கியில் ஆய்வு செய்யப்படும் 
பொருளுக்கு அதனுடைய இயல்பியல் , வேதியல் பண்புகளைப் 
பொறுத்து அதனுடைய ஒளிவிலகல் எண் அமையும் . 


இதனால் ஆய்வுப் பொருளின் ஒளிவிலகல் எண் , தடிமம் 
இவற்றைப் பொறுத்து ஒளிப்பாதை வேறுபாடு உண்டாகும் . 
உயிரியல் ( Biological ) அல்லது தொழிற்சாலை (Industrial ) ஆய்வுப் 
பொருள்களின் வெவ்வேறுபட்ட நுண்மைகள் ( Details ) அவற்றின் 
உட்கவரும் தன்மையைவிட ஒளிவிலகல் எண்களைப் பொறுத்து 
அமைகின்றன . ஒரு சாதாரண நுண்ணோக்கியினைக் கொண்டு 
இந்தப் பாகுபாடுகளைக் காண இயலாது . 


ஒளியானது , சைன் ( Sine ) வடிவ அலைகளைக்கொண்ட ஒரு 
அலை இயக்கமாகும் . ஒளியின் அலைக்கொள்கை யின் கீழ் இது 
குறித்துத் தெளிவாகப் படிக்க உள்ளோம் ) . இப்படி அலைவடிவில் 
பரவுகின்ற ஒளியானது , ஒரு ஊடகத்திலிருந்து , மாறுபட்டதொரு 
ஊடகத்திற்குச் செல்லும்பொழுது , ஒளி அலையின் கட்டம் ( Phase ) 
மாறுகின்றது . இந்த மாற்றத்தை , ஒளி அலையானது பரவுகின்ற 
திசையில் அடையும் ஒரு இடப்பெயர்ச்சி ( Displacement) எனக் 
கொள்ளலாம் . எனவே எடுத்துக்கொண்ட ஆய்வுப் பொருளானது , 
பகுதிக்குப் பகுதி மாறுபட்ட ஒளிப்பாதைகளை உண்டாக்கக்கூடிய 
பருப்பொருளால் ஆக்கப்பட்டிருந்தால் , அந்தந்தப் பகுதியிலிருந்து 
வரும் அலை முகப்புகளின் ( Wane fronts ) கட்டங்கள் ( Phases ) 
வேறுபடும் . இப்படி ஏற்படும் கட்ட வேறுபாடுகளினால் பொருளின் 
பல பகுதிகளின் பொலிவுத் தன்மைகளைத் தெளிவுபடக் கண்ணிற் 
குத் தெரியும்படிச் செய்கின்ற நுண்ணோக்கி , கட்ட வேறுபாடு நுண் 
ணோக்கி ( Phase contrast microscope) எனப்படுகின்றது. 1935 - ஆம் 
ஆண்டு செர்னைக் ( Zernike ) என்பவர் தான் முதன் முதலாகக் கட்ட 
வேறுபாட்டு முறையை நுண்ணோக்கிகளுக்குப் பயன்படுத்த இயலு 
மெனக் காட்டினார் . 


250 


ஒனியியலும் நிறமாலையியலும் 


9.8 . கட்ட வேறுபாடு நுண்ணோக்கியின் ஒளி அடிப்படைகள் : 

கட்ட வேறுபாடு நுண்ணோக்கி , ஒளி அலைகளை இணைக்கும் 
பொழுது ஏற்படும் விளைவை அடிப்படையாகக்கொண்டது . மேலும் 
அலைகளின் வீச்சு ( Amplitude ), கட்டம் ( Phase ) எனப்படும் , இரண்டு 
பண்புகளைப் பெரிதும் பொறுத்துச் செயல்படுகின்றது . ஒரு ஒளி 
புகும் ( Transparent ) பொருள் இவ்வகை நுண்ணோக்கிக்கு நல்ல 
ஆய்வுப் பொருளாக அமையும் . ஆய்வுப் பொருள் ஒளிபுகும் தன்மை 
கொண்டதாக இருப்பதனால் , இதனைச் சூழ்ந்துள்ள ஊடகத்தி 
னின்றும் சிறிதளவு மாறுபட்ட ஒளிவிலகல் எண்களைக் கொண் 
டிருக்கும் . இதனால் பொருளினுடைய ஒளிப் பாதைக்கும் , சூழலின் 
ஒளிப் பாதைக்கும் இடையே சிறிதளவு வேறுபாடு ஏற்படுகின்றது , 

உதாரணமாக ஆய்வுப் பொருளின் மீதும் , சூழலின் மீதும் படும் 
ஒளி அலை ஒன்றே எனக் கொள்வோம் , படம் 9.7 - ல் காட்டப்பட் 
டுள்ள S என்பது , சூழலின் வழியாக ஊடுருவி வந்த சைன் அலை 

P.DAS 


S 


படம் 9.7. 


( Sine wave ) என்றும் P என்பது ஆய்வுப் பொருளின் வழியாக 
ஊடுருவி வந்த சைன் அலை என்றும் கொள்வோம் . ஆய்வுப் 
பொருளுக்குச் சூழலைவிட அதிக ஒளிவிலகல் எண் இருக்குமே 
யானால் , பொருளின் வழியாகச் செல்லும் அலையானது எதிர் 
முடுக்கத்திற்குள்ளாகின்றது ( Subjected to retardation ) . அதாவது 
அலைகள் S , P இரண்டிற்கும் இடையே கட்டவேறுபாடொன்று 
( Phase change ) உண்டாக்கப்படுகின்றது . இந்தக் கட்ட வேறு 
பாடு , இடை நிலை அச்சினை ஆதாரமாகக்கொண்டு இரண்டு சைன் 


ஒளியியல் கருவிகள் 


251 


அலைகளுக்குமிடையே ஒரு இடப்பெயர்ச்சியாக படம் 9.7 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . பொருளின் வழியாக வந்த அலை , சூழலின் வழியாக 
வந்த அலையினின்து எப்படி மாறுசின்றது என்பதைக் காண 
P- யிலிருந்து S- ஐக் கழிக்கவும் . கழிப்பதனால் கிடைக்கும் வேறுபாடு 
மற்றொரு சைன் அலை D- யாகும் . படம் 9.7- லிருந்து வேறுபாட்டி 
னால் ஏற்பட்ட சைன் அலை ) , சைன் அலை S- லிருந்து சரியாக 
1 அலை நீளம் , கட்ட வேறுபாடு கொண்டுள்ளது தெரியும் . ( 1 அலை 
நீளம் = x / 2 கட்டவேறுபாடு ; 1 அலை நீளம் = * கட்ட வேறுபாடு ; 
முழு அலை நீளம் == 27 கட்ட வேறுபாடு ) ஆய்வுப் பொருளில் 
அடைந்த விளிம்பு விலகலில் ( Diffraction ) திசை மாற்றமடைந்த 
ஒளிக்கதிரை அலை D குறிக்கின்றது . ஆய்வுப் பொருள் இல்லாத 
சூழலில் மட்டும் ஊடுருவி , திசைமாற்ற மடையாத ஒளிக்கதிரை 
அலை S குறிக்கின்றது . 


படம் 9.8 - ல் காட்டப்பட்டுள்ள S , D இரண்டு அலைகளும் 
நுண்ணோக்கியின் பொருளருகு வில்லை ( Objective)- யை அடைவன 


S 


- 


படம் 9.8 . 


வாகும் . இவற்றை நுண்ணோக்கியின் பொருளருகு வில்லையின் 
வழியாகச் செலுத்தி படிவம் ஏற்படும் தளத்தருகில் குறுக்கீட்டுக்கு 
( Interference ) உள்ளாக்கினால் , படிவம் தோன்றும் . 
நிலையில் அலைகள் D- யும் , S- ம் சேர்ந்து அலை P- யைத் தோற்று 


விக்கின்றன . 


சூழலின் படிவம் , அலை S- ஆல் தோற்றுவிக்கப்படுகின்றது . 
அலைகள் S , P இரண்டுக்கும் சமவீச்சு இருக்கின்ற காரணத்தால் 
சூழலினுடைய படிவத்திற்கும் , பொருளின் படிவத்திற்குமிடையே 

வேறுபாடும் இருக்காது . ஏனெனில் , ஏற்படும் 


எவ்விதமான 


பொலிவு 1 எனில் , 1 1 எனவே வீச்சுகள் இரண்டு 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
அலைக்கும் சமமாக இருந்தால் , பொலிவு சமமாக அமைந்து 
சூழலையும் , பொருளையும் வேறுபடுத்த இயலாத அளவுக்கு 
இருக்கும் . எனவே பொருள் தெரியாது . இதுதான் சாதாரண 
மான நுண்ணோக்கிகளில் நிகழும் . 
கட்டவேறுபாடு நுண்ணோக்கியில் , 

ஒரு கட்ட 
மாற்றியைப் ( ( Phase changer ) பயன்படுத்தி , அலை D - னுடைய 
கட்டத்தை , அலை S- ன் கட்டத்திற்குச் சமமாகவோ, அல்லது 
அவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கட்டவேறுபாட்டை சரியாக 
* அலை நீளமாக ( Half - wave length ) மாற்றியோ , சூழலுக்கும் 
பொருளுக்குமிடையே தெளிவான வேறுபாடு உண்டாக்கப் 
படுகின்றது . 

படம் 9.9 - ல் அலை D-யினுடைய கட்டத்தை அலை நீளம் 
அதிகமாக்கும் பொழுது , அலை D , S இரண்டும் சேர்ந்து அலை P- யைக் 

SS 


ஆனால் 


படம் 99 . 
கொடுக்கின்றன . எனவே , பொருளின் படிவத்தை ஏற்படுத்தும் 
ஒளியினுடைய வீச்சு , அலைகள் D , S இரண்டினது வீச்சுகளின் 
கூடுதல் ( D + S ) ஆகும் . இது சூழலின் படிவத்தை உண்டாக்கும் 
அலை S- ன் வீச்சைவிட அதிகமாக உள்ள காரணத்தால் பொருள் 
சூழலைவிட பொலிவாகத் தோன்றும் . அதே நேரத்தில் அலை 
D- யின் கட்டத்தை 1 அலை நீளம் குறைப்பதாகக் கொண்டால் 
படம் 9.10 - ல் உள்ளது போன்று S- ன் வீச்சு அதிகமாகவும் , 
பொருளின் படிவத்தை உண்டாக்கும் அலை - ( D + S ) ன் வீச்சுக் 
குறைவாகவும் இருக்கும் . இதனால் சூழலைவிடப் பொருள் கருமை 
யானதாகத் தோன்றும் . 


ஒளியியல் கருவிகள் 


253 


PaD + 3 


S 


D 


படம் 9.10 . 
எனவே , பொருளின் வழியாகச் செல்லும் திசைமாற்றம் 
அடைந்த அலையை - திசைமாற்றம் அடையாமல் செல்லும் 
அலையினைப் பொறுத்து கட்டமாற்றம் செய்தால் , பொருளின் 
வழியாகச் செல்வதினால் ஏற்படும் கட்ட மாற்றங்கள் வீச்சு 
மாற்றங்களாக்கப்பட்டு பொருள்கள் பொலிவுடன் தோற்றம் 
அளிக்கும் . 

படம் 9.11 - ல் ஒரு கட்டவேறுபாடு நுண்ணோக்கி செயல்படும் 
முறை காட்டப்பட்டுள்ளது . படத்தின் கீழ்ப் பக்கத்திலிருந்து 
நோக்கினால் குவிக்கும் துளைத் திரையில் ( Condensing diaphragm ) 
உள்ள துளையின் வழியாக ஒளிமேல் நோக்கிச் செல்கின்றது . 
துளை நுண்ணோக்கியின் அச்சின் மீது அதன் குவியத்தில் அமைந் 
துள்ளது . குவிக்கும் வில்லையின் மீது விழும் ஒளிக்கதிர்கள் 
ஒன்றுக்கொன்று இணையாக வெளியேறுகின்றன . இக் கதிர்கள் 
ஒளிப் பண்புகள் கொண்ட ஆய்வுப் பொருளின் வழியாகச் 
செல்கின்றன . ஆய்வுப் பொருள் ஒளி அலைகளை விளிம்பு விளைவு 
( Diffraction ) அடையுமாறு செய்கின்றது . இதனால் திசை மாற்ற 
மடைந்த அலை ஆய்வுப் பொருளிலிருந்து மேல் நோக்கிச் 
செல்வதாக படம் 9.11 - ல் காட்டப்பட்டுள்ளது . திசை மாற்றமுறா 
அலைகள் பொருளருகு வில்லைகளின் வழியாகச் சென்று , அவ் 
வில்லைகளின் குவியத்தில் குவிகின்றன . ஆனால் திசை மாற்ற 
மடைந்த அலைகள் கண்ணருகு வில்லையின் குவிய தளத்தில் , 
குவிகின்றன . பொருளருகு வில்லையின் குவியத்தில் அமைந்துள்ள 
மக்னீசியம் ஃபுளோரைடு போன்ற ஒரு மின் கடத்தாப் பொருளின் 


254 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
| Dielectric) படலத்தைக்கொண்டு திசை மாற்றம் அடைந்த அலை 
அல்லது திசைமாற்றம் அடையாத அலையினுடைய கட்டத்தை 
மாற்றலாம் . படம் 9.11 - ல் காட்டப்பட்டுள்ள அமைப்புப்படி திசை 


T 


கண்ணருகி 
குவியதளம் 


திசைமாற்றமுற்றி ) 

அலை 


திசைமாற்றமுறா 

அலை 


மின் கடத்தாப் 


படலம் 


விளிம்பு 


விளைவுத்தகடு 


பொருவருகிகள் 


முகம் 


ஆய்வுப்பொருள் 


குவிவில்லை 


குவிக்கும் 


ஆகரத்கீரை 


- படம் 9.11 , கட்ட வேறுபாடு நுண்ணோக்கியின் அமைப்பு 


ஒளியியல் கருவிகள் 


255 


மாற்றம் அடையாத அலை S-- ன் கட்டம் எதிர் முடுக்க மாற்ற 
மடையுமாறு செய்யப்படுகின்றது . கட்டம் மாற்றியின் மையப் 
பாகம் அதிகத் தடிமம் உள்ள தாகச் செய்யப்பட்டுள்ளது . பெரும் 
பாலான தேவைகளுக்கு , இங்கு உண்டாக்கப்படும் கட்ட வேறுபாடு , 
1 அலை நீளமாக இருக்கும் . இதனால் படிவத்தில் அதிக மாறு 
பாட்டை உண்டாக்க இயலும் . கண்ணருகு வில்லையின் குவியத் 
தளத்தில் , திசை மாற்றமடையாத அலை பார்வைப் - புலத்தில் 
முழுவதுமாகப் பரவியும் , திசைமாற்றம் அடைந்த அலை குவிந்தும் 
உள்ளது . 

இவ்வாறு குவியும் அலை , திசைமாற்றமடையாத 
அலையுடன் குறுக்கீட்டு விளைவை உண்டாக்குகின்றது . இதனால் 
ஆய்வுப் பொருளின் படிவத்திற்கும் , சூழலுக்கும் இடையே நல்ல 
வேறுபாட்டை உண்டாக்க , அலைகள் S , D இரண்டினுடைய 
வீச்சுகள் சமமாக - இருக்கும்படி செய்ய வேண்டும் , 
திசைமாற்றமடையும் அலை D- ன் வீச்சு 

மிகக் 

குறைவாகத் 
தான் இருக்கும் . எனவே S- ன் வீச்சை அதிகரிப்பதற்கு முடியாது . 
எனவே D- க்குத் தகுந்த அளவு இருக்கும்படி S- ன் வீச்சைக் 
குறைக்க வேண்டும் . அதாவது S- னால் உண்டாகும் பொலிவைக் 
குறைக்க வேண்டும் . இதற்காக ஒளி அலை S- ன் வழியில் கட்ட 
மாற்றத்தை உண்டாக்கும் தகட்டின் மேல் உட்கவரும் பொருள் 
வைக்கப்படுவதின் மூலம் , S- ன் வீச்சு குறைக்கப்படுகின்றது . 


ஆனால் 


எனவே , இங்கு ஆய்வுப் பொருள் , அதனுடைய ஒளி 
உட்கவரும் அல்லது , ஒளி எதிர் முடுக்கப் பண்புகளினால் விளிம்பு 

உண்டாக்குவதினால் , பொருள்களை ஆய்வதில் கட்ட 

நுண்ணோக்கி நல்ல முறையில் பயன்படுகிறது . 
பொருள்களின் பண்புகளை இதனைக் கொண்டு தெளிவாக ஆய 
முடிகின்றது . 


விளைவை 
வேறுபாடு 


(9.9 . வானியல் தொலைநோக்கி ( ஒளிவிலகல் வகை ) 

உண்மையில் பெரிய உருக்கொண்டவையானாலும் ஆய்வாளரிட 
மிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளமையால் சிறியவையாகத் 
தோன்றும் பொருள்களின் உருப் பெருக்கடைந்த படிவங்களைப் 
பெறுவதற்கு இவ்வகைத் தொலைநோக்கிகள் பயன்படுகின்றன . 
இதில் ஒரு பொருளருகு குவிவில்லைத் தொகுப்பும் , ஒரு கண்ணருகு 
வில்லைத் தொகுப்பும் உள்ளன . 


அமைப்பு 

பொருளருகு வில்லைத் தொகுப்பு அதிகக் குவிய தூரத்தையும் 
அதிக வில்லைத் திறப்பும் ( Lens aperture ) கொண்டது . பெரும் 
பாலும் இரண்டு வில்லைகள் இணைந்து இருக்குமாறு அமைக்கப் 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படும் . இதனால் நிறப்பிறழ்ச்சியும் கோளப் பிறழ்ச்சியும் பெரிதும் 
குறைக்கப்படுகின்றது . பொருளருகு வில்லைத் தொகுப்பு செப்புக் 
குழாயொன்றின் ஒரு முனையில் பொருத்தப்பட்டிருக்கும் . 

கண்ணருகு வில்லையும் ( Eye - piece) ஒரு குவி வில்லைத் தொகுப் 
பாகவே இருக்கும் . குறைந்த குவிய தூரங்களையும் , குறைவான 
வில்லைத் 

திறப்புகளையும் கொண்ட இரண்டு வில்லைகளைக் 
கொண்டதாக இருக்கும் . இரண்டு வில்லைகளும் ஒரு குறிப்பிட்ட 
இடைவெளிவிட்டு அமைக்கப்பட்டு , கோளப் பிறழ்ச்சியும் , நிறப் 
பிறழ்ச்சியும் குறைக்கும் வகையில் இருக்கின்றன . இது மற்றெரு 
சிறிய செப்புக் குழாயின் ஒரு மூனையில் பொருத்தப்பட்டு , இந்தக் 
குழாய் பொருளருகு வில்லையைத் தாங்கிக் கொண்டிருக்கும் 
குழாயினுள் முன்னும் , பின்னும் நகரும் வண்ணம் பொருத்தப் 
பட்டிருக்கும் . பொருளருகு வில்லையும் , கண்ணருகு வில்லையும் 
ஓரச்சைக் கொண்டவையாக அமைக்கப்பட்டிருக்கும் . 


வேலை செய்யும் விதம் 

தூரப் பொருள் ஒன்றிலிருந்து வரும் இரண்டு கதிர்கள் 
பொருளருகு வில்லை 0 - வின் மேல் விழுவதாகக் கொள்வோம் 
( படம் 9.12 . ) . கதிர்கள் தூரப் பொருளிலிருந்து வருகின்ற காரணத் 

-54-1 


B 


படம் 9.12 . வானியல் தொலைநோக்கி 


தால் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் . தொலைநோக்கியின் 
அச்சுடன் அவை தாங்கும் கோணத்தை ( எனக் கொள்வோம் . 
( இது மிகச் சிறிய மதிப்பைக் கொண்டதாக இருக்கும் . ஏனெனில் 
சந்திரன் கண்ணில் தாங்கும் கோணம் 3 ° ஆகும் . பொருளருகி 
( Objective ) தூரப் பொருளின் தலை கீழான படிவம் AB- ஐ 
அதனுடைய இரண்டாவது முக்கியக் குவியத்தின் வழியாகச் 


ஒளியியல் கருவிகள் 


257 


செல்லும் தளத்தின் மீது உண்டாக்குகின்றது . படிவம் உண்டாகி 
யிருக்கும் தளம் கண்ணருகு வில்லையின் முதல் முக்கியக் குவியத்தில் 
அமைந்திருக்குமாறு செய்தால் 

செய்தால் இறுதிப் படிவம் முடிவில்லாத் 
தொலைவில் உண்டாகும் . இதனால் கண்ணுக்கு வரும் கதிர்கள் 
இணையானவை . படிவத்தைக் கண்ணுக்குத் துன்பமில்லாமல் 
எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்க்க இயலும் . இவ்வகை 
அமைப்பில் பொருளருகு வில்லைத் தொகுப்புக்கும் கண்ணருகு 
வில்லைக்குமிடைப்பட்ட தூரம் ( F + f ) தானிருக்கும் . 
9.13 - ல் காட்டியுள்ள வாறு பொருளருகு 

வில்லை 
ஏற்படுத்தும் படிவம் கண்ணருகு வில்லையின் குவியத்திற்குள் 
தோன்றுமேயானால் படிவம் A , B , கண்ணருகிலிருந்து ஒரு சரியான 


ஆனால் 


E 


FiA 


A , 


PH 


| 
| 
1 


| 


B 
படம் 9.13 . 

4 
தூரத்தில் தோன்றும் . பெரும்பாலும் இந்த தூரம் தெளிவுப் 
பார்வைத் தூரமாகத்தான் அமையும் . இறுதிப் படிவம் , உருப் 
பெருக்கடைந்த , மாய , தலைகீழான தொன்றாக இருக்கும் . 


உருப்பெருக்கத் திறன் 

ஒரு தொலை நோக்கியின் உருப்பெருக்கத் திறன் என்பது 
ஏற்படும் படிவம் கண்ணில் தாங்கும் கோணத்திற்கும் நேரடியாக 
பொருளானது கண்ணில் தாங்கும் கோணத்திற்குமான விகிதம் 
ஆகும் . 


தூரத்தில் அமைந்துள்ள பொருளொன்று கண்ணில் தாங்கும் 
கோணமும் , அதே பொருள் தொலைநோக்கியின் பொருளருகி , 
( Objective) - யில் தாங்கும் கோணமும் ஒன்றேயாகும் . ஏனெனில் 

17 


258 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பொருள அமைந்துள்ள தூரத்தைக் கருதும் பொழுது , தொலை 
நோக்கியின் நீளம் மிகக் குறைவானது . பொருள் ஏற்படுத்தும் 


- 


படம் 9..14 


கோணத்தை ( எனக் கொள்வோம் . படம் 9.14 - ல் பொருள் 
கண்ணில் தாங்கும் கோணமும் , பொருளருகில் தாங்கப்படும் 
கோணமும் சமனெக் காட்டப்பட்டுள்ளது . கண்ணருகு வில்லைக்கு 
வெகு அருகில் கண்ணை வைத்துப் பார்க்கும்பொழுது இறுதிப் 
படிவம் கண்ணில் தாங்கும் கோணத்தை B எனக் கொள்வோம் . 
( படம் 9.12 ) . 

B 
உருப்பெருக்கத் திறன் 


இப்பொழுது கோணங்களின் டேன் மதிப்புகளைக் கொள்ள , 

டேன் B 
உருப்பெருக்கம் 

டேன் K 
படிவம் முடிவிலாத் தொலைவில் ஏற்படுத்துமாறு செய்யும் 
பொழுது , படம் 9.12 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு தோன்றும் . 
படம் 9.12- ல் 

AB AB 
முக்கோணம் BAL- ல் டேன் B 

AL f f 
AB 

AB 
முக்கோணம் BAC- ல் , டேன் « = 

AC F 
பொருளருகியின் குவியதூரம் F- எனவும் கண்ணருகியின் குவிய 
தூரம் f- எனவும் கொள்கின்றோம் . 


- 


எனவே உருப்பெருக்கத் திறன் 


AB 


AB 
F 


F 


F 


ஒளியியல் கருவிகள் 


2591 


= 


இச் சமன்பாட்டிலிருந்து மிக அதிகமான குவிய தூரமுள்ள 
பொருளருகு வில்லை , அல்லது மிகக் குறைந்த குவியத் தூரமுள்ள 
கண்ணருகு வில்லையைப் பயன்படுத்தினால் உருப் பெருக்கத்தை 
அதிகரிக்கலாம் என்பது தெளிவு . 

படம் 9.13 - ல் உள்ளதுபோன்று , இறுதிப்படிவம் A , B ,, 
தெளிவு பார்வைத் தூரத்தில் அமைந்திருக்குமேயானால் , 

AB 
டேன் B 

AL 

AB 
டேன் . 

CA 
AB 
F 

ABAL F 
எனவே உருப்பெருக்கத் திறன் 

ABIF AL 
வில்லைச் சமன்பாட்டைக் கண்ணருகு வில்லைக்குப் பயன்படுத்த 

1 1 1 
+ 

f f 
அல்லது 

1 1 1 
AL D f F 


ஆகும் . 


--- 

-- } + 3 
எனவே உருப்பெருக்கம் - i - F ( +1 ) ஆகும் . 


+ 


9.107 தரையியல் தொலைநோக்கி 

வானியல் தொலைநோக்கியால் உண்டாக்கப்படும் இறுதிப் 
படிவம் தலைகீழானதாக உள்ளது . இதனால் நிலப்பரப்பின் மேல் 


B. 


AI 


A : 


3 


படம் 9.15 . தரையியல் தொலைநோக்கி 


நேரானதாக இருக்க வேண்டும் ... 
260 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
பயன்படுத்தும் தொலைநோக்கி உண்டாக்கும் இறுதிப் படிவம் 
பட்டுள்ளது போன்று பொருளருகி , கண்ணருகி இவைகளுக் 
கிடையே ஒரு நிமிர்த்தும் வில்லை ( Erecting lens) - அமைக்கப் 
பட்டுள்ளது . 


- 


பொருளருகு வில்லை தூரப் பொருளினுடைய சிறிய உண்மை 
யான தலைகீழ் படிவத்தை A , B , - ல் உண்டாக்குகின்றது . இந்தப் 
படிவம் A , B , நிமிர்த்தும் வில்லைக்கு முன்னால் அதன் குவிய தூரத் 
தைப் போன்று இரு மடங்கு தூரத்தில் அமைகின்றது . இதனால் 
உண்மையான , அதே அளவுகொண்ட படிவம் , பொருளைப்போன்று 
நிமிர்த்தப்பட்டு A , B , - ல் வில்லையிலிருந்து 2f தூரத்தில் அமையும் . 
இப்படிவம் A , B, கண்ணருகு வில்லையின் குவியத்தில் உண்டாகு 
மாறு கண்ணருகு வில்லை பொருத்தப்பட்டால் , இறுதிப் படிவம் 
முடிவிலாத் தொலைவில் ஏற்படும் . இதனால் கண்ணுக்கு துன்ப 
மில்லாமல் நெடுநேரம் படிவத்தைப் பார்க்க முடியும் . நேரான 
படிவம் உண்டாகுமாறு செய்ய தொலைநோக்கியின் 
நிமிர்த்தும் வில்லையின் குவிய தூரத்தைப்போன்று நான்கு மடங்கு 
நீளம் அதிகமாக்கப்படுகின்றது . இது ஒரு குறைபாடாகும் . 


நீளம் , 


H 


9.11 கலீலியோ தொலைநோக்கி : 


கலீலியோ தொலைநோக்கியில் அதிகக் குவிய தூரம் கொண்ட 
குழிவில்லையொன்று கண்ணருகு வில்லையாக அமைக்கப்பட்டுள்ளது 
பொருளருகு வில்லை 0 தூரப் பொருளுக்கான , தலைகீழ் உண்மைப் 
படிவத்தை AB- யில் உண்டாக்குகின்றது . ஆனால் கண்ணருகு 


M 


A 


B 


F 


-- 


9.16 . கலீலியோ தொலை நோக்கி 


ஒளியியல் கருவிகள் 


261 


வில்லை படிவம் ஏற்படும் . இடத்திற்கு முன்பாக வைக்கப்படுவ 
தனால் , உண்மையில் படிவம் உண்டாவதில்லை . இருப்பினும் 
கண்ணருகு வில்லைக்கு 

மாயப்பொருளாக அமைகின்றது . 
கண்ணருகு வில்லையின் குவியத்தில் AB அமைந்தால் இறுதிப் 
படிவம் முடிவிலாத் தொலைவில் தோன்றும் . தூரத்தில் அமைந் 
துள்ள பொருளைக் கருத இறுதிப்படிவம் நேரான உருப்பெருக் 
கடைந்ததொன்றாக இருக்கும் . 


பொருளருகு வில்லையின் குவிய தூரம் F என்றும் , கண்ணருகு 
தவில்லையின் குவிய தூரம் f என்றும் கொண்டால் தொலைநோக்கி 
யின் உருப்பெருக்கம் 

f 

எனக் காட்டலாம் . கண்ணை கண்ணருகு 

f f 
வில்லைக்கு நெருக்கமாக வைத்துப்பார்க்கும்பொழுது , இறுதிப்படிவம் 
கண்ணில் தாங்கும் கோணம் B என்றும் , தூரப் பொருள் நேரடி 
யாகக் கண்ணில் தாங்கும் கோணம் ( என்றும் கொண்டால் , 
( பொருள் உள்ள தூரத்தைக் கருதும்பொழுது , பொருள் கண்ணில் 
தாங்கும் கோணத்திற்கும் , பொருளருகியில் தாங்கும் கோணத் 
திற்கும் மாற்றமிருக்காது எனக் கொள்ளப்படுகின்றது . ) 

B டேன் B 
உருப்பெருக்கம் = 

டேன் . 


- 


டேன் B 


AB 
BM 


AB 
f | 


டேன் 4 


AB 
PB 


AB 
F 


உருப்பெருக்கம் 


AB / f 
AB | F 


F 


+ 


கலிலீயோ தொலைநோக்கியில் ஏற்படும் உருப்பெருக்கம் , வானியல் 
தொலைநோக்கியில் கிடைக்கும் உருப்பெருக்கத்திற்குச் சமமென்பது 
கவனிக்கத்தக்கது . 


நாம் 


9.12. கண்ணருகு வில்லைகளின் தொகுப்பு 
இதுவரை பார்த்ததைப் 

போன்று 

பொருளருகு 
வில்லையோ , கண்ணருகு வில்லையோ , தனி வில்லை களாகப் பயன் 
படுத்தப்படுவதில்லை . பொருளருகு வில்லை இடத்தில் ஒரு நிறப் 
பிறழ்ச்சி நீக்கிய இரட்டை { Achromatic doublet ) பயன்படுத்தப் 


283 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படுகின்றது . இதேபோன்று கண்ணருகு வில்லை அமையும் இடத் 
திலும் இரண்டு வில்லைகளைக் கொண்ட தொகுப்புப் பயன்படுத்தப் 
படுகின்றது . தனி வில்லையை கண்ணருகு வில்லையாகப் பயன் 
படுத்தப்படும்பொழுது ஏற்படும் கீழ்க்கண்ட குறைபாடுகளால் , 
வில்லைத் தொகுப்பொன்றினைப் பயன்படுத்தவேண்டி உள்ளது . 

1. ஒரு தனி வில்லையானால் நிறப்பிறழ்ச்சி , கோளப்பிறழ்ச்சி 
இவைகளினால் ஏற்படும் படிவம் பாதிக்கப்படுகின்றது . 


2. தனி வில்லை கண்ணருகு வில்லையாகப் பயன்படுத்தப்படும் 
பொழுது , 

கருவியின் உருப்பெருக்கம் அதிகரிக்கும் பொழுது 
பார்வைப்புலம் குறைந்துகொண்டே வருகின்றது . கண்ணருகு 
வில்லைக்கு அருகில் கண்ணை வைத்துப் பார்க்கும்பொழுது உருப் 
பெருக்கடைந்த படிவத்தினின்று வரும் எல்லாக் கதிர்களும் ஒரே 
நேரத்தில் கண் வில்லையின் வழியாகச் செல்ல இயலுவதில்லை . 
இதனால் அச்சிற்கு அருகில் அமையும் படிவத்தின் பகுதியை 
மட்டுமே பார்க்க இயலுகின்றது . எனவே பார்வைப்புலத்தின் 
பரப்பு பெரிதும் குறைக்கப்படுகின்றது . இந்தக் குறைபாடு 
குறைந்த குவிய தூரமுள்ள ஒரு கண்வில்லையின் முன்பாக மற்றொரு 
குவிவில்லையை அமைப்பதின் மூலம் சரி செய்யப்படுகின்றது . 
இவ்வாறு அமைக்கப்படும் வில்லை ,விளிம்புக்கதிர்களைத் திசைமாற்றி 
கண்வில்லையின் மீது படும்படிச் செய்து பார்வைப் புலத்தினை 
அதிகரிக்கின்றது . இதனால் கூடுதலாகப் பயன்படுத்தப்படும் இவ் 
வில்லை புலவில்லை ( Field lens ) எனப்படு கின்றது . எனவே கண் 
ணருகித் தொகுப்பு , இரண்டு வில்லைகளைக் கொண்டுள்ளது. 
கண்ணுக்கு அருகாமையில் உள்ள 

து கண்வில்லை ( Eye - lens) 
என்றும் , பொருளுக்கு அருகாமையில் உள்ளது புலவில்லை ( Field 
lens ) என்றும் கூறப்படுகின்றது . இவ்விரண்டு வில்லைகளும் 
கோளப்பிறழ்ச்சி , நிறப்பிறழ்ச்சி ஆகிய குறைபாடுகளைப் பெரிதும் 
குறைக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன . சில முக்கியமான 
கண்ணருகித் தொகுப்புகளின் அமைப்புப்பற்றிக் காண்போம் . 


9.13 . கெல்னர் கண்ணருகித் தொகுப்பு ( Kellner s Eye- piece ) : 

கெல்னர் கண்ணருகித் தொகுப்பு இரண்டு சம குவிய தூரம் 
f அளவு கொண்ட மட்டக்குவி வில்லைகளைக் கொண்டு அமைக்கப் 
பட்டுள்ள தாகும் . வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் அவற்றின் 
சம குவிய தூரத்தின் அளவு இருக்குமாறு பிரித்து வைக்கப்பட் 
டுள்ளன . வில்லைகளின் 

வளைவு பரப்புகள் பொருளருகியை 
Objective) நோக்கி இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளன . கெல்னர் 
கண்ணருகித் தொகுப்பின் அமைப்பு படம் 9.17 - ல் காட்டப்பட் 


ஒளியியல் கருவிகள் 


263 


டுள்ளது . தூரத்தில் அமைந்துள்ள பொருளின் படிவத்தைப் 
பொருளருகி 0 , கண்ணருகித் தொகுப்பின் புலவில்லை F- ன் முக்கிய 


F 


0 


E 


படம் 9.17, கெல்னர் கண்ணருகித் தொகுப்பு 


தளத்தில் தோற்றுவிக்கின்றது . இப் படிவம் கண் வில்லை E- க்குப் 
பொருளாக அமைகின்றது . படிவம் தோன்றும் தளம் கண்வில்லை 
யின் குவிய தளமாக இருந்தால் இறுதிப்படிவம் முடிவிலாத் தொலை 
வில் உண்டாகும் . 

புலவில்லை , அதன்மீது படும் ஓரக் கதிர்களை கண்வில்லையை 
நோக்கி திசைமாற்றம் செய்வது படத்திலிருந்து தெளிவாகின்றது . 
அதாவது புலவில்லை படிவத்தின் பாகங்களிலிருந்தும் வரும் கதிர் 
களைக் கண்வில்லையை அடையுமாறு செய்வதின் மூலம் , கண்ணை 
அடையும்படிச் செய்து , பார்வைப் புலத்தை அதிகரிக்கின்றது . புல 
வில்லை இல்லாவிடில் ஓரக் கதிர்கள் கண்வில்லையை அடையாது . 

இக் கண்வில்லைத் தொகுப்பு , நிறப்பிறழ்ச்சி நீக்கத்திற்கான 
நிபந்தனையைச் சரிசெய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது . 
அவ்விரு வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் , அவ்விரு வில்லை 
களின் , குவிய தூரக் கூடு தலின் பாதி மதிப்பான , 

( f + f ) 
d 

2 
பட்டுள்ளது . 

இந்த நிபந்தனையால் கோளப் பிறழ்ச்சியைக் 
குறைக்க இயலாது . ஆனால் மட்டக் குவிவில்லைகள் பயன்படுத்தப் 
பட்டு அவற்றின் கோளப் பரப்புகள் படுகதிர்களை நோக்கி 
உள்ளமையால் , கோளப்பிறழ்ச்சியை ஓரளவு குறைக்கலாம் . 

புலவில்லையின்மீது தூசு படிந்திருந்தாலோ , அல்லது கீரல்கள் 
இருந்தாலோ , பொருளுடன் இவைகளும் உருப்பெருக்கம் அடையு 
மாதலால் படிவத்தின் தெளிவு குன்றும் , இஃது , இவ்வகைக் கண் 
ணருகித் தொகுப்பில் ஏற்படும் பெரியதொரு குறைபாடாகும் . 


+1 = 1 ] அளவு இருக்குமாறு செய்யப் 


26 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
1944 ராம்ஸ்டன் கண்ணருகித் தொகுப்பு : 

ராம்ஸ்டன் ( Ramsden ) கண்ணருகித் தொகுப்பிலும் சம குவிய 
தூரங்கள் கொண்ட இரண்டு மட்டக்குவி வில்லைகள் பயன்படுத்தப் 
படுகின்றன . அவை ஒவ்வொன்றின் குவிய தூரமும் f அளவு 
கொண்ட தெனில் , அவைகளுக்கிடைப்பட்ட தூரம் : f இருக்குமாறு 
அமைக்கப்பட்டுள்ளன . மேலும் அவைகளின் வளை பரப்புகள் 


B 


* 


40 


3 
. 


9,18 . ராம்ஸ்டன் கண்ணருகித் தொகுப்பு 


ஒன்றையொன்று நோக்கி இருக்குமாறு படம் 9.18 - ல் காட்டப் 
பட்டுள்ள படி அமைக்கப்பட்டுள்ளன . இதனால் கோளப்பிறழ்ச்சி 
பெரிதும் குறைக்கப்படுகின்றது . 


தூரத்தில் அமைந்துள்ள பொருளொன் றினுடைய உண்மை 
யான , தலைகீழ் படிவத்தை IA-யில் பொருளருகு வில்லை உண்டாக்கு 
கின்றது . இந்தப் படிவம் புலவில்லை F- க்குப் பொருளாக அமைய , 
புலவில்லை படிவத்தை 1 , B- யில் உண்டாக்குகின்றது . இப் படிவம் 
நேரான மாயப்படிவம் ஆகும் . 1 , B கண்வில்லை E- க்குப் பொருளாக -- 
அமைகின்றது . I , B அமையும் இடம் வில்லை E- யின் ஒரு குவிய 
தளமாக இருந்தால் , ஏற்படும் இறுதிப்படிவம் முடிவிலாத் தொலை 
வில் ஏற்படும் . ஆகவே கண் துன்பமில்லாமல் பார்க்க இயலும் . 
குவிய தூரங்கள் fu, f , என்னும் மதிப்புக் கொண்ட இரண்டு 


ஒளியியல் கருவிகள் 


265 . 


வில்லைகள் X தூரம் இடைவெளி விட்டு அமைக்கப்படும்பொழுது , 
இணைமாற்று வில்லையின் குவிய தூரம் F எனில் , 


1 


1 1 

+ 
f . f , 


என்பது சமன்பாடு ஆகும் . 


இங்கு f = f , = f , 

2f | 
3 

ஆகையால் 


1 


2f / 3 


- 


f ? 


1 1 
f 

+ 
2 2 
f 3f 


= 


4 


3f 


3f 
4 ) 


= 


ஆகும் . 


இணைமாற்று வில்லையின் நிலை புலவில்லைக்கு பின்புறம் , * தூரத் 
தில் அமையும் . இம்மதிப்பை d எனக் கொண்டால் , 


3f 


2f 

X 
31 

f 


4 


d 


f / 2 ஆகும் . 


படத்தில் D என்னும் புள்ளியின் வழியாகப் போடப்பட்டுள்ள 
புள்ளிக்கோடு , இணைமாற்று வில்லையின் நிலையைக் குறிக்கின்றது . 
ராம்ஸ்டனின் கண்ணருகித் தொகுப்பைப் பயன்படுத்தும் தொலை 
நோக்கியில் F. என்பது பொருளருகியின் குவிய தூரமெனில் , 


உருப்பெருக்கம் = 

3f / 4 


4F .. 


3f 


ஆகும் . 


குறுக்குக் கம்பிகளின் நிலை : 

குறுக்கிணைக் கம்பிகள் படிவம் AI உண்டாகும் நிலையில் தான் 
அமைக்கப்பட - வேண்டும் . புலவில்லையினைப் பொறுத்து AI 


266 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


உண்டாகவேண்டிய இடத்தைக் கணக்கிடலாம் . இறுதிப்படிவம் 
முடிவிலாத் தொலைவில் ஏற்பட , AI- யின் நிலை இணைமாற்று வில்லை 
யின் குவிய தளமாக இருத்தல் வேண்டும் . அதாவது படம் 9.18 - ல் , 

3f 
AD F ஆக இருக்க வேண்டும் . ஆனால் 

4. 
ff 

ff 
CD = d . 

; எனவே AC 
2 

4 . 


4. அதாவது பொருளருகி படி 


வம் AI- ஐ புலவில்லைக்கு முன்னால் தூரத்தில் தோற்றுவிக்க 

4 . 
வேண்டும் . இந்த இடத்தில் தான் குறுக்கிணைக் கம்பிகள் வைக்கப் 
படவேண்டும் . மேலும் இவ்விடத்தில் ஒரு நுண்ணிய அளவுகோலை 
அமைத்தால் படிவத்தினுடைய நீளத்தை அளக்க இயலும் . அளவு 
கோலும் , படிவமும் சமஅளவில் உருப்பெருக்கம் அடையுமாதலால் , 
எடுக்கப்படும் அளவுகள் உண்மையானவைகளாக இருக்கும் . 


நன்மை தீமைகள் : 

கெல்னர் வில்லை தொகுப்பினை விட பார்வைப் புலத்தின் 
மதிப்புக் குறைவு தான் என்றபோதிலும் , போதுமான 

அளவு 
அகண்ட புலத்தைக் கொண்டுள்ளது . 

2 . நிறப்பிறழ்ச்சி நீக்கத்திற்கான நிபந்தனையின் படி , பயன் 
படும் இரண்டு வில்லைகளின் குவிய தூரங்களின் கூடுதலில் பாதி 
அளவு இடைவெளியில் வில்லைகள் அமைக்கப்பட வேண்டும் . 
ஆனால் அதைவிட குறைவான தூரத்தில் அமைக்கப்பட்டிருப்ப 
தால் நிறப்பிறழ்ச்சி ஏற்படும் . ஆனால் புலவில்லை , கண்வில்லை 
இரண்டிற்கும் நிறப்பிறழ்ச்சி நீக்கிய இரட்டை பயன்படுத்தப் 
பட்டால் நிறப்பிறழ்ச்சி இருக்காது . 

3. மட்டக்குவி வில்லைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் கோளப் 
பிறழ்ச்சி பெரிதும் குறைக்கப்பட்டுள்ளது . 

4 . இறுதியாக உண்டாகும் படிவங்களின் உருவ அளவுகளை 
எடுக்கவேண்டிய இடங்களில் இவ்வகை கண்ணருகிகள் பயன் 
படுத்தப்படுகின்றன . பொருளருகியினால் புலவில்லைக்கு முன்னால் 
உண்மைப் 

உண்டாக்கப்படுதலினால் இவ்வகை கண் 
ணருகிகள் நேர் கண்ணருகிகள் ( Positive eye - pieces ) என்றழைக் 
கப்படுகின் றன . 


படிவம் 


19.15 . ஹைஜயனின் கண்ணருகித் தொகுப்பு : 

இவ்வகை கண்ணருகியிலும் இரண்டு மட்டக்குவி வில்லைகள் 
பயன் படுத்தப்படுகின்றன . கண்வில்லையின் குவிய தூரம் f எனில் , 


ஒளியியல் கருவிகள் 


267 


புலவில்லையின் குவிய தூரம் 3f இருக்குமாறு வில்லைகள் தெரிந் 
தெடுக்கப்பட்டுள்ளன . கண்வில்லையின் வளைவு பரப்பு புலவில்லை 
யின் தள பக்கத்தை நோக்கியிருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது . 
இதனால் புலவில்லையின் வளை பரப்பு பொருளருகியை நோக்கி 
அமைகின்றது . மேலும் , நிறப்பிறழ்ச்சி , கோளப்பிறழ்ச்சி ஆகிய 
இரண்டுக்குமான நிபந்தனைகளைச் சரிசெய்யுமாறு இடைவெளி 
விட்டு அமைக்கப்பட்டுள்ளன . இரண்டு வில்லைகளுக்கும் இடைப் 
பட்ட தூரம் , கண்வில்லையின் குவிய தூரமான f- ஐப்போன்று இரு 
மடங்கு [ 2f ] இருக்குமாறும் அமைக்கப்பட்டுள்ளன . 

A 


B 


+ 


-- 


2 . 


E 


F ) 

9.19 . ஹை ஜயனின் கண்ணருகித் தொகுப்பு 
பொருளருகு வில்லை ( படத்தில் காட்டப்படவில்லை ) I , A- வில் 
ஒரு மாயப் படிவத்தை உண்டாக்குகின்றது . இந்த மாயப் படிவம் 
புலவில்லை F- க்குப் பொருளாக அமைய , புலவில்லை IB யில் ஒரு 
உண்மையான படிவத்தை உண்டாக்குகின்றது . படிவம் IB கண் 
வில்லை E- யின் குவிய தளத்தில் அமைவதனால் , இறுதிப்படிவம் 
முடிவிலாத் தொலைவில் ஏற்படுகின்றது . 

முன்போலவே இணைமாற்று வில்லையின் குவிய தூரத்தினை 
F எனக் கொண்டால் , 

1 1 1 2f 
F f + 3f f3f 

2 
3f 
3f | 
2 


ஆகும் . 


258 


கனியியலும் நிறமாலையியலும் 


இணைமாற்று வில்லை , புலவில்லைக்குப் பின்பக்கம் / தூரத்தில் 
அமையுமெனக் கொண்டால் , 


* 


d ) 

f 
2f - 3f , 

f 

= 3f 
வில்லைகளுக்கிடைப்பட்ட தூரம் 2f ஆகையால் , இணைமாற்று 
வில்லை கண்வில்லைக்கும் பின்னால் 

பின்னால் ( 3f - 2f ) , f - தூரத்தில் 
இருக்கும் . 


குறுக்கிணைக் கம்பிகளின் நிலை : 

3f | 
இணைமாற்று வில்லையின் குவிய தூரம் F = எனப் பார்த் 

2 
தோம் . இணைமாற்று வில்லை கண்வில்லைக்கும் பின்னால் தூரத்தில் 
அமையுமாகையால் , அதன் குவியதளம் கண்வில்லைக்கு முன்னால் 
f 
2 

தூரத்தில் இருக்கும் . இக் குவிதளத்தில் தான் பொருளருகி 
உண்டாக்கும் மாயப் படிவம் IA உண்டாகவேண்டும் . ஆனால் புல 
வில்லை பொருளருகியிலிருந்து வரும் கதிர்களைத் தடுப்பதனால் , 
படிவம் IB- யில் உண்டாகின்றது . எனவே குறுக்கிணைக் கம்பிகளை 
IB- யில் தான் வைக்கவேண்டும் . 

நாம் முன்பு பார்த்தபடி 1,4 கண்வில்லையிலிருந்து தூரத் 
திலும் , புலவில்லையிலிருந்து , தூரத்திலும் உள்ளது . 

3f 
புலவில்லைக்கு u = 

21 


3f 


எனவே 


வில்லைச் சமன்பாட்டில் புலவில்லைக்கான மதிப்புகளை இட , 

1 1 1 
+ 

f 


u 


Y 


2 


1 


+ 


3f 


1 
3f 


f 


புலவில்லையிலிருந்து V = f தூரத்தில் IB அமையும் என்பது 
தெளிவு . இங்குதான் குறுக்கிணைக் கம்பிகளை வைக்க வேண்டும் . 


ஒளியியல் கருவிகள் 


269 


இவ்வகைத் தொகுப்பில் புலவில்லைக்குப் பின்னால் , 
படிவம் 
உண்டாக்கப்படுவதால் , எதிர் கண்ணருகித் தொகுப்பு ( Negative 
eye- piece ) எனவும் சொல்லப்படுவதுண்டு. IB நிலையில் ஒரு 
அளவுகோலை வைப்போமேயானால் , இதன் படிவம் கண்வில்லையில் 
மட்டுமே உருப்பெருக்கம் அடைகின்றது . ஆனால் இறுதிப் படிவம் 
என்பது புலவில்லை , கண் வில்லை இரண்டிலும் உண்டாக்கப்பட்ட 
தொன்றாகும் . எனவே அளவுகோலும் , படிவமும் ஒரே அளவுக்கு 
உருப்பெருக்கம் அடையாது . எனவே அளவுகள் சரியானபடி 
அமையாது . எனவே உருப்பெருக்கம் மிகக் குறைவான அளவு 
இருந்தால் மட்டுமே படிவத்தின் உருவை அளக்க குறுக்குக் கம்பி 
களுடன் அளவுகோலையும் பயன்படுத்த இயலும் . 


நிறைகளும் குறைகளும் : 

1 ) கண்ணருகித் தொகுப்பு நிறப் பிறழ்ச்சி அற்றதாக 
உள்ளது . ஏனெனில் இரு வில்லைகளுக்கிடைப்பட்ட தூரம் , நிறப் 
பிறழ்ச்சி நீக்க நிபந்தனையைச் சரிசெய்யும் வகையில் , அவற்றின் 

3f + f 
குவிய தூரங்களின் கூடுதலில் பாதியளவு ( ( d 

2 
2 


21) 


உள்ளது . 


2 ) கோளப்பிறழ்ச்சி அற்றதாக உள்ளது . ஏனெனில் வில்லை 
களுக்கிடைப்பட்ட தூரம் , அவற்றின் குவிய தூரங்களின் வேறு 
பாட்டிற்குச் ( 3f - f = 2f ) சமமாக உள்ளது . இதுதான் கோளப் 
பிறழ்ச்சி நீக்கத்திற்கான நிபந்தனை . 

3 ) ஆனால் இவ்வகைக் கண்ணருகித் தொகுப்பில் பார்வைப் 
புலம் மிகவும் குறைவாக உள்ளது . 


9.16 . ராம்ஸ்டன் கண்ணருகி , ஹைஜயன் கண்ணருகி இரண்டையும் 

ஒப்பிடுதல் : 
( 1 ) ராம்ஸ்டனின் கண்ணருகி குறைந்த அளவு கோளப் 
பிறழ்ச்சி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது . ஆனால் நிறப் 
பிறழ்ச்சி இல்லாமல் இல்லை . ஹைஜயனின் கண்ணருகி நிறப் 
பிறழ்ச்சி , கோளப்பிறழ்ச்சி ஆகியவை நீங்கியதாக உள்ளது . 


என்று 


( 2 ) பொருளருகி ஏற்படுத்தும் படிவம் ராம்ஸ்டன் கண்ணருகி 
யில் புலவில்லைக்கு முன்னால் உண்டாகுவதால் இது நேர் கண்ணருகி 

கூறப்படுகின்றது . பொருளருகி - ஏற்படுத்தும் 
ஹைஜயன் கண்ணருகியில் புலவில்லைக்குப் பின் புறம் இருப்பதால் 
இது எதிர் கண்ணருகி எனப்படுகின்றது . 


படிவம் 


278 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( 3 ) ராம்ஸ்டன் கண்ணருகியில் படிவத்தின் உருவ அளவீடு 
களை எளிதில் எடுக்க இயலும் . எடுக்கும் அளவுகள் உண்மை 
யானவைகளாகவும் உள்ளன . ஹைஜயன் கண்ணருகியில் அளவு 
கோலும் , படிவமும் வெவ்வேறு அளவுக்கு உருப்பெருக்கம் கொள்ளு 
மாகையால் சரியான அளவை எடுக்க இயலாது . 
17. எதிரொளிப்புத் தொலைநோக்கிகள் :: 

ஒளிவிலகல் தொலைநோக்கிகளில் உள்ள பொருளருகு வில்லைக் 
குப் பதிலாக , எதிரொளிக்கும் தொலைநோக்கிகளில் பெரிய குழி ஆடி 
யொன்று பயன்படுத்தப்படுகின்றது . கண்ணருகு வில்லை , எப்பொழு 
தும் போன்று இரு வில்லைகளின் தொகுப்பாகவே இருக்கும் . 

எதிரொளிப்புத் தொலைநோக்கிகள் , ஒளிவிலகல் தொலைநோக்கி 
களை ( Refracting telesccpes ) விட கீழ்க்காணும் நன்மைகளை 
யுடையனவாக இருப்பதனால் சிறந்தவையாகும் . 

(i ) பயன்படுத்தப்படும் குழி ஆடியில் நிறப்பிறழ்ச்சி உண்டா 
காது . எனவே எல்லா நிறக் கதிர்களுக்கும் ஒளி எதிரொளிப்பு 
விதிகள் ஒன்றேயாகும் . பயன்படும் பரப்பு கோளப் பரப்பு எனில் 
கோளப்பிறழ்ச்சி உண்டாகும் . ஆனால் பரவளைய ஆடிப் பரப்புகளைப் 
பயன்படுத்துவதன் மூலம் கோளப்பிறழ்ச்சியைத் தவிர்த்து 
விடலாம் . 


( ii ) ஒளி நன்கு எதிரொளிக்கும்படி ஒரே பரப்பை மட்டும் 
செம்மையாக அமைத்தால் போதுமானது . வில்லையானால் இரண்டு 
பரப்புகளைச் செம்மைப்படுத்த வேண்டியிருக்கும் . 

(iii ) ஆடியின் ஒரு பரப்பு மட்டுமே ஒளிக்கதிர்களை நோக்கி 
இருப்பதனால் , ஆடியின் பின் பக்கத்தில் நல்ல பிடிப்புக்களைக் 
கொண்டு அசைவில்லாமல் தாங்கச் செய்யலாம் . 


( அ ) நியூட்டனின் எதிரொளிப்புத் தொலைநோக்கி : 

முதலில் எதிரொளிப்புத் தொலைநோக்கியை அமைத்தவர் சர் 
ஐசக் நியூட்டன் ஆவார் . அவர் அமைத்த தொலைநோக்கி படம் 
9.20 - ல் காட்டப்பட்டுள்ளது . 

தூரப் பொருளொன் றிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் தொலை 
நோக்கியில் பொருளருகு ஆடி M- ஐ அடைந்த உடன் , எதிரொளிக் 
கப்படுகின்றன . படும் கதிர்கள் ஒன்றுக்கொன்று இணையானவை 
களாக இருக்குமாதலால் , அவை ஆடி M- ன் குவியமான F- ல் 
குவிக்கப்படும் . ஆனால் கதிர்கள் குவிவதற்கு முன்பே , F- க்கு 


- 


ஒளியியல் கருவிகள் 


271 


M 


| E 


படம் 9.20 . நியூட்டனின் எதிரொளிப்புத் தொலைநோக்கி 
முன்னால் ஒரு சமதள ஆடி M சாய்வாக வைக்கப்பட்டுள்ளது . 
ஆடி M , கதிர்களை விலகிச் செல்லுமாறு செய்து பொருளின் 
உண்மையான , தலைகீழ் படிவம் 1 - ல் ஏற்படும்படிச் செய்கின்றது . 
இப் படிவம் ஏற்படும் புள்ளி 1 , கண்ணருகி E- க்குக் குவியமாக 
இருக்குமாறு கண்ணருகி E அமைக்கப்பட்டுள்ளது . எனவே , 
படிவத்தைத் தெளிவாகப் பார்க்க இயலும் . 

ஆடியின் குவியதூரம் F- என்றும் , கண்ணருகு வில்லையின் 
- குவிய தூரம் f- என்றும் கொண்டால் தொலைநோக்கியின் 
உருப்பெருக்கம் FIf ஆகும் . 
( ஆ ) ஹெர்செல் தொலை நோக்கி 

இவ்வகை தொலைநோக்கியில் பொருளருகியாகப் பயன் 
படுத்தப்படும் ஆடி M , கதிர்கள் படும் திசைக்கு சற்றுச் சாய் 
வாக அமைக்கப்பட்டுள்ளது . இதனுடைய அமைப்பைப் படம் 
9.21 - ல் காட்டப்பட்டுள்ளது . 


MM 


படம் 9.21 . ஹெர்சல் தொலைநோக்கி 


272 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படிவம் 


சாய்வாக அமைக்கப்பட்டுள்ளமையால் 

அதன் 
அச்சிற்கு ஒரு பக்கமாக தள்ளி 1- ல் உண்டாகின்றது . இந்தப் 
படிவத்தைக் கண்ணருகு வில்லை E- மூலம் பார்க்க இயலுமாறு , E 
அமைக்கப்பட்டுள்ளது . 


( இ ) கிரிகோரியன் தொலை நோக்கி 

கிரிகோரியன் ( Gregorian ) தொலைநோக்கியில் பரவளைய ஆடி 
M , பொருளருகியாகப் பயன்படுத்தப்படுகிறது . படம் 9.22 . ) 


12 


ச 


படம் 9.22 . கிரிகோரியன் தொலைநோக்கி 


இவ்வாடியின் மையத்தில் துளை ஒன்று இடப்பட்டு இத் துளையின் 
வழியாக இறுதிப் படிவத்தைப் பார்க்க இயலுமாறு கண்ணருகி E 
அமைக்கப்பட்டுள்ளது . பொருளருகு ஆடி M- ஆல் எதிரொளிக்கப் 
படும் கதிர்கள் 1 - ல் குவிக்கப்படுகின்றன . 

நீள்வட்ட ஆடி 
( Ellipsoidal nirror ) M - க்குப் புள்ளி I , ஒரு குவியமாக 
இருக்குமாறு M அமைக்கப்பட்டுள்ளது . இதனால் 1 - ல் இருந்து 
விரிந்து சென்று M மீது விழும் கதிர்கள் , மற்றொரு குவியமான 
1. - வில் படிவத்தை உண்டாக்குகின்றன , புள்ளி 1 ,, கண்ணருகி 
E-யினுடைய குவியத்தில் அமையுமானால் படிவத்தைத் தெளி 
வாகப் பார்க்கலாம் . 


( ஈ ) கேசிகிரைன் தொலைநோக்கி 


கேசிகிரைன் ( Cassegrain ) தொலை நோக்கியில் குழி ஆடி M 
பொருளருகு ஆடியாக உள்ளது . இந்த ஆடியின் மையத்தில் - 
துளையொன்று இடப்பட்டு , அத் துளையின் வழியாக இறுதிப் 
படிவத்தைக் கண்ணருகி E- மூலம் பார்க்க இயலுமாறு அமைக்கப் 
பட்டுள்ளது . குழி ஆடி எதிரொளிக்கும் கதிர்கள் குவியும் புள்ளி 
I- க்கு முன்பாக 1 - ஐக் குவியமாகக் கொள்ளுமாறு , அதி பரவளைய 


ஒளியியல் கருவிகள் 


273 


M 


ML 


i 


படம் 9.23 . கேசிகிரைன் தொலைநோக்கி 


(Hyper - boloidal ) ஆடி M , வைக்கப்பட்டுள்ளது . M.- ஆல் எதி 
ரொளிக்கப்படும் கதிர்கள் குவியும் புள்ளி 1 , -வில் அமையும் 
படிவத்தைக் கண்ணருகி E- மூலம் தெளிவாகப் பார்க்க இயலும் . 


9:18 . வீழ்த்தி 

ஒளிபுகும் பொருள்களின் மீது அமைந்துள்ள உருவங்களை , 
உருப்பெருக்கி , தொலைவில் அமையும் திரையொன் றின் மீது 
படிவங்களை உண்டாக்குவதற்கு வீழ்த்தி ( Proj ? ction lantern ) 
பயன்படுகின்றது . படம் 9.24 - ல் வீழ்த்தியொன்றின் அமைப்புக் 
காட்டப்பட்டுள்ளது . 


S 


படம் 9.24 , மாய வீழ்த்தி 


S என்பது பொலிவுமிக்க ஒளிமூலம் . ஒளிமூலத்தில் இருந்து 
வரும் ஒளிக்கதிர்கள் , இரண்டு மட்டக் குவி வில்லைகளினால் ஆன 
அமைப்பு C மூலம் குவிக்கப்படுகின் றன . S- க்குப் பின் புறம் , நன்கு 
எதிரொளிக்கும் பரப்பைக்கொண்ட எதிரொளிப்பான் ( Reflector ) 
R வைக்கப்பட்டுள்ளது . இதனால் ஒளிமூலத்திலிருந்து பின் பக்க 
மாகச் செல்லும் கதிர்கள் எதிரொளிக்கப்பட்டு , குவிப்பான் C- யின் , 
மீது விழும்படி செய்யப்படுகின்றன . எனவே , பொலிவுமிக்க ஒளி 

18 - 


274 . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( -யினின்று வெளியேறுகின்றது . குவிப்பான் C- ஐ அடுத்து நிழல் 
படம் ( Slide ) AB தலைகீழாக வைக்கப்பட்டுள்ளது . இஃது சீராக 
வும் , பொலிவுடனும் ஒளியூட்டப்பட்டுள்ளது . நிழற் 

. படத்தின் 
மூலம் செல்லும் கதிர்கள் , வீழ்த்தும் வில்லை ( Projecting lens ) 
L மூலம் திரையை அடைகின் றன . வில்லை L- க்கு AB பொருளாக 
அமைவ தனால் திரையின் மீது உருப்பெருக்கப்பட்ட நேரான 
படிவம் கிடைக்கின்றது . 


9.19 . எபிஸ்கோப் ( Episcope ) 


ஒளிபுகும் பொருள்களின் மீது அமையும் உருவத்தை வீழ்த்தி 
மூலம் திரையில் விழும்படிச் செய்யலாம் . ஒளிபுகாப் பொருள்களின் 
மீது அமையும் உருவங்களை உருப்பெருக்கி திரையின் மீது ஏற்படு 
மாறு செய்யும் கருவி எபிஸ்கோப் ஆகும் . எபிஸ்கோப் ஒன்று 
செயல்படும் முறையைப் படம் 9.25 காட்டுகின்றது . பொலிவுமிக்க 
ஒளிமூலம் S- லிருந்து வரும் ஒளியால் , குவிப்பான் C , சமதள ஆடி 
M ஆகியவற்றின் மூலம் பொருள் OB ஒளியூட்டப்படுகின்றது . 


M 


C 


D B 


படம் 9.25 . எபிஸ்கோப் 


பொருள் எதிரொளிக்கும் ஒளியானது முன் பக்கம் ரசம் பூசப்பட்ட 
ஆடி M , -ன் மீது விழுகின்றது . ஆடி M , பொருளிலிருந்து வரும் 
கதிர்களுக்கு 45 ° அளவில் சாய்ந்துள்ளமையால் திசை திருப்பப் 
பட்டு , வீழ்த்தும் வில்லை 1 - ன் மூலம் திரையை அடைகின்றது . 
திரையில் உருப்பெருக்கமடைந்த பொருளினுடைய 
ஏற்படுகின்றது . 


படிவம் 


ஒளியியல் கருவிகள் 


275 


9.20. எபிடயஸ்கோப் : 


முன் பகுதிகளில் பார்த்த வீழ்த்தியொன்றையும் , எபிஸ்கோப் 
ஒன்றையும் இணைத்த அமைப்பே எபிடயஸ்கோப் ( Epidiascope ) 
எனப்படும் . படம் 9.26 . எபிடயஸ்கோப்பொன்றின் அமைப்பைக் 


M 


L 


3 


படம் 9,26 . எபி - யஸ்கோப் 


விளக்கு 


காட்டுகின்றது . 

ஒளிபுகாப் பொருளொன் றின் படிவத்தை 
உண்டாக்கும்பொழுது , 0A- வில் பொருள் வைக்கப்படுகின்றது .. 
பொலிவுமிக்க 

B-யிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் 
பொருளின் மீது பட்டு விரவல் (Difusion ) அடைகின்றன . விரவல் 
அடைந்த ஒளிக்கதிர்கள் ஆடி M , - ல் பட்டு எதிரொளிக்கப் 
படுகின்றன . எதிரொளிக்கப்பட்ட கதிர்கள் வில்லை L , மூலம் 
சென்று திரையில் பொருளின் படிவத்தை உண்டாக்குகின்றன . 
இது எபிஸ்கோப்பின் பாகமாகும் . 


ஒளிபுகும் நிழற் படத்தினை வீழ்த்தும்பொழுது HM , மேல் 
நோக்கிச் சென்று HM , நிலையை அடையும் . இதனால் ஆடி M , - க்கு 
ஒளிக்கதிர்கள் செல்லுவது தடுக்கப்படும் . அதே நேரத்தில் ஒளி 
மூலத்திலிருந்துவரும் கதிர்கள் நேராகவும் , ஆடி R- ல் எதிரொளிக் 
கப்பட்டும் குவிப்பான் C- யை அடையும் . எனவே C- யிலிருந்து 
ஒளிக்கதிர்கள் S- ல் வைக்கப்பட்டிருக்கும் நிழற் படத்தினை சீராக 
ஒளியூட்டும் . ஒளியூட்டப்பட்ட நிழற் படம் வில்லை 12 - க்குப் பொரு 
ஊாக அமைய , திரையில் உருப்பெருக்கடைந்த படிவம் கிடைக்கும் . 
இது வீழ்த்தியின் பாகமாகும் . 


எனவே ஒளிபுகாப் பொருள் , ஒளிபுகும் பொருள் இரண்டை 
யும் வீழ்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது எபிடயஸ்கோப் 


ஆகும் . 


26 


ஒளிவியலும் நிறமாலையியலும் 


19.21 - நிறமாலைமானி : 

றமாலைமானி (Spectrometer ) - யைப் பயன்படுத்தி ஒரு திடப் 
பொருள் , திரவம் . ஆகியவைகளின் ஒளிவிலகல் எண்ணைத் 
தீர்மானிக்கலாம் . மேலும் ஒளிமூலமொன்று வெளியிடும் ஒளியில் 
அமையும் ஆக்கக் கூறு ஒளியலைகளின் அலைநீளங்களைக் கணக் 
கிடலாம் . 


நிறமாலைமானியின் முக்கியமான பாகங்களான இணையாக்கி 
( Collimator ) C , தொலைநோக்கி T , பட்டகமேடை ( Prism table) P 
ஆகியனை படம் 9.27 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


SI 
t 


150 2019 


பா 


5 


படம் 9.27 . நிறமாலைமானி 


பிளவு 


( அ ) இணையாக்கி : 

இணையாக்கி , ஒளிக்கற்றைகளை இணைக்கதிர்களாக அனுப்பும், 
அமைப்பாகும் . இதில் ஓரச்சைக்கொண்ட இரு செப்புக் குழாய்கள் 
இருக்கின்றன. ஒரு குழாயின் முனையொன்றில் , சரிசெய்யக்கூடிய 
பிளவு ( slit ) S , பொருத்தப்பட்டுள்ளது . மற்றக் குழாயின் முனை 
யொன்றில் குவிவில்லை L 

L , பொருத்தப்பட்டுள்ளது . 
பொருத்தப்பட்ட குழாய் , வில்லை பொருத்தப்பட்ட குழாயினை 
விட குறைந்த ஆரம் கொண்டதாகும் . 

எனவே , வில்லை 
பொருத்தப்பட்டுள்ள குழாயினுள் , பிளவு பொருத்தப்பட்டுள்ள 
குழாய் முன்னும் பின்னும் நகருமாறு திருகு அமைப்பொன்றின் 
மூலம் பொருத்தப்பட்டுள்ளது . இதனால் வில்லைக்கும் பிளவுக்கும் 
இனடப்பட்ட தொலைவை மாற்றி அமைக்க முடியும் . பிளவு 
ஒளியூட்டப்படும் பொழுது , வில்லையின் குவியத்தில் 
திருக்குமேயானால் , வில்லையிலிருந்து வெளிப்படும் கதிர்கள் இணைக் 
கதிர்களாக இருக்கும் . மேலும் இணையாக்கி நிறமாலைமானியின் 
பீடத்துடன் நிலையாகப் பொருத்தப்பட்டுள்ளது . 


அமைந் 


ஒளியியல் கருவிகள் 


277 


ஆரம் 


( ஆ ) தொலைநோக்கி : 

இஃது ஒரு வானியல் தொலைநோக்கியாகும் . இதில் ஒரச்சைக் 
கொண்ட இரு குழாய்கள் உள்ளன . ஒன்றினுடைய ஒரு முனையில் 
பொருளருகி . , - வும் , மற்றதின் ஒரு முனையில் கண்ணருகி E- யும் 
பொருத்தப்பட்டுள்ளன . கண்ணருகி பொருத்தப்பட்டுள்ள குழாய் 
பொருளருகி பொருத்தப்பட்டுள்ளதைவிட குறைந்த 
காண்டதாகையால் , பொருளருகி பொருத்தப்பட்டுள்ள குழாயி 
னுள் முன்னும் பின்னும் நகருமாறு திருகு அமைப்பொன்றின் 
மூலம் இணைக்கப்பட்டுள்ளது . இவ்வாறு நகரும்பொழுதும் ஓரச் 
சையே கொண்டிருக்கும் . இதில் ராம்ஸ்டன் வகைக் கண்ணருகி 
* பொருத்தப்பட்டுள்ளது . எனவே அளவீடுகளை எடுக்கும்பொழுது 
பயனுள்ள தாக அமைய , புலவில்லைக்கு முன்னால் உள்ள குவிய 
தளம் F- ல் குறுக்குக் கம்பிகள் ( Cross -wires) பொருத்தப்பட் 
டுள்ளன . பீடத்தின் மையத்தின் வழியாகச் செல்லும் குத்து 
அச்சொன் றின் மீது சுழலும் வகையில் அமைந்துள்ள வட்ட அளவு 
கோல் ( Circular Scale) S- உடன் இத் தொலைநோக்கி இணைக்கப் 
பட்டுள்ளது . இதனால் தொலைநோக்கியைச் சுழற்றினால் அளவு 
கோலும் சுழலும் . இந்த அளவுகோல் பாகைகளிலும் , அரைப் 
பாகைகளிலும் அளவீடு செய்யப்பட்டிருக்கும் . 


இணையாக்கியின் அச்சும் , தொலைநோக்கியின் அச்சும் ஒரே 
கிடைத் தளத்தில் அமையுமாறு பொருத்தப்பட்டுள்ளன . தொலை 
நோக்கி எளிதில் சுழலும் அமைப்பைக் கொண்டுள்ளமையால் 
தேவையான இடங்களில் நிலைப்பாக்க ஆரத்திருகு ( Radial screw ) 
ஒன்று உள்ளது . ஆரத்திருகின் மூலம் நிலைப்பாக்கிய பின்னர் 
நுண்ணிய அளவு சுழலுமாறு செய்ய தொடுவியல் திருகு ( Tangential 
screw ) ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது . 


( இ ) பட்டகமேடை : 

பட்டகம் அல்லது கீற்றணி ( Grating )- யை வைப்பதற்குப் பட்டக 
மேடை , நிறமாலையின் மையத்தில் அமைந்துள்ளது . தொலை நோக்கி 
சுழலும் அச்சைப்பற்றியே இம் மேடையும் சுழலுமாறு அமைக்கப் 
பட்டுள்ளது . இரண்டு வட்டுகள் ஒன்றின்மேல் ஒன்று வைக்கப் 
பட்டு , சுருள் வில்களுடன் கூடிய திருகுகளின் மூலம் பொருத்தப் 
பட்டுள்ளன . இதனால் பட்டக மேடையைக் கிடை நிலையாக 
அமைக்க இயலும் . மேலும் மையத்தில் உள்ள நீண்ட ஆரத் 
திருகின் மூலம் மேடையின் உயரத்தைக் கூட்டவோ , குறைக்கவோ 
இயலும் . இதனுடன் , ஒன்றுக்கொன்று 180 

கொள்ளுமாறு 
இரண்டு வெர்னியர் அளவுகோல்கள் V , V பொருத்தப்பட்டுள்ளன . 


18. 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இந்த வெர்னியர் அளவுகோல்கள் பட்டகமேடை சுழலும்பொழுது, 
அதனுடன் வட்ட அளவுகோலின் மேல் சுழலுமாறு அமைக்கப்பட் 
டுள்ளன . பட்டக மேடையை நிலைப்பாக்க ஒரு திருகும் , சிறு சுழற்சி 
களை உண்டாக்க ஒரு தொடுவியல் திருகும் பொருத்தப்பட்டுள்ளன . 
இவ்வமைப்புகளினால் பட்டகமேடை நிலையாக இருந்து , தொலை 
நோக்கிச் சுழற்றப்பட்டாலோ , அல்லது தொலைநோக்கி நிலையாக 
இருந்து பட்டகமேடைச் சுழற்றப்பட்டாலோ , சுழற்றப்பட்ட 
கோண அளவுகளை எடுக்க இயலும் . 


9.2 . ஆய்விற்கு முன்னர் நிறமாலைமானியைச் சரிசெய்தல் : 

ஆய்வைத் தொடங்குவதற்கு முன்னர் நிறமாலைமானியில் கீழ்க் 
காணும் மிக முக்கியமான நான்கு அமைவுகளைச் சரி செய்ய 
வேண்டும் . 


( அ ) கண்ணருகித் தொகுப்பு : 

தொலைநோக்கியை , வெண்சுவர் ஒன்றினை நோக்குமாறு 
வைத்து , கண்ணருகியை முன்னும் பின்னும் நகர்த்தித் தெளிவான 
குறுக்குக் கம்பிகள் தோன்றுமாறு செய்யவேண்டும் . 


படிவம் 


( ஆ ) தொலைநோக்கியைச் சரிசெய்தல் : 

தொலைநோக்கியை இறுதியாக வந்தடையும் கதிர்கள் இணைக் 
கதிர்களாகையால் , அவற்றைக்கொண்டு தெளிவான 
உண்டாகும் வகையில் சரிசெய்யவேண்டும் . தூரப் பொருளொன்றி 
லிருந்து வரும் கதிர்களை இணைக்கதிர்களாகக் கொள்ளலாமாகை 
யால் , தொலைநோக்கியை தூரப்பொருளொன்றினை நோக்கி 
வைத்து , அதனுடைய தெளிவான படிவத்தை உண்டாக்க வேண் 
டும் . ஆய்வு முடியும் வரை இந்த அமைப்பை மாற்றக்கூடாது . 


( இ ) இணையாக்கியைச் சரிசெய்தல் : 

ஒளிமூலம் , இணையாக்கி , தொலைநோக்கி ஆகிய மூன்றும் ஒரே 
நேர்க்கோட்டில் அமையுமாறு செய்துகொள்ள வேண்டும் . 
இணையாக்கியில் உள்ள பிளவினை குறுகியதாகக்கொண்டு , ஒளிக் 
கதிர்கள் அதன்மூலம் தொலைநோக்கியை அடையும்படிச் செய்ய 
வேண்டும் . தொலைநோக்கியில் பிளவின் படிவம் கிடைக்கும் . 
கிடைக்கும் படிவம் தெளிவற்ற நிலையிலிருந்தால் இணையாக்கியில் 
உள்ள திருகின் மூலம் , பிளவுக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட 
தூரத்தைச் சரிசெய்தால் , ஒரு நிலையில் 

தொலைநோக்கியில் 
சரியான படிவம் கிடைக்கும் . இந்நிலையில் இணையாக்கியிலிருந்து 
- வரும் கதிர்கள் இணையானவை ஆகும் . 


ஒளியியல் கருவிகள் 


279 


( ஈ ) பட்டக மேடையைச் சரி செய்தல் : 

இரச மட்டம் ( Spirit level ) ஒன்றைக் கொண்டு பட்டக 
மேடையைச் சரிசெய்ய வேண்டும் . பட்டக மேடையில் மூன்று 
சரிமட்டத் திருகுகள் உள்ளன . அவற்றைப் படம் 

9.28 - ல் 
காட்டப்பட்டுள்ளவாறு S ,, S., S , எனக் கொள்வோம் 


A 


0 


OS , 


BB 


படம் 9.28 . 


முதலில் இரச மட்டத்தை S. , S , இவற்றை இணைக்கும் 
கோட்டிற்கு இணையாக வைத்து , திருகுகளைச் சரிசெய்து காற்றுக் 
குமிழ் மையத்தில் இருக்கும்படிச் செய்யவேண்டும் . பின்னர் 
இரச மட்டத்தை S. , S , இவற்றை இணைக்கும் கோட்டிற்கு 
நேர்க்குத்தாக வைத்து , திருகு S , - ஐச் சரிசெய்து மீண்டும் காற்றுக் 
குமிழ் மையத்திற்கு வரும்படிச் செய்யவேண்டும் . மீண்டும் இரச 
மட்டத்தை S. , S , - க்கு இணையாக வைத்து சரிபார்த்துக் கொள்ள 
வேண்டும் . 

பட்டகத்தினைக் கொண்டும் பட்டக மேடையைச் சரிசெய்யலாம் . 
பட்டகத்தினை படம் 9.28 - ல் காட்டப்பட்டுள்ளவாறு , சரிமட்டத் 
திருகுகள் S. , S , இவற்றை இணைக்கும் கோடு , பட்டகத்தின் AC 
பக்கத்திற்கு நேர்க்குத்தாக இருக்குமாறு வைக்கவும் . அப்பொழுது 
பட்டகத்தின் விலக்குக் கோணம் A , இணையாக்கியை நோக்கி 
இருக்குமாறும் பார்த்துக் கொள்ள வேண்டும் . 

வேண்டும் . பக்கம் AC ல் 
எதிரொளிக்கும் ஒளி தொலைநோக்கியை அடையுமாறு , 
தொலைநோக்கியைச் சுழற்றவும் . தொலைநோக்கியில் தெரியும் 
படிவத்தினைப் பார்த்துக் கொண்டே , திருகுகள் S ,, S , இரண்டை 
யும் சரிசெய்து , படிவம் பார்வைப் புலத்தின் மையத்தில் 
அமையுமாறு செய்யவும் . பின்னர் தொலைநோக்கியைக் சுழற்றி 


280 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


AB- பக்கத்தில் எதிரொளிக்கப்படும் ஒளி ஏற்படுத்தும் படிவத்தை 
பார்வைப் புலத்தில் உண்டாக்க வேண்டும் . உண்டாகும் படிவம் 
பார்வைப் புலத்தின் மையத்தில் அமையுமாறு S ; - ஐச் சரிசெய்ய 
வேண்டும் . இங்கு 

S.- ஐச் சரிசெய்வதினால் AC- பக்கத்தில் 
ஏற்படுத்திய கிடை நிலை அமைவு பாதிக்கப்படாது . 

இரு பக்கங்களிலும் பார்வைப் புலத்தின் மையத்தில் படிவம் 
ஏற்பட்டால் , பட்டக மேடையின் 

கிடைத்தளமாக 
இருக்கும் . 


தளம் 


9.23 பட்டகத்தின் விலக்குக் கோணம் தீர்மானித்தல் : 

நிறமாலைமானியில் அமைப்புகளை மேற்கூறியவரறு சரிசெய்த 
பின்னர் , பட்டகத்தின் விலக்குக் 

கோணம் 

இணையாக்கியின் 
வில்லையை நோக்கி இருக்குமாறு படம் 9.29 - ல் உள்ளதுபோல் 


இணேயாக்கி 


2A 


படம் 9 29 நிறமாலைமானியைக் கொண்டு 

பட்டகக் தின் விலகல் கோணம் காணல் 
பட்டகத்தை வைக்க வேண்டும் . பக்கங்கள் AB , AC ஆகியவை 
களின் மீது படும் கதிர்கள் எதிரொளிக்கப்படும் . முதலில் AB 
எதிரொளிக்கும் கதிர்களை நோக்கி தொலைநோக்கியைச் சுழற்றினால் , 
ஒரு நிலையில் பிளவின் தெளிவான படிவம் கிடைக்கும் . பிளவின் 
படிவம் பார்வைப் புலத்தில் தெரிந்தவுடன் தொலைநோக்கியை 
நிலையாக்க வேண்டும் . பின்னர் தொடுவியல் திருகின் மூலம் 
சிறிதளவு சுழற்சி ஏற்படுத்திக் குத்துக் குறுக்குக் கம்பியுடன் படிவம் 
பொருந்தும்படிச் செய்ய வேண்டும் . இந்நிலையை T. 

T , எனக் 
கொள்வோம் . வட்ட அளவு கோலில் வெர்னியரின் 

துணை 
கொண்டு துல்லியமான அளவை எடுத்துக் குறித்துக் கொள்ள 
வேண்டும் . 


ஒளியியல் கருவிகள் 


: 281 


எனக் 


பின்னர் தொலைநோக்கியைச் சுழற்றி AC எதிரொளிக்கும் 
கதிர்களை நோக்கி வைக்க வேண்டும் . முன் போலவே தெளிவான 
படிவம் கிடைக்கும் வரை சுழற்றி , படிவத்தைக் குறுக்குக் கம்பி 
யுடன் பொருந்தும்படிச் செய்யவும் . இந்நிலையை T , 
கொள்வோம் . 

முதலில் அளவு எடுத்த அதே வெர்னியரைக் 
கொண்டு அளவை எடுக்க வேண்டும் .. இரண்டு அளவுகளுக்கும் 
இடைப்பட்ட வேறுபாடு , பட்டகத்தின் விலக்குக் கோணத்தைப் 
போன்று இரு மடங்காகும் . இதிலிருந்து பட்டகத்தின் கோணம் 
A- யைக் கணக்கிடலாம் . 


மீது 


9.24 . சிறும் திசைமாற்றக் கோணத்தைத் தீர்மானித்தல் : 

பட்டகத்துடன் , பட்டக மேடையை மட்டும் சுழற்றி ஒளி 
விலகல் பக்கம் AB- யின் இணையாக்கியிலிருந்து வரும் 
கதிர்கள் படும்படிச் செய்யவேண்டும் . படும் கதிர்கள் ஒளிவிலக 
லுக்குப் பின்னர் பக்கம் AC- யின் வழியாக விடுபடும் . பட்டகத்தில் 
ஒளிவிலகல் அடையும் கதிர்கள் அடிப்பாகத்தை நோக்கியே திசை 
மாற்றமடையும் என்பது தெரிந்ததொன்றாகும் . எனவே படம் 
9.30 - ல் உள்ளவாறு BC- ஐ நோக்கி வளைந்து AC-யிலிருந்து கதிர் 
விடுபடும் . தொலைநோக்கியைச் சுழற்றி , விடுபடும் கதிர்களை 
நோக்கி வைத்தால் , பிளவின் 

படிவம் 

பார்வைப் புலத்தில் 
தோன்றும் - தொலைநோக்கியின் மூலம் பார்த்துக் கொண்டே 
தோன்றும் பிளவின் படிவம் நிறமாலைமானியின் அச்சை நோக்கி 

இனேயாக்கி 


A 


படம் 9.30 பட்டகத்தின் சிறும திசைமாற்றக் கோணம் காணல் 
நகருமாறு தேவையானதொரு திசையில் பட்டக மேடையைச் 
சுழற்றவும் . இவ்வாறு சுழற்றுவதினால் திசைமாற்றக் கோணம் 
குறைகின்றது . சுழற்றும்போது 

தொலைநோக்கியின் 
பார்வைப் புலத்திலிருந்து மறையாவண்ணம் , தொலைநோக்கி 
யையும் சுழற்றிக் கொள்ள வேண்டும் . இவ்வமைவுகளுடன் 


படிவம் 


282 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


பட்டக மேடையை ஒரே திசையில் சுழற்றிக் கொண்டிருந்தால் , 
படிவம் குறிப்பிட்டதொரு நிலைவரை நகர்ந்து , நின்று , மீண்டும் 
திரும்பி எதிர்த் திசையில் நகரும் . படிவம் நிற்கும் நிலையில் , பட்டக 
மேடையை எந்தத் திசையில் திருப்பினால் அதற்குமேல் அச்சை 
நோக்கி படிவம் நகராதோ , இந்நிலை தான் , சிறும திசைமாற்றம் 
ஏற்படும் நிலையாகும் . இந்நிலையில் பட்டகமேடையைப் பொருத்தி 
விடவேண்டும் . தொலைநோக்கியைச் சுழற்றிப் பிளவின் படிவம் 
குத்துக் குறுக்குக் கம்பியுடன் பொருந்துமாறு செய்து அளவு S.- ஐக் 
குறித்துக் கொள்ள வேண்டும் . பின்னர் பட்டகத்தினை எடுத்து 
விட்டு , தொலைநோக்கியைச் சுழற்றி நேரடியாகக் கிடைக்கும் 
படிவத்தினைக் குறுக்குக் கம்பியுடன் பொருந்துமாறு செய்து அளவு 
S.- வைக் குறித்துக்கொள்ள வேண்டும் . அளவுகள் S S. 
ரண்டுக்குமிடைப்பட்ட வேறுபாடு சிறும திசைமாற்றக் கோண 
மாகும் . இஃது D என்று குறிக்கப்படும் . 


9.25 . பட்டகத்தின் பருப்பொருளின் விலகல் எண் 4 


பட்டகத்தின் விலக்குக் கோணம் A , சிறும திசை மாற்றக் 
கோணம் D ஆகியவை தெரிந்தால் , ஒளிவிலகல் எண் 4 - வை 

A + D 
சைன் 

2 
uH 

A 
சைன் 

2 


என்னும் சமன்பாட்டைக் கொண்டு கணக்கிடலாம் . உள்ளீடற்ற 
பட்டகம் ( Hollow prism ) ஒன்றைப் பயன்படுத்தி திரவமொன்றின் 
ஒளிவிலகல் எண்ணைக் கணக்கிடலாம் . உள்ளீடற்ற பட்டகம் 
மெல்லிய கண்ணாடிச் சுவர்களைக் கொண்டிருக்குமாதலால் அதனுள் 
திரவத்தை நிரப்பி , சிறும திசை மாற்றக் கோணத்தைக் கண்டு 
திரவத்தின் ஒளிவிலகல் எண் 1 - ஐ மேற்கண்ட சமன்பாட்டைப் 
பயன் படுத்திக் கணக்கிடலாம் . 


9.26 . பட்டகத்தின் பிரிதிறன் காணல் : 
ஒளிபுகும் ஊடகமொன்றின் பிரிதிறனை 

நிறமாலையைக் 
கொண்டு கணக்கிடலாம் . சூரிய நிறமாலையில் , F , C , D 
வரிகளுக்கான ஒளிவிலகல் எண்களை முறையே F , H , 12 எனக் 
கொண்டால் இம் மதிப்புகளை நிறமாலைமானியின் மூலம் கணக் 
கிடலாம் . ஆனால் பட்டகத்தின் பிரிதிறன் ( ம எனில் , 


- 


UF 


Ho 

என்பது 


up -1 


ஒளியியல் கருவிகள் 


283 


தெரிந்ததொன்றாகும் . எனவே HF , Ho . HD மதிப்புகளைக் 
கொண்டு ய - வைக் கணக்கிடலாம் . 

பொதுவாக ஏதாவது இரு நிறக் கதிர்களுக்கிடைப்பட்ட பிரி 
திறனைக் கணக்கிட வேண்டுமெனில் , அவ்விரு கதிர்களுக்குமான 
ஒளிவிலகல் எண்களைக் 

கணக்கிட வேண்டும் . 

அவற்றை 
முறையே 4 , 4 , எனக் கொண்டால் , 


| 


பிரிதிறன் = 


H + 12-1 


ஆகும் . 


1 


19.27 .) திசையுரு நிறமாலை மானி 

நிறமாலைமானியில் படுகதிர் , பலவிதமான கோணங்களுக்கு 
திசைமாற்றம் செய்யப்படுகின்றது . ஆனால் திசையுரு நிறமாலை 
மானி ( Constant deviation Spectrometer )யில் படுகதிர் சரியாக 
90 ° திசைமாற்றமடைவதுடன் நிறப்பிரிகையும் அடையும் . இதற்கு 
சிறப்பு அமைப்பு கொண்ட , படம் 9.31 - ல் காட்டப்பட்டுள்ளது 
போன்ற பட்டகம் பயன்படுத்தப்படுகின்றது . 


2 


1 


45 


160 


53 


3 


படம் 9.31 . 
இப் பட்டகத்தினை மூன்று செங்கோணப் பட்டகங்களின் 
தொகுப்பு எனக்கருதலாம் . ( 1 ) என்ற எண்ணிட்ட 60-30 ° _90 ° 
- பட்டகம் , ( 2 ) என்ற எண்ணிட்ட 45-45 ° -90 ° பட்டகம் ( 3 ) என்ற 
எண்ணிட்ட 30 ° -60 ° -90 ° பட்டகம் ஆகியவை அம் மூன்று பட்டகங் 
களாகும் . Pa என்னும் படுக திருக்கும் ST என்னும் 
கதிருக்கும் இடைப்பட்டக் கோணம் 90 ° இருக்கும் . Q- வில் 
விலகலடைந்த கதிர் R- ல் 45 ° படு கோணத்தில் விழும் . க் 


-284 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கோண மதிப்பு , 

மாறு நிலைக் கோணத்தைவிட அதிகமாக 
இருப்பதனால் முழு அக எதிரொளிப்பு மூலம் S- ஐ அடைகின்றது . 
S- ல் விலகலடைந்து ST . திசையில் செல்கின்றது . 


ON 


படம் 9. 32. திசையுறு நிறமாலைமானி 


பிளவானது 


இவ்வகைப் பட்டகமொன்றை நிறப்பிரிகை ஏற்படுத்தும் 
ஊடகமாகக் கொண்ட திசையுரு நிறமாலைமானி படம் 9.32 - ல் 
காட்டப்பட்டுள்ளது . படும் எக்க திரும் 90 திசைமாற்றமடைவ 
தினால் , இணையாக்கி C- யும் தொலைநோக்கி T- யும் ஒன்றுக்கொன்று 
நேர்க் குத்தாகவும் , உறுதியான அடிப்பீடத்துடன் நிலையாகவும் 
பொருத்தப்பட்டுள்ளன . இணையாக்கியின் 

ஒளி 
மூலமொன்றிலிருந்து வரும் ஒளியால் ஒளியூட்டப்படும் பொழுது , 
அவ்வொளியின் நிறமாலை தொலைநோக்கியின் பார்வைப் புலத்தில் 
தோன்றும் . இப்பொழுது பட்டக 

மேடையை 
இணைக்கப்பட்டுள்ள திருகொன்றின் மூலம் சுழற்றினால் , 
நிறமாலையில் அமைந்துள்ள வெவ்வேறு நிறங்களுக்கான வரிகள் 
( Lines ) ஒவ்வொன்றாகப் பார்வைப் புலத்தைக் கடந்து செல்லும் . 
திருகின் ஒரு முனை பொருத்தப்பட்டுள்ள உருளை D- யின் மீதே 
அளவீடுகள் அலை நீளத்தில் குறிக்கப்பட்டுள்ள மையால் , குறுக்குக் 
கம்பியுடன் பொருந்தும் வரியின் அலை நீளத்தை நேரடியாகப் 
பெற இயலும் . இவ்வமைப்பைக் கொண்டு எந்த ஒரு ஒளிமூலத் 
திற்கான நிறமாலையையும் பெற இயலும் . 


அதனுடன் 


ஒளியியல் கருவிகள் 


2851 


மாதிரிக் கணக்குகள் 


( 1 ) கூட்டு நுண்ணோக்கியொன்று 1 செ . மீ . குவிய தூரம் 
கொண்ட பொருளருகி , 5 செ.மீ. குவிய தூரம் கொண்ட கண்ணருகி 
ஆகியவற்றைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது . பொருளருகியி 
லிருந்து பொருளொன்று 11 மி . மீ . தொலைவில் வைக்கப்பட் 
டுள்ளது . இறுதிப் படிவம் கண்ணிலிருந்து 25 செ . மீ . தொலைவில் 
அமைகின்றது . உருப்பெருக்கத்தையும் வில்லைகளுக்கிடைப்பட்ட 
தூரத்தையும் கணக்கிடுக , 


பொருளருகி வில்லையின் குவிய தூரத்தை f என்றும் , கண் 
ணருகியின் குவிய தூரத்தை f , என்றும் கொள்க . 


பொருளருகி உண்டாக்கும் படிவத்தினைக் கருத , 


1.1 செ . மீ . ; fi 


1 செ . மீ . 


1 


1 


1 
1.1 


V 


1 


1 


11 செ . மீ . 


எனவே பொருளருகியிலிருந்து 11 செ . மீ . தொலைவில் படிவம் 
உண்டாகின்றது . 


y 


உருப்பெருக்கம் -m . = 


a 


11 
1,1 ) 


10 . 


படிவம் 


பொருளருகியினால் உண்டாகும் 

கண்ணருகிக்குப் 
பொருளாக அமைந்து இறுதிப் படிவம் கண்ணருகியிலிருத்து 
25 செ . மீ . தொலைவில் அமைகின்றது . 

பொருள் 
தொலைவை u என்றும் படிவத் தொலைவை V என்றும் கொண் 


எனவே 


டால் , 


1 


븞 


1 
-25 


1 
5 


1 
u 


6 
251 


25 


செ . மீ . 


6 


ஆகும் . 


286 


ஒளிவியலும் நிறமாலைவியலும் 


கண்ணருகி ஏற்படுத்தும் உருப்பெருக்கம் m , எனில் , 


m , 


= 6 


25 
25 
6 


மொத்த உருப்பெருக்கம் M = m x m , 

10 x 6 


60 


இரு வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் 


y + u 


11+ 


25 
6 


91 
6 


15.16 செ . மீ . 


( 2 ) 1 செ . மீ . , 5 செ . மீ . குவிய தூரங்கள் கொண்ட வில்லை 
களைக் கொண்டு , அவைகளுக்கிடைப்பட்ட தூரம் 20 செ . மீ . 
இருக்குமாறு கூட்டு நுண்ணோக்கி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது . 
இறுதிப் படிவம் 25 செ . மீ . தொலைவில் தெளிவாகத் தோன்று 
கின்றது . பொருள் வைக்கப்பட வேண்டிய இடத்தையும் உருப் 
பெருக்கத்தையும் கணக்கிடுக . 


கண்ணருகியில் தோன்றும் படிவத்தினைக் கருதவும் . 

- 25 செ . மீ .; f , = 5 ; u = ? 


1 


1 
25 


1 
5 


எனவே , 


ப 


25 
6 


செ . மீ . 


கண்ணருகி ஏற்படுத்தும் உருப்பெருக்கம் m, எனில் , 


V 


6 


25 
25 ) 
6 


ஒளியியல் கருவிகள் 


287 


இரு வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் 20 செ.மீ. எனவே 
பொருளருகி ஏற்படுத்தும் படிவம் , பொருளருகியிலிருந்து அமையும் 

25 95 
தொலைவு v = 20 

செ . மீ . ஆகும் . 
6 

6 


பொருளருகி படிவம் ஏற்படுத்துதலைத் கருத , 


95 


V 


செ.மீ .; f , 


1 ; u = ? 


6 


1 


+ 


6 
95 


- 


1 


1 


= 


89 
951 


u 


1 . 


95 
89 


1.07 செ . மீ . 


-- 


பொருளருகி ஏற்படுத்தும் உருப்பெருக்கத்தை 
கொண்டால் , 


m 


எனக் 


y 


1111 


= 


tu 


95 
6 
95 
89 


89 


= 


6 . 


மொத்த உருப்பெருக்கம் = m x m , 

89 


X6 


89 


( 3 ) வானியல் தொலை நோக்கி 

யொன்றில் நேர்குத்தான 
அமைப்புக்கு பொருளருகிக்கும் , கண்ணருகிக்கும் இடைப்பட்ட 
தூரம் 105 செ . மீ . ஏற்படும் உருப்பெருக்கம் 20 . அண்மைப் 
பொருள் ஒன்றினைத் தெளிவாகக் குவிப்பதற்குக் கண்ணருகி மேலும் 

செ . மீ . பின்னோக்கி இழுக்கப்படுகின்றது . அண்மைப் பொருள் 
அமைந்துள்ள தொலைவினைக் கணக்கிடுக . 


பொருளருகியின் குவிய தூரத்தை F எனவும் கண்ணருகியின் 
குவிய தூரத்தை எனவும் கொள்வோம் . 


ஒளியியலும் நிறமாலையியம் 


எனவே , தூரப் பொருளுக்கும் . பொருளருகிக்கும் இடைப் 
பட்ட தூரம் 

F + f 


105 செ.மீ. 


உருப்பெருக்கம் 


-1-20 


எனவே 


F = 20f 


( F + f) 


21 f | 


105 


f = 5 செ . மீ . 


F 


100 செ . மீ . 


அண்மைப் பொருளைத் தெளிவாகக் குவிப்பதற்கு , கண்ணருகி 
5. செ . மீ . மேலும் பின்னோக்கி இழுக்கப்படுகின்றது . அண்மைப் 
பொருளின் தெளிவான படிவம் ஏற்பட , பொருளருகி ஏற்படுத்தும் 
படிவம் , கண்ணருகியின் குவியத்தில் அமைய வேண்டும் . எனவே , 
கணக்கின்படி , பொருளருகி ஏற்படுத்தும் உண்மைப் படிவம் 
105 செ . மீ . தொலைவில் , கண்ணருகிக்கு முன்னால் 5 செ . மீ . தொலை 1 
வில் அமையும் . 


எனவே , பொருளருகிக்கு , v = 105 செ . மீ . ஆகும் . 


1 


1 


1 


+ 


என்னும் சமன்பாட்டில் 


Y 


14 


1 


1 


1 
105 


+ 


- 


100 ஆதம் . 


u 


105x100 
105-100 


2100 செ . மீ . 


21 மீட்டர் 


4 .. கலீலியன் தொலைநோக்கியொன்றில் 12 செ . மீ . குவிய 
தூரம் கொண்ட பொருளருகியும் , 4 செ . மீ . குவிய தூரம் கொண்ட 
குழிவில்லையொன்றும் உள்ளது . தூரப்பொருளொன் றின் மாயப் 
படிவம் கண்ணருகியிலிருந்து 24 செ . மீ . தொலைவில் ஏற்பட்டால் , 
வில்லைகளுக்கிடைப்பட்ட தூரத்தைக் கணக்கிடுக . 


ஒளியியல் கருவிகள் 


289 


கண்ணருகி வில்லைக்கு , 


24 செ . மீ. 


4 செ . மீ . 


u = ? 


+++ - ) 


+ 


1 


1 
24 ) 


1 
4 


4 


1 


-- 


1 
+ 

24 


14 


24 


u = 


4.8 செ . மீ . 


தூரப் பொருளொன் றின் படிவத்தினைப் பொருளருகியான குவி 
வில்லை , குழிவில்லை இல்லையெனில் 12 செ . மீ . தொலைவில் ஏற்படுத் 
தும் . குழிவில்லைக்கு u = 4.8 செ . மீ . 


- 


வில்லைகளுக்கிடைப்பட்ட ) = 12 - 4.8 


தொலைவு / 


7.2 செ . மீ . 


வினாக்கள் 
1. பார்வைக் கோணம் , கோண உருப்பெருக்கம் ஆகியவை 

களை விளக்குக . 


2. கூட்டு நுண்ணோக்கி , தனி நுண்ணோக்கியை விட எவ் 

வகையில் சிறந்தது என விளக்குக . அதன் உருப்பெருக்கத் 

திறனுக்கான சமன்பாட்டைப் பெறுக . 
3. ஒளிவிலகல் வகை வானியல் தொலை நோக்கி யொன்றின் 

அமைப்பினையும் , வேலைசெய்யும் விதத்தினையும் விளக்குக . 


4. கண்ணருகித் தொகுப்பொன்றில் புலவில்லையின் அவசி 

யத்தை விளக்குக் 
19 


290 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஹைஜயனின் கண்ணருகித் - தொகுப்பொன்றின் 
அமைப்பினை விளக்கி , முதன்மைப் புள்ளிகள் அமையும் 
இடங்களைக் கண்க்கிடுக 


5 . 


ராம்ஸ்டன் கண்ணருகித் தொகுப்பின் 

தொகுப்பின் அமைப்பினை 
விளக்கவும் . கோளப்பிறழ்ச்சியும் , நிறப்பிறழ்ச்சியும் 
எவ்வாறு நீக்கப்பட்டுள்ளது 

விவரிக்கவும். 
ஹைஜயனின் கண்ணருகியுடன் ஒப்பிடுக . 


என்று 


செயல்படும் 


6. எபிடயஸ்கோப் ஒன்று 

விவரிக்கவும் . 


முறையை 


நிறமாலைமானியை விவரிக்கவும் . இதனைக் கொண்டு 
பட்டகமொன் றின் 

ஒளிவிலகல் 

எண்ணையும் , நிறப் 
பிரிகையும் தீர்மானிப்பது எவ்வாறு என்று விளக்குக . 


8. ஒளியியல் கருவியொன்றில் கண்ணருகித் தொகுப்பின் 

வேலையை விவரிக்க . ராம்ஸ்டன் கண்ணருகி , 
ஹைஜயன் கண்ணருகி , இரண்டின் அமைப்பு முறைகளை 
விளக்கிக் கூறவும் . அவற்றின் சிறப்புகளைத் தொகுத் 
தெழுதுக . 


9 . 


எண்ணெய் அமிழ்ப்புப் பொருளருகியொன்றின் அமைப்பு 
முறையையும் , வேலை செய்யும் விதத்தையும் விளக்கி 
எழுதுக . 


10. கட்ட வேறுபாடு நுண்ணோக்கியைக் கொண்டு ஆய்வு 

செய்யக்கூடிய பொருள்கள் எத் தன்மையானவைகளாக 
இருக்க வேண்டும் ? ஏன் ? கட்டவேறுபாடு நுண்ணோக்கி 
செயல்படும் முறையை விளக்கவும் . 


11. எதிரொளிப்பு வகை தொலைநோக்கிகளைப் பற்றிக் குறிப்பு 

வரைக . அவை ஒளிவிலகல் வகை தொலைநோக்கிகளைவிட 
ஏன் சிறந்தவை என்று விளக்குக . 


12. சிறு குறிப்பு வரைக 

( அ ) எண்ணெய் அமிழ்ப்புப் பொருளருகி . 
( ஆ ) மாறு திசைமாற்றப் பட்டகம் . 
( இ ) திசையுரு நிறமாலைமானி . 


291 


ஒளியியல் கருவிகள் 


எபிடயஸ்கோப் . 
( உ ) ராம்ஸ்டன் கண்ணருகி . 
( ஊ ) ஹைஜயன் கண்ணருகி . 


13. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றில் , கண்ணருகியிலிருந்து 

28 செ . மீ . தொலைவில் இறுதிப்படிவம் உண்டாகும் 
பொழுது பொருள் அமையும் நிலையிலேயே படிவமும் 
அமைகின்றது . பொருளானது , பொருளருகியிலிருந்து 
4 செ . மீ . தொலைவில் அமைந்து உருப்பெருக்கம் 14 
கொண்டிருந்தால் , கூட்டு நுண்ணோக்கியில் உள்ள 
வில்லைகளின் குவியதூரங்களைக் கணக்கிடுக . 

[ fi = 3.2 செ.மீ. f , 11.2 செ.மீ.) 


14. கூட்டு நுண்ணோக்கியொன்று 1 செ.மீ. குவியதூரம் 

கொண்ட பொருளருகி , 5 செ.மீ. குவியதூரம் கொண்ட 
கண்ணருகி கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது . ஒருவருக்கு 
இறுதிப் படிவம் தெளிவாகத் தோன்ற கண்ணிலிருந்து 
25 செ . மீ . தொலைவில் 15 மடங்கு உருப்பெருக்கம் 
கொண்டு அமைய வேண்டுமெனில் , வில்லைகளுக்கிடைப் 
பட்ட தூரத்தைக் கணக்கிடவும் . 

[ 7.67 செ . மீ . ) 


15. நுண்ணோக்கியொன்றின் பொருளருத வில்லையின் குவிய 

தூரம் 2 செ.மீ. ; அதன் கண்ணருகு வில்லையின் குவிய 
தூரம் 20-9 செ.மீ. இருவில்லை களும் ஒன்றுக்கொன்று 
9 செ.மீ. தொலைவில் அமைந்திருக்கின்றன . 
பொருளின் படிவம் கண்ணருகு வில்லையிலிருந்து 20 
செ . மீ . தொலைவில் தெளிவாகத் தெரியும்படி பொருள் 
வைக்கப்பட்டிருக்கின்றது . உருப்பெருக்கத் திறனையும் , 
பொருளின் தொலைவையும் காண் . 

[ u = 2 செ . மீ .; m = 20 ) 


- 16 .. நேர்க்குத் தான அமைவுக்கு வானியல் தொலை நோக்கி 

ஒன்றில் பொருளருகிக்கும் கண்ணருகிக்கும் இடைப்பட்ட 
தூரம் 85 செ . மீ . ஏற்படும் உருப்பெருக்கம் 16 . 
வில்லைகளின் குவிய தூரங்களைக் கணக்கிடுக . 

[ 80 செ.மீ .; 5 செ.மீ. ] 


292 . 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
17. நேர்க்குத்தான அமைவிற்கு கலீலியன் தொலைநோக்கி 

ஒன்றில் ஏற்படும் உருப்பெருக்கம் 20. கண்ணருகியின் 
குவிய தூரம் 2.7 செ.மீ. - பொருளருகியிலிருந்து 5.4 
மீட்டர் தூரத்தில் 

தூரத்தில் அமைந்துள்ள பொருளொன்றின் 
படிவம் கண்ணருகியில் முடிவிலாத் தொலைவில் ஏற்படும் 
பொழுது , இருவில்லைகளுக்குமிடைப்பட்ட தூரத்தைக் 
கணக்கிடுக . 

[ 51.8 செ.மீ.) 


18. நேர்க்குத்து அமைவுக்கு கலீலியோ தொலைநோக்கி 

ஒன்றில் உருப்பெருக்கம் 10 . கண்ணருகியின் குவிய 
தூரம் 5 செ . மீ . இறுதிப்படிவம் தெளிவுப் பார்வைத் 
தூரத்தில் அமையும்பொழுது , வில்லைகளுக்கிடைப்பட்ட 
தூரம் 44 செ . மீ . தெளிவுப் பார்வைத் தூரத்தினைக் 
கணக்கிடுக . 

( 30 செ.மீ.] 


10. ஒளிப்பட இயல் 


10.1 . ஒளியுணர்வுப் பொருள்களின் ( Photographic materials ) 
மீது ஒளி படும்பொழுது ஏற்படும் மாற்றங்களைக் கொண்டு படிவங் 
களைப் பதிவு செய்தல் , ஒளிப்பட இயல் ( Photography ) எனப்படும் . 
சிறுதுளை அல்லது வில்லையின் மூலம் இருட்டறையினுள் ஒளியினை 
செலுத்திப் படிவங்களை உண்டாக்கும் முறை 1568 - ம் ஆண்டு 
முதலே பழக்கத்தில் இருந்தது . பின்னர் 1589 - ம் ஆண்டு இவ்வாறு 
ஏற்படும் படிவங்களை ஒரு தேய்த்த கண்ணாடி அல்லது வெண் 
திரையில் பிடிக்கும் முறை பழக்கத்திற்கு வந்தது . ஆனால் 1835 - ம் 
ஆண்டில் தான் பாக்ஸ் டால்போட் (Fox Talbot ) என்பவர் நிரந்தரப் 
படிவங்களை 

உண்டாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் . வெள்ளி 
உப்புக்கள் ( Silver salts ) சூரிய ஒளி பட்டவுடன் கரு நிறமாக மாறும் 
என்பது பாக்ஸ் டால்போட் காலத்திற்கு முன்பே தெரிந்த ஒன்று . 
அவர் படிவம் உண்டாகும் திரைக்குப் பதிலாக வெள்ளி நைட்ரேட் 
டினால் கழுவப்பட்ட ஒரு தாளை நிரந்தரப் படிவம் உண்டாக்கப் 
பயன்படுத்தினார் . 

மேலும் தன் அயராத முயற்சிகளினால் , பல கலவைகளைப் 
பயன் படுத்தி , வெள்ளி உப்புக்களினால் கழுவப்பட்ட தாளின்மீது 
ஒளிபட்ட பகுதிகளில் உள்ள வெள்ளியைக் கரைக்காமல் மாற் 
றத்தை மட்டும் ஏற்படுத்தும் பொருள்களைக் கண்டார் . அவற்றின் 
மூலம் தாளில் பொருளின் எதிர் படிவை ( Negative ) உண்டாக்க 
முடியும் என நிரூபித்தார். 


ஹெர்ஷெல் ( Herchel) என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு 
ஹைபோ (Hypo) என வழங்கப்படும் சோடியம் தையோ சல்பேட் 
கரைசலில் , இந்த எதிர்படிவைக் கழுவ , நிலையான எதிர்ப்படிவம் 
கிடைக்குமெனவும் கண்டார் . மேலும் இவ்வெதிர் - படிவினைக் 
கொண்டு - பல அச்சுக்கள் ( Prints ) தயாரிக்க இயலுமெனவும் 
காட்டினார் . இந் நிலையே இன்று பெரிதும் விரிந்து பெருகியுள்ள 


594 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஒளிப்பட இயலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலை எனக் கொள்ள 


இனி இப் பகுதியில் படவியல் துறைக்குத் தேவையான 
காமிராக்கள் , தோற்றுவிப்பான் (Developer ) , நிலைப்பாக்கி (Fixer 
ஆகியவற்றைப்பற்றி ஒவ்வொன்கை ஆராய்வோம் . 


tos. 


காமிரா ; 


ஒரு சாதாரண காமிராவை ஒரு ஊசித் துளைப்படப் பெட்டி 
புடன் ஒப்பிடலாம் . முதல் அத்தியாயம் , பிரிவு 1.7 - ல் ஊசித்துலை 
படப்பெட்டி செயல்படும் முறை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது . 
ஊசித்துளை படப்பெட்டியில் காணப்படும் துளைக்குப் பதிலாக ஒரு 
குவி வில்லையும் , தேய்த்த கண்ணாடித் திரைக்குப் பதிலாக ஒரு பட 
வியல் தகடும் : Photographie plate ) வைக்கப்பட்டால் அது சாதா 
ரண காமிராவாக அமையும். மேலும் உண்டாகும் படிவம் உண்மைப் 
படிவமாக இருக்கவேண்டுமா தலால் , வில்லைக்கும் படவியல் தகட் 
டுக்கும் இடைப்பட்ட தூரம் , வில்லையின் குவிய தூரத்தைவிட 
அதிகமாக இருக்கவேண்டும் . எனவே பல நிலைகளில் உள்ள 
பொருள்களின் படிவங்களைப் பதிவுசெய்ய வில்லைக்கும் படவியல் 


imming 


> P 


( H 


படம் 10.1. காமிரா 
L. காமிரா வில்லை 
P. படவியல் தகடு 
B -துருத்தி அமைப்பு 


. 


தகட்டிற்குமான தூரத்தை அவ்வப்போது சரிசெய்ய வேண்டும். 
இதற்கேற்ப வில்லையும் , படவியல் தகடும் பொருத்தப்பட்டுள்ள 
சட்டங்கள் ( Frames ), விரியும் தன்மைகொண்ட ஒளிபுகா துருத்தி 
(Light fight Bellows ) அமைப்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன . 
இத்தகைய அமைப்பைக்கொண்ட ஒரு காமிரா , படம் 10.1 - ல் 
காட்டப்பட்டுள்ளது .. 


ஒளிப்பட இயல் 


295 


நாளடைவில் காமிராக்கள் செய்வதில் பெரிய மாற்றங்கள் 
ஏற்பட்டன . கையாளுவதற்கு மிகவும் எளிமையான கை காமி 
ராக்கள் பெருமளவில் செய்யப்பட்டன . இவையும் அமைப்பு முறை 
களில் முன்னவைப்போலவே இருந்தாலும் , படவியல் தகட்டிற்குப் 
பதிலாக ஒரு படச் சுருள் வைக்கப்பட்டது . ஒரு படம் எடுத்து 
முடிந்தவுடன் ஒளியுணர்வுச் சுருளை மாற்ற வேண்டிய அவசிய 
மில்லை . பதிலாக , ஒரு படச்சுருளின் மற்றொரு பகுதியை ஒளிபடக் 
கூடிய நிலைக்குக் கொண்டு வருவதற்கான அமைப்பு முறை செய்யப் 
பட்டது . இதனால் அடுத்தடுத்து பல படங்களை எடுத்து இறுதியாக 
ஒரே நேரத்தில் இருட்டறையில் தோற்றுவிப்பான் ( Developer ) 
நிலைப்பாக்கி ( Fixcr ) இவற்றின் துணையுடள் எல்லாப் படங்களுக் 
கும் எதிர்ப் பதிவுகளைத் தயாரிக்கலாம் . 


எதிரொளிப்புக் காமிரா ( Reflex Camera ) : 


வில்லையில் இருந்து வரும் கதிர்கள் 45° கோணத்தில் வைக்கப் 
பட்டிருக்கும் ஒரு சமதள ஆடி M- னால் எதிரொளிக்கப்பட்டு , 
காமிராப் பெட்டியின் மேல் பாகத்தில் உள்ள ஒரு தேய்த்த கண் 


mal 


D 


படம் 10.2 . எதிரொளிப்புக் காமிரா 

L- காமிரா வில்லை 
B- துருத்தி அமைப்பு 
y- பார்வைத் திரை 
H- மூடித் திறக்கும் உறை 
M- சமதள ஆடி 


ஒளியியலும் நிறமாலையியலும் 
ஐடிக் குவித்திரை- V- யில் படிவத்தை உண்டாக்கும் காமிரா , எதி 
ரொளிப்பு காமிரா எனப்படும்.இக் குவித் திரையில் தெரியும் படிவத் 
தினையொத்த படிவமே ஒளியுணர்வுத் தகட்டின்மீது உண்டாகு 
மாறு ஒளிப்படத்தகடு வைக்கப்பட்டுள்ளது . இதனால், 
ஒளிக்கதிர்களைப் படவியல் தகட்டின் மீது திறப்பு செய்வதற்குமுன்பு 
தெளிவான படிவத்தைக் கண்டு சரிசெய்து கொள்ளலாம் . மேலும் 
இவ்வகைக் காமிராக்களில் ஒளித் திறப்பு ( Exposure ) செய்யும் 
நெம்புகோல் அமைப்பை இயக்கும்பொழுது 450 கோணத்திலுள்ள 
ஆடி M முதலில் விரைவாக மேல்நோக்கி இயங்கிக் கண்ணாடித் 
திரையை மறைக்கின்றது . அதே நேரத்தில் வில்லைக்கு முன்னால் 
இருக்கும் மூடி திறக்கப்படுவதனால் படவியல் தகடு ஒளித் திறப்புச் 
செய்யப்படுகின்றது , இந்த வகைக் காமிராக்களைப் பயன்படுத்தி 
1000 

வினாடிக்குக் குறைவான காலத்திற்குக்கூட ஒளித் திறப்புச் 
செய்யலாம் . மேலும் , ஒளித் திறப்புச் செய்வதற்குமுன்பு தெளிவான 
படிவத்தைக் கண்டு அதன் பின்னர் ஒளித் திறப்புச் செய்யலாம் . 
இவ்வகைக் காமிராவின் அமைப்புப் படம் 10.2 - ல் காட்டப்பட்டுள் 
ளது , எதிரொளிப்புக் காமிராவைக் கொண்டு வேகமாகப் படம் 


V 


படம் 10,3 . கைக் காமிரா 


எடுக்க முடியாத நிலை வந்தபொழுது படமெடுப்பவர் காமிராவைக் 
கண்ணுக்கு அருகில் வைத்துக்கொண்டு மேல் பக்கம் உள்ள திரை 
V- ல் , ஆடி M- ல் எதிரொளிப்புக்குப் பிறகு தெரியும் படிவத்தைப் 
பார்த்துக்கொண்டே கீழ்ப் பக்கம் உள்ள வில்லையின் மூடியைத் 
திறந்து படவியல் தகடு D- யை ஒளித் திறப்பு செய்யலாம் . மூடியைத் 


ஒளிப்பட இயல் 


297. 


திறந்து மூட தற்காலத்தில் சுருள் வில் ( Springs ) கள் மூலம் 
அமைப்புகள் பொருத்தப்படுகின்றன . இதனால் மூடியானது குறிப் 
பிட்ட நேரத்திற்கு மட்டும் திறந்து பின்னர் மூடிக் கொள்கின்றது . 
இதனால் வேகமாகப் படங்களை எடுக்க முடிகின்றது . இந்த வகை 
காமிராவின் முக்கியப் பகுதியை மட்டும் படம் 10.3 - ல்ல் காட்டப் 
பட்டுள்ளது . V- ல் ஏற்படும் படிவத்தின் அமைப்பே , D- யில் 
ஏற்படும் . 


மேலும் நாம் விவரித்துள்ள காமிராக்களைக்கொண்டு வெகு 
தூரத்திலுள்ள பொருள்களின் தெளிவான படிவங்களை உண்டாக்க 
இயலாது . உண்டாகும் படிவமும் மிகச் சிறியதாக இருக்கும் . 
இந்தப் படிவத்தைப் பெரியதாக உருப்பெருக்கத் தனிப்பட்ட 
வில்லைகளைப் பயன்படுத்திக் காமிராக்களைத் தயாரித்தனர் . 
இதற்கு டெலிபோட்டோ காமிரா ( Telephoto Camera ) என்று 
பெயர் . 


காமிராக்களின் உருவ அமைப்புகளில் மாறுபாடுகள் தோன்றிக் 
கொண்டே இருப்பினும் முதற்கண் காமிராக்களை அமைக்கத் 
தேவையான ஒளிக்கதிர்களை குவிக்கும் வில்லையும் ஒளியுணர்வு படத் 
தகடுமே மிக முக்கியமானவை என்பது உண்மையாகும் . 


டன் 


. 


10.3 .-- ஒளிப்பட வில்லைகள் ( Photographic lenses ) : 
நல்லதொரு காமிராவானது அதிக அளவு திறப்பு ( Aperture ) 

கூடிய வில்லையைக்கொண்டு இருக்கவேண்டும் . இதனால் 
அதிக அளவு கோணப் புலத்தில் அமையும் பொருள்களைப் படம் 
எடுக்க இயலும் . ஆனால் அதிகத் திறப்புக் கொண்ட வில்லையாக 
இருப்பின் , ஏற்படும் படிவமானது அத்தியாயம் 6 - ல் கண்ட 
கோளப்பிறழ்ச்சி , கோமா , அஸ்ட்டிக்மேட்டிசம் , வளைவு குறைபாடு , 
உருக் . குலைவு போன்ற குறைபாடுகளுக்கு உள்ளாகின்றது . 
எனவே ஒளிப்பட வில்லை அமைக்கும்பொழுது இந்தக் குறைபாடு 
கள் அற்ற காமிராவினை தேவைகளுக்கேற்றதொன்றாக அமைக்க 
வேண்டும் . 


வில்லைகளுடன் எப்பொழுதும் ஒளிக் குறைப்பு செய்யக்கூடிய 
ஒரு தடுப்பு ( Stop ) பயன்படுத்துவது வழக்கம் . இத் தடுப்பு வில்லை 
யின் வழியாகச் செல்லும் ஒளியின் அளவைக் கட்டுப்படுத்தலுக் 
காகப் பயன் படுத்தப்படுகின்றது . மையத்தில் ஒரு வட்ட துணைக் 
கொண்டே ஒளிப்புகா மென் திரை , வில்லைக்கு முன்னர் காணப் 
படும். இதுதான் தடுப்பு என்று சொல்லப்படும் . துளையினுடைய 


298 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


வில்லை 


பரப்பைக் கூட்டவோ , குறைக்கவோ இயலும் . இத் தடுப்பிற்கும் 
முன்னால் மூடியொன்றுள்ளது . 

தடுப்பிலுள்ள துளையினுடைய விட்டமானது எப்பொழுதும் 
வில்லையின் குவிய தூரத்தின் (Focal length ) பகுதியாகச் சொல்லப் 
படுவது வழக்கம் . வில்லையின் குவிய தூரம் f என்றும் துளையின் விட் 

f 
டம் d என்றும் கொண்டால் , வில்லை 4 
என்னும் அளவில் செயல் 

d 
படுகின்றது என்று சொல்வர் . உதாரணத்திற்கு d = f எனில் , 

f 

16 அளவில் செயல்படுகின்றது என்பர் . படவியல் தகட் 
டின்மீது ஏற்படும் படிவத்தின் ஒளியூட்டம் துளையின் பரப்பைப் 
பொறுத்து நேர் விகிதத்திலும் துளையிலிருந்து படவியல் தகடு 
உள்ள தூரத்தின் இரு மடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் . 
துளையின் பரப்பு அதன் விட்டத்தின் இரு மடிக்கு நேர் விகிதத்தில் 

de 
இருக்குமாகையால் ஒளியூட்டம் -க்கு நேர் விகிதத்தில் அமையும் . 
விகிதம் என்பது வில்லையின் சார்புத் திறப்பு ( Relative aper 
ture ) எனப்படும் . ஒளித்திறப்பு (Exposure) , ஒளியூட்டத்திற்கு 
எதிர் விகிதத்தில் அமையும். ஆகையால் வில்லையின் வேகம் 

f 

da 
பொறுத்திருக்கும் . வில்லையின் வேகத்தை எப்பொழுதும் 1 
என்னும் மதிப்பால் அளப்பது வழக்கம் : 

சார்புத் திறப்புகளின் ( Relative apertures) மதிப்புகள் சமமாக 
இருக்குமாகையால் வில்லைகள் உண்டாக்கும் படிவங்களின் ஒளி 
யூட்டம் சமமாக இருக்கும் . விகிதம் , ல் செயல்படும் வில்லை 
கொடுக்கும் ஒளியூட்டத்தைப் போன்று 1 - ல் செயற்படும் வில்லை 
நான்கு மடங்கு ஒளியூட்டத்தைக் கொடுக்கும் . ஒளியூட்ட மதிப்பு 
களுக்கொப்ப ஒளித் திறப்பு செய்யும் காலத்தினை மாற்றிக் 


ஐப் 


கொள்ளலாம் . 


படிவங்களில் ஏற்படும் குறைபாடுகளில் , உருக்குலைவைத் 
தவிர மற்றவைகளைக் குறைந்த வில்லை திறப்பு ( Aperture ) ஏற்படு 
மாறு செய்வதன் மூலம் நீக்கிவிடலாம் . ஆனால் இது படிவத்தின் 
பொலிவைப் பெரிதும் குறைத்துவிடும் . எனவே , ஒளிப்பட 


--- 


ஒளிப்பட இயல் 


7299 


வியலுக்கென தனிப்பட வில்லைகள் அமைக்கப்பட்டன . பெட்ஸ் 
வால் ( Petzval ) என்பவர் , பிறழ்ச்சி நீக்கிய இரட்டை ( Achromatic 
doublet ) இரண்டைப் பயன்படுத்தி படவியல் வில்லையொன்றை 
படம் 10.4- ல் காட்டியுள்ள படி அமைத்தார் . படம் 10.4 - ல் இரட்டை 

S 


- 


படம் 10.4 . பெட்ஸ்வால் காமிராவில்லை 
களில் ஒன்றான A- யிலுள்ள வில்லைகளுக்கிடையே இடைவெளி 
- இல்லாமலும் மற்ற வில்லை B- யில் உள்ள குவி , குழி வில்லைகளுக் 
கிடையே இடைவெளிவிட்டும் பொருத்தப்பட்டுள்ளன. 

இவை 
இரண்டிற்குமிடையே ஒரு தடுப்பு ( Stop ) S , வைக்கப்பட்டுள்ளது . 
ஒளிக்கதிர் வரும் திசையை நோக்கி வில்லை A முன்பக்கமாகவும் , 
வில்லை B பின்பக்கமாகவும் வைக்கப்பட்டிருக்கின்றன . இம் மாதிரி 

f 
வில்லைகள் 20° கோணப்புலத்திற்கு 

3.4 

ஒளித் திறப்பையும் அதிக 
வில்லைப் பரப்பையும் கொண்டுள்ளன . 

இரண்டு ஒருங்கமை வில்லைகளைக் கொண்டு பல வித 
படவில்லைகள் அமைக்கப்பட்டன . ஒரு வளைவு வில்லைக்குப் பதிலாக 


H - 


படம் 10.5 . 


இரண்டு வளைவு வில்லைகள் ( Double miniscus lenses ) பயன்படுத் 
தப்பட்டன . படம் 10-5 - ல் இவ்வகை அமைப்பொன்று காட்டப் 
பட்டுள்ளது . இதனால் , கோமா , உருக்குலைவு , நிறப்பிறழ்ச்சி 
போன்ற குறைபாடுகள் நீக்கப்படும் . 


300 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


தனி வளைவு (Single miniscus ) வில்லைக்குப் பதிலாக ஒரே 
மாதிரி அமைப்புக் கொண்ட நிறப் பிறழ்ச்சி நீக்கிய இரண்டு 
இரட்டைகளை ஒன்றையொன்று எதிர்நோக்கியிருக்குமாறு வைத்து 
அதிவேக நேர்கோட்டு " ( Rapid rectilinear ) வில்லைகள் -10 :6- ல் 
காட்டப்பட்டுள்ளது போன்று அமைக்கப்பட்டன . வில்லைகளுக் 
கிடையே ஒரு தடுப்பும் அமைக்கப்பட்டது . 


படம் 10.6 . அதிவேக நேர்க்கோட்டு வில்லை 
ஒருங்கமைப்பு 

உள்ள 

காரணத்தால் கோளப் பிறழ்ச்சி , 
உருக்குலைவு , குத்து நிறப் பிறழ்ச்சி ( Transverse Chromatic 
aberration ) ஆகியவை குறைக்கப்படுகின்றன . 

அடர்வு குறைந்த பிளின்ட் ( Flint ) கண்ணாடியால் ஆன ஒரு 
குழிவில்லை - F, அடர்வுமிக்க கிரவுன் 

கண்ணாடியினாலான 
குவிவில்லை C, ஒரு கிரவுன் கண்ணாடி பிறை வளைவுக் குவி வில்லை M 
ஒரு பிளின்ட் கண்ணாடி பிறை வளைவுக் குழிவில்லை,. ( Concave 
miniscus lens ) N , ஆகிய நான்கும் பொருத்தப்பட்டுள்ள , “ அன் 
அஸ்டிக்மேட்டிக் ( Anastigmatic ) எனப்படும் படவில்லையொன்று 
படம் 10.7 - ல் காட்டப்பட்டுள்ளது . இவ்வகைக் கூட்டமைப்பு , 

8 


N 


Mc 


F 


படம் 10.7 . அன் அஸ்ட்டிக்மேட்டிக் வில்லை 


ஒளிப்பட இயல் 

801 
படிவத்தில் ஏற்படும் பல குறைகளைத் தவிர்க்கின்றது . படவியல் 
தகடுகளில் எளிதில் விளைவுகளை உண்டாக்கும் ஊதா , நீலம் 
ஆகிய நிறங்களுக்கு இவ் வில்லை நிறப்பிறழ்ச்சி நீக்கப்பட்டதாக 
உள்ளது .. 


10.4 . குவி ஆழம் 

படங்கள் எடுக்கப்படும்பொழுது படமெடுக்கப்பட வேண்டிய 
எல்லாப் பொருள்களும் வில்லையிலிருந்து - சமதூரத்தில் இருப்ப 
தில்லை . குறிப்பிட்ட தூரத்தில் அமையும் பொருள்கள் படவியல் 
தகட்டில் தெளிவாகக் குவிக்கப்படும் . அதைவிடக் குறைவான 
அல்லது கூடுதலான தொலைவில் அமையும் பொருள்களிலிருந்து 
வரும் கதிர்கள் தெளிவாகக் குவிக்கப்படுவதில்லை . பதிலாக சிறுசிறு 
வட்டங்களில் குவிக்கப்படும் . இப்படி உண்டாகும் வட்டங்கள் 
சிறியனவையாக இருப்பின் கண்ணால் அவற்றைப் பிரித்தறிய 
இயலாது . படிவம் தெளிவான தாக இருக்கும் . 

எனவே , ஒரு 
குறிப்பிட்ட நெடுக்கத்தில் ( Range ) அமையும் . பொருள்களுக்கான 
தெளிவான படிவம் உண்டாகும் . இந்த நெடுக்கத்திற்கு குவி ஆழம் 
(Depth of focus ) என்று பெயர் . மேலும் தெளிவான படிவத்தை 
உண்டாக்கும் பொருளின் இரு நிலைகளுக்கிடையே இருக்கக்கூடிய 
அதிகப்படியான தொலைவு புல ஆழம் ( Depth of field ) எனப்படும் . 


கின்றது . 


10.5 . --தொலைப்பட வில்லை ( Telep hoto lens ) 

ஒரு - காமிராவினால் உண்டாக்கப்படும் படிவத்தின் உருப் 
பெருக்கம் அதனுடைய குவியதூரம் f- ஐப் பொறுத்து அதிகரிக் 

வில்லையில் பொருள் தாங்கும் கோணம் 0 எனில் 
படிவத்தின் நீளம் f . 0 என்னும் மதிப்புக்குச் சமமாகும் . எனவே , 
படிவத்தின் நீளத்தை அதிகரிக்க f -ஐ அதிகரிக்கலாம் . ஆனால் , 
f- ஐ அதிகரிக்க , காமிராவைப் பெரிய தாக அமைக்க வேண்டும் . 
தொலை தூரத்தில் உள்ள பொருளொன்றின் உருப்பெருக்கமான 
படிவத்தைப் படமாக்கப் பெரிய உருவ அமைப்புக் கொண்ட 
காமிராவை எளிமையாகப் பயன்படுத்த இயலாது . இக் குறை 
பாட்டை தொலைப்படவில்லை Telephoto lens ஒன்றைப் பயன்படுத் 
துவதன் மூலம் தவிர்க்கலாம் . தொலைப்படவில்லையானது இரண்டு 
நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வில்லைகளைக் கொண்டது . ஒன்று குறைந்த 
குவியத் தூர குவிவில்லை , மற்றது குழிவில்லை . காமிராவின் வில்லை 
இருக்க வேண்டிய இடத்தில் குழிவில்லையும் , சற்று முன் தள்ளி 
குவி வில்லையும் அமைக்கப்பட்டுள்ளன . மேலும் இந்த இரண்டு 
வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறைக்கவோ , கூட்டவோ 
இயலும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன . 


302 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படம் 10.8 ல் தூரப் பொருளிலிருந்து வரும் ஒளி இணைக் 
கதிர்கள் , குழிவில்லை இல்லையெனில் குவிவில்லையில் ஒளி 
விலகலுக்குப் பின்னர் குவியமான F , - ல் குவிக்கப்படும் . ஆனால் 
குழிவில்லை அதன்மீது விழும் கதிர்களை விரிந்து செல்லுமாறு 
செய்வ தனால் , F , - வில் குவிகின்றன . 


K 


1 


F 21 


Fr 


K 


படம் 10.8 , தொலைப்பட வில்லை 


F , -வில் குவியும் கதிர்களைப் பின்பக்கமாக நீட்ட அவை 
பொருளிலிருந்து வரும் இணைக் கதிர்களை K , K , என்னும் தளத் 
தில் சந்திக்கின்றன . எனவே தளம் K ,, K , என்பது வில்லைத் 
தொகுப்பின் முதன்மைத் தளம் ( ( Principal plane ) ஆகின்றது . 
கதிர்கள் குவியும் புள்ளி F-விலிருந்து தளம் K , K , - க்கு உள்ள 
தொலைவு , தொகுப்பின் குவிய தூரமாகின்றது . எனவே தொலைப் 
பட வில்லையைப் பயன்படுத்துவதன் மூலம் , காமிரா வில்லையின் 
குவிய தூரத்தை 

தூரத்தை அதிகரிக்கலாம் . இதனால் உருப்பெருக்கம் 
கொண்ட படிவத்தை உண்டாக்கலாம் . வில்லைகளுக்கிடைப்பட்ட 
தூரத்தை மாற்ற இயலுமாகையால் , உருப்பெருக்கத்தை தேவைக் 
கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் . பெரும்பாலும் இரண்டு அல்லது 

மடங்கு உருப்பெருக்கும் வில்லைகளே பயன்படுத்தப் 
படுகின்றன . 


மூன்று 


10.6 . அதிகோண வில்லைகள் : 

மிக அதிகமான கோணப் புலத்தில் காமிராவினின்று குறைந்த 
தொலைவில் அமையும் பொருள்களின் படிவங்களைக் குறைபாடற்ற 
முறையில் தோற்றுவிக்கும் வில்லைகள் அதிகோண வில்லைகள் 
( Wide angle lenses ) எனப்படும் . பொருள்களிலிருந்து வரும் 
சாய்வுக் கூம்பு ஒளிக்கற்றைகளின் ( Oblique light pencils ) படு 
கேரணம் குறைக்கப்படுமாறு வில்லைகள் அமைக்கப்பட வேண்டும் . 
இதனால் வில்லையின் பகுதிகள் தடுப்பை நோக்கி அதிக அளவில் , 


.. 


ஒளிப்பட இயல் 


303 


வளைவைக் கொண்டிருக்குமாறு வைக்கப்பட வேண்டும் . இவ்வாறு 
அமைக்கப்பட்டுள்ள ஹைபர்கான் ( Hypergon ) என்னும் வில்லை 
படம் 10.9 - ல் காட்டப்பட்டுள்ளது . இந்த வில்லை 10 செ . மீ . குவிய 


( 9 


படம் 10.9 . ஹைபர்கான் அதிகோண வில்லை 


ff | 
குறைவான 

° 
22 
புலத்தை உள்ளடக்குகின்றது . உருக்குலைவு பெரும்பாலும் இல்லாம 
லேயே தட்டையான புலத்தில் படிவம் உண்டாகின்றது . 


சிலார் ( Celor ) வகை வில்லைகள் , அதிகோணப் புலத்திற்கென 
அமைக்கப்பட்டன . அவை மிகுந்த வளைவைக் கொண்டிருக்குமாறு 
அமைக்கப்பட்டதால் அவை உள்ளடக்கும் கோணமும் அதிகமா 
கிறது . இவ்வகை வில்லைகளுக்குள் ஒன்றான டோபாகான் (Topo 
gon ) எனப்படும் வில்லையின் அமைப்புப் படம் 10.10 - ல் காட்டப்பட் 
டுள்ளது . 15 செ . மீ . குவிய தூரம் கொண்ட டோபாகான் வில்லை 


படம் 10.10 , சிலார் வகை அதிகோண வில்லை 


சேர்க்கவும் . புரோமைடு முழுமையாகக் கரைந்தவுடன் கரைசலை 
304 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
4 முதல் வரையான வேகத்துடன் 90° கோணத்தினுள் 

11 
அடங்கும் எப்பொருளையும் படம் எடுக்கும் ஆற்றலுள்ளது . 
10.7 . ஒளியுணர்வு பசை 

படத்தட்டுகள் , படச்சுருள்கள் , படத்தாள்கள் தயாரித்தல் : 
ஒளியின் செயலினால் சில வெள்ளிக் கூட்டுப்பொருள்கள் 
அவைகளிலுள்ள வெள்ளியை விடுத்துப் பிரிக்கப்படுகின்றன . இப்ப 
பண்பினைப் பயன்படுத்தி சில வெள்ளி உப்புக்களைக்கொண்ட ஒளி 
யுணர்வுப் பசையினைத்( Photographic emulsion ) தயாரித்து , அந்தப் 
பசையினை மென்படலமாக ஒரு கண்ணாடித் தகட்டின் மீதோ, 
அல்லது செல்லுலோஸ் அசிடேட் ( Cellulose acetate ) சுருளின் 
மீதோ தடவி , உலரவிட்டால் , படத்தட்டு அல்லது படச்சுருள் 
கிடைக்கும் . ஜிலேட்டின் ( Gelatin ) என்னும் பொருள் கண்டு 
பிடிக்கப்பட்டவுடன் ஜிலேட்டினத்தையும் ஒளியுணர்வு பொருள் 
களுடன் கலந்து பசை தயாரித்தனர் . ஜிலேட்டினம் முதலில் 
கண்ணாடியின் மீது அல்லது செல்லுலோஸ் சுருளின் மீது படிவதால் , 
அதன் மீது ஒளியுணர்வு பசையின் துகள்கள் பொதிந்திருக்குமாறு 
செய்யப்படுகின்றன . இதற்காக வெள்ளி ஹேலைடு ( Silver halide ) 
--ஜிலேட்டின் கலவை இருட்டறையில் தயாரிக்கப்படுகின்றது . 

எளிய தயாரிப்பு முறை ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 
ஆனால் தற்காலத்தில் தேவைக்கேற்ற படவியல் தகடுகளும் , 
சுருள்களும் , பலவிதமான ஒளியுணர்வுப் பசைகளைக் கொண்டு 
தயாரிக்கப்படுகின்றன . 

சுமார் 200 க . செ . மீ . நீரில் 25 கிராம் ஜிலேட்டின் கலந்துள்ள 
ஒரு வெதுவெதுப்பான கரைசலை எடுத்துக்கொண்டு - அதில் 
25 கிராம் பொட்டாசியம் புரோமைடைச் ( Pottasium bromide ) 


இருட்டறைக்கு எடுத்துச் செல்லவும் . சுமார் 200 க . செ . மீ . 
தண்ணீரில் 30 கிராம் வெள்ளி நைட்ரேட் ( Silver Nitrate ) கொண்ட 
கரைசலை , ஜிலேட்டின் - புரோமைடு கரைசலுடன் மெதுவாக 
நன்கு கலக்கிக்கொண்டே சேர்க்கவும் . இச் சமயத்தில் ஒளியுணர்வு 
மிக்க வெள்ளி புரோமைடு , கரைசலினின்று ஒரு நொதிப்பான 
(( Creamy) வீழ்படிவாக வெளியேற்றப்படுகின்றது . 
ஜிலேட்டின் இருப்பதால் , கலத்தின் அடிப்பகுதியில் வீழ்ப்படிவாக 
இல்லாமல் திரவம் முழுவதும் சிறு சிறு துகள்களாகத் தொங்க 
விடப்பட்ட நிலையில் உள்ளது . ஏற்படும் மாற்றத்தைக் கீழ்க்கண்ட 
சமன்பாட்டினால் குறிக்கலாம் . - 


ஆனால் 


ஒளிப்பட இயல் 


305 


வெள்ளி நைட்ரேட் + பொட்டாசியம் புரோமைடு 

வெள்ளி புரோமைடு ( கரையாத ) + பொட்டாசியம் நைட்ரேட் . 
இந்நிலையில் கலத்திலுள்ள கலவையை இரண்டாகப் பிரித்துக் 
கொள்ளவும் . வெதுவெதுப்பாக உள்ள தொரு பகுதியைத் தாளின் 
பரப்பின் மீது ஊற்றிக் குளிர வைத்தால் , அது தாளின் மீது கூழ்ப் 
போல் படிகின்றது . வெப்பக் காற்றில் இதை உலரவைக்க படத் 
தாள் கிடைக்கும் . இவற்றை ஒளிபுகாப் பெட்டிகளில் அடைத்து 
வைக்கவேண்டும் . 

மறு பாதி திரவமுள்ள கலத்தைக் கொதிநீர் உள்ள பாத்திரத் 
தில் வைத்து மீண்டும் வெப்படுத்த வேண்டும் . சுமார் 10 நிமிடங்கள் 
வரை வெப்பப்படுத்திப்பின்னர் கண்ணாடித் தகடுகளின் மீது ஊற்றிக் 
குளிர்விக்க வேண்டும் . குளிர்விக்கப்பட்ட தகடுகள் சில நிமிடங் 
களுக்கு நீரில் வைக்கப்பட்டால் அதன்மீது படிந்துள்ள பொட்டா 
சியம் நைட்ரேட்டு கரைக்கப்படும் . பின்னர் எடுத்து உலர வைக்க 
காமிராவில் வைத்து ஒளித் திறப்பு செய்யக்கூடிய படவியல் தகடு 
கிடைக்கும் . இத் தகடுகளை ஒளிப்புகாப் பெட்டியினுள் வைத்துப் 
பின்னர் தான் இருட்டறையை விட்டு வெளிக்கொண்டு வருதல் 
வேண்டும் . 


பின்வரும் பகுதியில் படிக்கவிருக்கும் ஒளிப்பட அச்சு ( Print ) , 
தயாரிக்கத் தேவைப்படும் அச்சுத் தாள்களும் , படத்தட்டு , படச் 
சுருள் இவற்றைப்போன்றே ஒளியுணர்வு பசைப் படலம் கொண் 
டவைகள் ஆகும் . இத் தாள்களும் படச்சுருள் , படத் தட்டைப் 
போலவே தயாரிக்கப்படுகின்றன . 


10.8 . ஒளித் திறப்பு : 

ஒரு நல்ல வில்லை பொருந்திய காமிராவைக்கொண்டு படவியல் 
தகட்டில் அல்லது படச்சுருளில் ஒளித்திறப்பு ( Exposure ) செய்ய 
வேண்டும் . ஒளியுணர்வுத் தகட்டின்மீது நல்லதொரு படிவத்தை 
உண்டாக்கும் பொருட்டு பொருளிலிருந்து வரும் ஒளியை விடுப்பு 
செய்யும் காலம் , ஒளித்திறப்பு எனப்படும் . சரியாக ஒளித்திறப்பு 
செய்யப்பட்ட படத் தகட்டில் உண்டாகும் எதிர்ப் படிவம் ( Negative ) 
அச்சிடும்பொழுது , பொருளினை ஒத்த அச்சினை ( Print ) க் கொடுக் 


கின்றது . 


எனவே ஒளித்திறப்பானது பொருளிலிருந்து வரும் ஒளியின் 
ஒளிச்செறிவு , வில்லையின் ஒளிச் சேகரிக்கும் தன்மை , படவியல் 
தகட்டின் வேகம் ஆகியவற்றைப் பொறுத்தது . இதற்காக 
ஒவ்வொரு வகைப் படத்தகடு அல்லது படச் சுருளுக்கும் ஒளித் 

20 


306 . 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


திறப்புக் செய்ய வேண்டிய காலங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன . 
இதற்காக எதிர்ப்படிவில் ( Negative ) ஏற்படும் கருமைக்கும் , ஒளித் 
திறப்பு காலத்திற்கும் ஒரு வரை படம் வரையப்பட்டால் , வரை 
படம் 10.11 - ல் காட்டப்பட்டுள்ளதுபோன்று அமையும் . 


எதிர்பதிவின்கருமை 


AAL 


ஒளித்திறப்பு 


படம் 10,11 . ) 


வரை படத்தில் AB என்னும் பகுதியில் அமையும் ஒளித் 
திறப்பு “ குறை திறப்பு " ( U ider exposure ; என்றும் , CD பகுதியில் 
இருந்தால் மிகு திறப்பு " ( Over exposure ) என்றும் சொல்லப் 
படும் . BC பகுதியில் - தேவைக்கேற்ற ஒளித்திறப்பைக் கொண் 
டால் , “ சரியான திறப்பு " என்று சொல்லப்படும் . வரைப் படத்தில் 
BC பகுதி ஒரு நேர்க்கோடாக அமைந்துள்ளது கருதத்தக்கது . 


10.9 . தோற்றுவித்தல் - எதிர்ப் பதிவு தயாரித்தல் : 

( அ ) ஒளியுணர்வு பசை ( Emulsion ) தடவப்பட்ட படத்தட்டு 
அல்லது படச் சுருளின் மீது பொருளிலிருந்து செல்லும் ஒளிக் 
கதிர்கள் படுகின்றன . அவ்வண்ணம் விழுந்த கதிர்கள் பொருளின் 
படிவத்தினைப் பதிக்கின்றன . ஆனால் அந்தப் படிவம் அப்படியே 
கண்ணுக்குத் தெரிவதில்லை . அதாவது படிவம் உள்ளுறை படிவ 
மாக ( Latent image ) உள்ளது . அப் படிவத்தினைப் படத்தட்டு 
அல்லது படச் சுருளின்மீது புலனாகும்படிச் செய்தலுக்குத் தோற்று 


ஒளிப்பட இயல் 


3 


வித்தல் (Developing ) என்று பெயர் . இதற்காகத் தோற்றுவிப் 
பான்கள் ( D = velopers ) எனப்படும் திரவக் கரைசல்கள் பயன் 
படுத்தப்படுகின்றன . திரவக் கரைசலில் ஒரு குறிப்பிட்ட காலம் 
படத் தகட்டினையோ அல்லது சுருளையோ அமிழ்த்தி வைத்தால் 
படிவம் தோற்றுவிக்கப்படும் . 


( ஆ ) தோற்றுவிப்பானின் கூட்டமைப்பு : 

தனியொரு பொருள் தோற்றுவிப்பானாகச் செயல்படுவதில்லை . 
எனவே - திறன் மிக்க தோற்றுவிப்பான் பல பொருள் கொண்ட 
தொரு கரைசலாக இருக்கும் . பொதுவாகத் தோற்றுவிப்பான் 
களில் , மீட்டால் ( Metal ) , ஃபினிடான் ( Phelidone ) ஹைட்ரோ 
குனன் ( Hydroguinone ) , அமிடால் ( Amidol ) , கிளைசின் ( Glycin ) , 
பாரா அமிடால் ( Para amusl ) , பாரா பினைலின் டை அமின் 
( Paraphaylene diamine ) , பைரோ காட்சிட்டின் ( Pyrocatchetin ) 
போன்ற தோற்றுவிக்கும் செயலிகள் ( Agents ) காணப்படும் . ஒளிப் 
படப் பசையிலுள்ள வெள்ளி ஹாலைடுகளை , வெள்ளி உலோகத் 
துகள்களாக மாற்றுவதே மேலே குறிப்பிட்ட தோற்றுவிக்கும் 
செயலிகளின் செயலாகும் . மேலும் சோடியம் சல்பைட் ( Sodium 
Sulphite ) , பொட்டாசியம் மெட்டா பைசல்பைட் ( Potassium ineta 
bisulphite ) போன்றவை பாதுகாக்கும் பொருள்களாகத் தோற்று 
விப்பானில் செயல்படுகின்றன . இப்பொருள்களின் முக்கியப் பணி , 
தோற்றுவிக்கும் செயலிகள் கேடுறாமல் பாதுகாப்பதே . தோற்று 
விக்கும் பொருள்களின் செயலை வேகமாக்க , சோடியம் கார்பனேட் 
என்னும் காரமும் சேர்க்கப்படுகின்றது . 

கரிம ( Organic ), கரியிலிப் பொருள்கள் (Inorganic substance ) 
செயலடக்கிப் பொருள்களாகத் Rasirainers ) தோற்றுவிப்பானில் 
செயல்படுகின்றன . எனவே பொட்டாசியம் புரோமைடு என்ற 
கரியிலிப் பொருளும் , பென்சோடிரையசோல் ( Benzotriazole ) 
என்ற கரிமப் பொருளும் செயலடக்கியாகத் தோற்றுவிப்பானில் 
சேர்க்கப்படுகின்றன . 

கரைப்பானாகப் பயன்படுவது நீர் . வடித்த நீர் சிறப்புடையது . 
ஆனால் குழாய்க் குடி நீர் போதுமானது . 

இயல்பு ( Normal ) ஒளி- நிழல் வேறுபாட்டினைத் தோற்று 
விக்கும் தோற்றுவிப்பானில் மீட்டலும் , ஹைட்டிரோகுனை னும் 
சேர்ந்தோ அல்லது பினிடாளும் ஹைட்ரோகுனைனும் சேர்ந்தோ 
தோற்றுவிக்கும் செயலிகளாக செயல்படுகின்றன . 
கார்பனேட்டும் , செயலடக்கியாக ( Restrainer ) புரோமைடும் செயல் 
புரிகின்றன , 


காரமாக 


208 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இயல்புக்குரிய ஒளி - நிழல் தோற்றுவிப்பானுக்குரிய வாய்ப் 
பாட்டினை கோடாக் (Kodak ) நிறுவத்தினரால் ஒருங்கமைக்கப் 
பட்ட D - 163 என்ற தோற்றுவிப்பபானில் உள்ள பொருள்கள் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

1. மீட்டால் ( Metal ) அல்லது எலான் ( Elon ) 2.2 கிராம் 
2. சோடியம் சல்பைட் (Sodium Sulphite ) 

75 கிராம் 
3. ஹைடிரோ குனைன் 

17 கிராம் 
4. சோடியம் கார்பனேட் ( Anhydrous) 

65 கிராம் 
5. பொட்டாசியம் புரோமைடு 

2.8 கிராம் 
6. நீர் 

1000 cc . 


மேற்கண்ட கலவையை 1 : 3 என்ற நீர்மத்தில் எடுத்துக் 
கொண்டு தோற்றுவித்தால் , நல்ல ஒளி- நிழல் வேறுபாட்டினைத் 
தரும் . தொடுதல் முறையில் ( Contact process ) ஒளிப்படத் தாள் 
களைத் தோற்றுவிக்க 1 : 1 என்ற நீர்மத்தில் 680F வெப்ப நிலையில் 
45-60 வினாடிகள் தோற்றுவிக்க வேண்டும் . 


( இ ) தேவையான மற்ற கரைசல்கள் : 

தோற்றுவிப்பானின் கரைசல் மட்டுமேயல்லாமல் , கழுவல் - 
கரைசல் ( Rinse bath ) , அமில நிறுத்தல் கரைசல் ( Acid stop 
bath ) , நிலையாக்கும் கரைசல் ( Fixing bath ) ஆகியவை தேவைப் 
படுகின்றன . 


தோற்றுவிப்பானிலிருந்து வெளியே 

எடுக்கப்படும் படச் 
சுருளின் பரப்பில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தோற்றுவிப்பான் 
கரைசலை நீக்கிவிட வேண்டும் . இதற்குக் கழுவல் கரைசலில் 
படச் சுருளைக் கழுவவேண்டும் . இதற்குப் பெரும்பாலும் நீர் 
பயன்படுகின்றது . 


கழுவல் கரைசலில் இருந்து படத்தை எடுத்து , தோற்றுவிப்பா 
னின் செயலை நடு நிலையுடையதாகச் செய்யும் அமில நிறுத்தற் 
கரைசலில் வைக்கவேண்டும் . இதற்கு 21 % பொட்டாசியம் மெட்டா 
பைசல் பேட் கரைசல் அல்லது 1 % அசிட்டிக் அமிலக் கரைசல் 
பயன்படுத்தப்படுகின்றது . 


இறுதியாக நிலைப்பாக்கும் கரைசலில் படச் சுருளினை வைக்க 
வேண்டும் . நிலைப்பாக்கும் கரைசல் படச் சுருளின் ஒளிபடாப் பகுதி 
களில் உள்ள வெள்ளி ஹாலைடுகளை ஒளிப்படப் பசையினின்றும் 


ஒளிப்பட இயல் 


309 


நீக்குகின்றது . இதற்கு ஹைபோ ( Hypo ) கரைசல் பயன்படு 


கின்றது . 


இவை மட்டுமன்றி அலுமினிய சல்பேட் அல்லது குரோமிய 
சல்பேட் கொண்ட கடினமாக்கும் ( Hardening ) கரைசல் பயன் 
படுத்தப்படுகின்றது . இதனால் பசை கடினமாக்கப்படும் . எனவே , 
பசை பருத்து உப்புவது ( Swelling ) தடுக்கப்படும் . மென்மை 
குறைவதால் விரைவில் உலரும் . 


கரைசலின் 


< ( ஈ ) தோற்றுவித்தல் செயல் முறைகள் 
தோற்றுவித்தல் இருட்டறையில் தான் செய்ய 

வேண்டும் . 
எனவே தேவையான கரைசல்களை வரிசைப்படி அகண்ட தட்டு 
களில் (Trays ) எடுத்துக் கொள்ள வேண்டும் . 

இருட்டறையை ஒளிபுகாவண்ணம் செய்த பின்னர் , ஒளித் 
திறப்பு செய்யப்பட்ட படத்தட்டு அல்லது படச்சுருளை வெளியே 
எடுக்க வேண்டும் . முதலில் நீரில் கழுவ வேண்டும் . பின்னர் 
தோற்றுவிப்பான் கரைசலில் வைக்க வேண்டும் . 
வெப்ப நிலை 65-67 ° -க்குள் இருக்க வேண்டும் . 

கரைசலின் 
தன்மையைப் பொறுத்து நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு வரை 
தோற்றுவிப்பானில் வைத்திருக்க வேண்டும் . பின்னர் நீரில் கழுவி 
அதை நிலைப்பாக்கும் கரைசலான ஹைபோவில் வைத்து நிலைக்கச் 
செய்ய வேண்டும் . மீண்டும் நீரில் கழுவ எதிர்பதிவு ( Negative ) 
கிடைக்கும் . நன்கு உலரும்படி செய்தல் முக்கியம் . 

கருமை - வெண்மை படமாக ( Black - white film ) இருந்தால் , 
பொருளின் கருமையான பாகங்கள் வெண்மையாகவும் , வெண்மை 
யான பாகங்கள் கருமையாகவும் எதிர்படிவில் கிடைக்கும் . 


10.10 . ஒளிப்பட அச்சிடுதல் ( Photographic printing ) 
( அ ) ஒளி அச்சுத்தாள்கள் 

அச்சிடுதலுக்கு அச்சுத் தாள்கள் தேவை . வெள்ளி உப்புக்களை 
(Silver Salts ) ஒளி உணர் பொருள்களாகப் பயன்படுத்தப்பட்டுள்ள 
தாள்களே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன . இவ்வுப்புக்கள் 
ஜிலேட்டின் கரைசலில் தொங்கும் நிலையில் ( Suspended position ) 
விடப்பட்டு , வேதியியல் தூய்மையுடைய தாளின்மீது சீராகப் பூசப் 
படுகின் றன . 

பேரியம் சல்பேட் உடைய ஜிலேட்டின் ( Gelatin ) 
உறுதியூட்டும் படலமாகப் பூசப்படுகின்றது . இப் படலமானது 
தோற்றுவிக்கும் படிவத்திற்குச் சிறப்பான வெண்மை அடிப் 
பொருளாக அமைவதோடுமட்டுமன்றி ஒளியுணர் படலத்தினைக் 


* 310 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


காக்கும் உறையாகவும் செயல்படுகின்றது . இப்படலத்தின் மீதே 
ஒளியுணர்கரைசல் பூசப்படுகின்றது . இப்படலம் நன்கு உலர்ந்த 
வுடன். இதன் மீது மேலுமொரு ஜிலேட்டின் பூச்சு தரப்படுகின்றது . 
தாளினைப் 

பயன் படுத்தும் பொழுது நிகழக்கூடிய - கேட்டினை 
இப் பூச்சு தவிர்க்க உதவுகின்றது . பயன்படுத்தப்படும் வெள்ளி 
உப்புகள் . பொதுவாக ஹாலைடுகள் ( Halides ) ஆகும் . இவை 
வெள்ளி குளோரைடு ( Silver Chloride ) , வெள்ளி புரோமைடு 
( Silver Bromide , வெள்ளி குளோரோ புரோமைடு ஆகியவைகள் 
ஆகும் . ஒவ்வொரு வகை உப்பும் கொண்ட தாள்கள் வெவ்வேறு 
தன்மைகளைக் கொண்டவை . குளோரைடு தாள்கள் , புற- ஊ தா 
ஒளியினையும் , நீல - ஊதா ஒளியினை மட்டுமே உணரும் தன்மை 
யுடையன . இவ்வகையான தாள்கள் ஒளிமிக்க மஞ்சள் காப்பு 
விளக்குகளிலும் ஒளி குறைந்த டங்ஸ்டன் இழை விளக்குகளிலும் 
( ஒளி நேராகப் படாமல் ) கையாளப்படலாம் . தோற்றுவிக்கப்படும் 
படிவங்கள் 

கண்ணுக்கினிய கரு நீலமானதாக ( Blue - black) 
அமையும் . 


புரோமைடு தாள்கள் செயல் வேகம் ( Working speed) 
மிக்கவை . குளோரைடு தாள்களைக் காட்டிலும் 50 முதல் 100 
மடங்கு ஒளியுணர்வு மிக்கவை . இவ்வகைத் தாள்கள் பச்சை , . 
மஞ்சள் வண்ணங்களை உணரும் தன்மையன . எனவே , செறிவு 
மிக்க பச்சை வண்ணமுடைய கண்ணாடிகளைப் பயன்படுத்தல் 
வேண்டும் . படிவங்கள் நடுத்தன்மையானதாக இருக்கும் . எனவே 
இவ்வகைத் தாள்கள் தொடுமுறையில் படங்கள் தயாரிப்பதற்கும் 
பெருக்க முறையில் படங்கள் தயாரிப்பதற்கும் சிறந்தவை ஆகும் . 


( ஆ ) தொடுமுறை ஒளிப்பட அச்சு தயாரிப்பு 


எதிர்ப் 


ஒளிப்பட அச்சிடுதலை இரு வழிகளில் செய்யலாம் . 
பதிவின் அளவினைப் பொறுத்த நேர்ப் பதிவினை உண்டு பண்ணத் 
தொடுமுறையில் ( Contact process ) செய்யலாம் . மற்ற முறை 
ஒளிப்படப் பெருக்கியின் ( Enlarger ) துணைக்கொண்டு எதிர்ப் 
பதிவிலுள்ள படிவத்தினைப் பெருக்கற் செய்வித்து அப் பெருக்க 
லுற்ற படிவத்தினை ஒளிப்படத் தாளின் மீது விழும்படிச் செய்து 
பெருக்கற் படத்தை உண்டுபண்ணுதலாகும் . 


தொடுவியல் முறையில் அச்சுகள் தயாரிக்க 40 W திறன் 
கொண்டதொரு காப்பு விளக்கு B, பயன்படுத்தப்படுகின்றது . இவ் 
விளக்கினின்று வரும் ஒளி குவிவில்லை -மூலம் கீழ்நோக்கி 
அனுப்பப்படுகின்றது . 


ஒளிப்பட இயல் 


311 


வேண்டிய 


- படத் தாள் வைக்கப்பட 

இடத்தில் உள்ள 
வெண்ணிற அட்டையொன்றின் மீது இவ்வொளி படும்படிச் 
செய்யப்பட்டு , தேவையான அளவில் 
பரவித் தெரியுமாறு செய்யப்படுகின் 
றது . விளக்கினின்று வரும் ஒளியை 
நிறுத்திவிட்டு , ஒளி பரவி இருந்த 
இடத்தில் படத்தாள் P- யும் அதன் மீது 
எதிர்ப்பதிவு , N- ம் அவற்றின் பசை 
பக்கங்கள் 

ஒன்றையொன்று தொட் 
டுக் கொண்டிருக்குமாறு ஒளிச்சட்டம் 
F- ல் பொருத்தி வைக்கப்படுகின்றன . 
இவ்வாறு அமைத்த பிறகு ஒளியைத் 
திறந்துவிட்டால் எதிர்ப்படிவின் மூலம் 
செல்லும் ஒளி , அச்சுப்படத் தாளின் 
மீது படுகின்றது . எதிர்ப்பதிவில் 
கருமையான . பாகங்களின் வழியே 
குறைந்த அளவு ஒளியும் , வெண்மை 
யான பாகங்களின் வழியே அதிக 
அளவு ஒளியும் செல்லும் . இதனால் 
எதிர்ப்பதிவில் உள்ள ஒளி நிழல் 
வேறுபாடுகளுக்கு முற்றிலும் மாறு 
பட்ட விதத்தில் படத்தாளின் மீது ஏற் 
படும் . குறிப்பிட்டதொரு காலத்திற்கு 

படம் 10.12 . | 
ஒளித்திறப்பு செய்யப்படுதல் வேண் 

தொடுவியல் முறையில் 

அச்சுக்கள் தயாரித்தல் 
டும் . பின்னர் படத்தாளினைக்கொண்டு , 
எதிர்ப்பதிவைத் தோற்றுவித்தலில் கையாண்ட முறைகளையே 
செய்விக்க நேர்ப்பதிவு அல்லது அச்சு கிடைக்கும் . 

அடிப்படையில் தோற்றுவித்தல் முறைகள் ஒன்றே ஆனாலும் , 
சில மாற்றங்கள் வேண்டியுள்ளது . தோற்றுவிப்பானில் படத்தாளை 
முதலில் பசை பக்கம் அமிழுமாறும் , பின்னர் மேல்நோக்கியும் 
வைக்கவேண்டும் . தோற்றுவிப்பானில் அமிழ்த்துவதற்கு முன்பே 
நீரில் அமிழ்த்தி எடுத்தல் நல்லது . தோற்றுவிப்பான் உள்ள 
தட்டினை ஆட்டிக்கொண்டேயிருந்தால் விரைவில் தோற்றுவிக்கப் 
படும்.வெப்ப நிலை எப்பொழுதும் 65-7.0 ° F இருக்கவேண்டும்.75 F க்கு 
அதிக வெப்பநிலை அல்லது 55° F- க்குக் , குறைந்த வெப்பநிலை 
இருத்தல் கூடாது . கரைசல்களில் சரியான கால அளவு வைத் 
திருந்து , பின்னர் நேர்ப்பதிவினை நன்கு கழுவவேண்டும் . நேர்ப் 
பதிவு நன்கு கழுவப்படாவிடில் அதன் மீது விடப்படும் ஹைப்போ 
நாளடைவில் சிதைந்து , கந்தகத்தினை உருவாக்கும் .. இக் கந்தகம் 


319 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஒளிப்பட அச்சில் உள்ள வெள்ளியினையும் , ஜிலேட்டினத்தையும் 
தாக்கிப் படத்தைக் கேடுறச் செய்யும் . 


( இ ) பெருக்கற்படம் அச்சிடுதல் : 

பெரும்பான்மையான எதிர்ப்பதிவுகள் சிறிய அளவினைக் 
கொண்டிருப்பதால் , அவற்றின் உருவைப் பெருக்கி அச்சிடுதல் 
அவசியமாகின்றது . மேலும் ஒளிப்பட அச்சுக்களைப் பல அளவு 
களில் செய்ய ஒளிப்படப் பெருக்கி பெரிதும் பயனுள்ள தாக 
உள்ளது . 


ஒளிப்படப் பெருக்கி ( Enlarger ) படம் 10.13 - ல் காட்டப்பட் 
டுள்ளவாறு காப்பு விளக்கு B , குவிப்பான் C , 

குவிப்பான் C , எதிர்ப்பதிவு 
வைக்கும் தாங்கி N , வீழ்த்தும் வில்லை 
L ஆகிய பாகங்களைக் கொண்டது . 


ஒளிச் 


காப்பு விளக்கு B- யிலிருந்துவரும் 
ஒளி , குவிப்பானின் வழியாக எதிர்ப் 
பதிவு N- ஐ சீராக ஒளியூட்டும் வகை 
யில் அனுப்பப்படுகின்றது . வீழ்த்தும் 
வில்லை L- க்கு எதிர்ப்பதிவு பொருளாக 
அமைய உருப்பெருக்கப்பட்ட படிவம் 
தொலைவில் 

சட்டம் F- ல் 
உண்டாக்கப்படுகின்றது . தேவையான 
அளவு படிவத்தை ஏற்படுத்திக் 
கொண்டு படிவம் அமையும் இடத்தில் 
படத்தாள் P வைக்கப் படுகின்றது 
குறிப்பிட்ட காலத்திற்கு எதிர்ப் பதி 
வின்மூலம் வரும் ஒளி படத் தாளின் 
பட்டால் , 

படத்தாளில் உள் 
PA 

ளுறை படிவம் ( Latent image ) ஏற்படு 

கின்றது . படத்தாளினை 
படம் 10.13. உருப்பெருக்கி கையாண்ட முறைகளின்படி தோற்று 
அச்சுக்கள் தயாரித்தல் 

விக்க , எதிர்ப்பதிவுக்கு நேர் எதிரான 
ஒளி- நிழல் பண்புகள் கொண்ட உருப்பெருக்கப்பட்ட அச்சு 


மீது 


முன் 


கிடைக்கும் . 


மாதிரிக் கணக்குகள் : 
( 1 ) தொலைப்பட வில்லையொன் றில் 12 செ . மீ . குவிய தூரம் . 
கோண்ட வில்லையொன்றும் ;- 5 செ . மீ . குவிய தூரம் கொண்ட குழி. 


ஒளிப்பட இயல் 


31 


வில்லை ஒன்றும் , 8 செ . மீ . இடைவெளி விட்டு அமைக்கப்பட் 
டுள்ளன . தூரப் பொருளொன் றின் படமெடுக்கப் படவியல் தகடு 
வைக்கப்படவேண்டிய நிலையைக் கணக்கிடுக . 


குவிவில்லை முன்பாகவும் , குழிவில்லை அடுத்தும் படம் 10.14 - ல் 
வைக்கப்பட்டுள்ளது போன்று அமைக்கப்பட வேண்டும் . 

5. = 5 செ.மீ * = I2 செ.மீ 


F 


A 


CAN 


கேம் 
படம் 10.14 . 


தொகுப்பின் குவிய தூரம் f எனில் , 

1 1 1 d 
f = f , + f , ff, 

1 1 8 
12 5 12x5 


கணக்கின்படி f 


+ 


1 
60 


. 


f = 60 செ . மீ . ஆகும் . 
F ,- வில் இறுதிப் படிவம் ஏற்படுகின்றது .எனில் , F :- க்கும் 
இரண்டாவது முதன்மைத் தளம் P , - க்கும் இடைப்பட்ட தூரம் .. 
60 செ . மீ . ஆகும் . 

இரண்டாவது வில்லை ( குழிவில்லை ) யிலிருந்து இரண்டாவது 
தளம் அமையும் தொலைவு 

d . f 
f1 
8x 60 

= 40 செ . மீ . ஆகும் . 
12 


ஆகும் . 


ஒளியியலும் நிறமாலைவியலும் 


எனவே படவியல் தகட்டைக் குழிவில்லையிலிருந்து , 

60 - 40 = 20 செ . மீ . தொலைவில் ( அல்லது ) குவிவில்லையி 
லிருந்து 28 செ . மீ . தொலைவில் வைக்கவேண்டும் . 


( 2 ) காமிரா வில்லையொன்றின் குவிய தூரம் 8 செ . மீ . அது 
வேலை செய்யும் அளவு 28 ஆகும் . வில்லையின் திறப்பின் விட்டத் 
தைக் கணக்கிடுக ? ஒரு குறிப்பிட்ட படப்பிடிப்புக்கு வில்லை செயல் 
f 

1 
படும் வேகம் 2.8 ஆக இருக்கும் பொழுது 

200 

வினாடி சரியான 
ஒளித் திறப்பு காலமெனில் , வில்லை செயல்படும் வேகம் 

ff | 
இருக்கும்பொழுது ஒளித்திறப்பு செய்யவேண்டிய காலத்தைக் 
கணக்கிடுக ? 


6.3 ஆக 


d 
f 


ஆகும் . 


( குறிப்பு : - பகுதி 10.3 - ன்படி சார்புத் திறப்பு 

வில்லையினால் ஏற்படும் ஒளியூட்டம் -க்கு நேர் விகிதத் 
தில் அமையும் . எனவே , வில்லையின் வேகம் ! 
ஆனால் 4 என்று குறிப்பது வழக்கம். 1 
- என்பதை வில்லையின் செயல் வேகம் என்பர் . ) 


a ஆகும் . 


= n எனில் , 


n 


கணக்கின்படி , f | 


8 செ . மீ . 


வில்லையின் திறப்பின் விட்டம் d = 


8 
2.8 28 
2.86 செ . மீ . 


வில்லை.யின் ஒளி சேகரிக்கும் திறன் 


(4 ) 


ஆகும் . 


ஒளிதிறப்புக் காலம் , ஒளி சேகரிக்கும் திறனுக்கு எதிர் விகிதத் 

f 
தில் அமையும் . எனவே வில்லை ல் செயல்படும்பொழுது , 

2.8 


2.8 


« * 

를 


( 1 ) 


200 


ஒளிப்பட இயல் 


f . 
வில்லை வேகத்தில் செயல்படும் பொழுது , 1 , ஒளித் திறப்பு 

6.3 
செய்யவேண்டிய காலமெனில் , 


( 6.3 ) - 


( 2 ) 


சமன்பாடுகள் ( 1 ), ( 2 ) இவைகளிலிருந்து , 

16.3 ) 2 
X 

200 x 1 , 


( 2.8.2 


( 6.3 ) . 
2008 ( 2.8 ) 
0-0253 வினாடிகள் . 


1 . 


வினாக்கள் 
புடவியல் துறையில் பயன்படும் வில்லைகளைப்பற்றிக் 
குறிப்பு வரைக . 


2 , தொலைப்பட வில்லைகள் , அதிகோண வில்லைகள் பயன் 

படுத்த வேண்டிய காரணத்தை விளக்கி , அவற்றின் 
அமைப்புகளைப்பற்றி விவரிக்க . 


3. படத்தகடுகள் , படச்சுருள்கள் , படத்தாள்கள் தயாரிக்கும் 

முறைபற்றி குறிப்பு வரைக . 


4. எதிர்ப்பதிவினைத் ( Negative ) தோற்றுவித்தலில் பயன் 
படும் கரைசல்கள் , செயல் 

முறைகள் 

ஆகியவற்றை 
விவரித்து எழுதுக. 


5. அச்சிடுவதற்குப் பயன்படும் படத்தாள்களைப் ( Printing 

papers ) பற்றிச் சிறு குறிப்பு வரைக . 


6. தொடுமுறையில் அச்சுக்கள் தயாரித்தல் பற்றியும் , உருப் 

பெருக்க முறையில் அச்சுக்கள் தயாரித்தல் பற்றியும் 
விவரிக்க . 


7 . 


தொலைப்பட வில்லையொன்றில் 11.5 செ . மீ . குவிய தூரம் 
கொண்ட குவிவில்லையொன்றும் 3 செ . மீ , குவிய தூரம் 
கொண்ட குழிவில்லையொன்றும் 10 செ . மீ . இடைவெளி 


316 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


விட்டு அமைக்கப்பட்டுள்ளன . தூரப் பொருளொன்றின் 
படமெடுக்கப் படவியல் தகடு வைக்கப்பட வேண்டிய 
இடத்தைக் காண்க . 


( குழிவில்லையிலிருந்து 3 செ . மீ . 

குவிவில்லையிலிருந்து = 13 செ . மீ . ] 


வினாடியில் 1 


1 

f 
8. பொருளொன்று , 

செயல் வேகம் 
25 

11 
கொண்ட வில்லையின் மூலம் தெளிவாகப் படமெடுக்கப் 

f 
பட்டது . செயல் வேகம் இருக்கும்பொழுது ஒளித் 

16 
திறப்புக் காலத்தைக் கணக்கிடுக . [ 0.08 வினாடி ] . 


11. ஒளியூட்டமும் , ஒளி அளவியலும் 


11.1 தன் ஒளிகொண்ட பொருள் , அது வெளியிடும் ஒளியால் 
கண்ணுக்குப் புலனாகின்றது . தன் ஒளி படைத்த ஒளி மூலங் 
களில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் , தன் ஒளியிலாப் பொருள் 
களின் மீது பட்டு சிதறுவதனால் அப் பொருள்கள் புலனாகின்றன . 
சூரியனிடமிருந்து கிடைக்கும் இயற்கை ஒளி அல்லது ஒளி 
மூலங்கள் ( Light sources ) வெளிவிடும் ஒளி , இவையே பொருள் 
களைப் பார்ப்பதற்கு , பயன்படுபவையாகும் . இவ்வொளிகளினால் 
தேவைக்கேற்ப பொருள்கள் ஒளியூட்டப்பட்டிருத்தல் வேண்டும் . 
கண்ணை வருத்தாமல் பொருள்களைப் பார்க்க இயலுமாறு ஒளியூட் 
டங்களின் அளவுகள் இருக்க வேண்டும் . உதாரணமாக சாலைகளைத் 
தகுந்த அளவில் ஒளியூட்டுவதின் மூலம் விபத்துக்களைக் குறைக்க 
லாம் . சீரான முறையில் ஒளியூட்டப்பட்ட தொழிற்சாலைகளில் உற் 
பத்தித்திறன் கூடுவதற்கு வாய்ப்பு உண்டு . எனவே தகுந்த ஒளி 
யூட்டத்தை ஏற்படுத்துவதற்கு ஒளி மூலங்கள் உண்டாக்கும் ஒளி 
யின் அளவையும் , அவ்வொளி படும் பரப்புகளின் மீது ஏற்படும் 
ஒளியூட்டங்களையும் அளக்க வேண்டும் . இவ்வாறான ஒளியின் 
அளவை அளக்கும் முறைகள் அடங்கிய பகுதி ஒளி அளவியல் 
(Photometry ) எனப்படும் . ஒளி அளவியலில் பயன்படும் படித்தர 
அலகுகள் , ஒளிமானிகள் ஆகியவைகளைக் கருதுவதற்கு முன்னர் , 
செயற்கை ஒளி கொடுக்கும் ஒளி மூலங்களைப்பற்றிப் பார்ப்போம் . 
11.2. மின் விளக்குகள் பயன்படுத்துவதற்கு முன்னர் இருந்த ஒளி 

மூலங்கள் 
மனிதன் நெடுங்காலமாகவே , பகல் நேரத்திற்குப் பின்னும் 
தன்னுடைய செயல்களை மேற்கொள்ள விரும்பினான் . எனவே 
செயற்கை 

ஒளிமூலங்களைப் பயன்படுத்தினான் . எண்ணெய் 
விளக்குகள் பல காலத்திற்கு முன்பே பயன்படுத்தப்பட்டன . 19 -ம் 
நூற்றாண்டின் இறுதியில் எளிதில் ஆவியாகக்கூடிய பெட்ரோலியம் 
எண்ணெய்கள் உபயோகப்படுத்தப்பட்டன. அவைகள் மிகுந்த 


318 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஒளியைக் கொடுத்தன . நிலக்கரி வாயு விளக்குகள் 17 - ஆம் நூற் 
றாண்டின் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டன . 1305 - ல் ரிச்சர்ட் 
முர்டோக் ( Richard Murdoch ) அவருடைய தொழிற்சாலையை ஒளி 
யூட்ட வாயுவைப் பயன்படுத்தினார் . 1816 - ல் நிலக்கரி வாயு 
சாதாரணமான ஒன்றாக விளங்கியது . தொடக்கத்தில் எரிகுழல். 
( Burner ) - களில் வாயு எரிய விடப்பட்டது . இக் குழல்களில் ஏற்படும் 
வாயுவின் தீச்சுடரே ஒளியைக் கொடுத்தது . 1893 - ல் வெல்ஸ்பேக் 
( Welshback ) என்பவர் எரிச்சட்டையை ( Mantle ) கண்டு பிடித்தார் . 
பட்டுத் துணியொன்றை ஒரு சத விகிதம் சீரியம் நைட்ரேட் 
கொண்ட தோரியம் நைட்ரேட் கரைசலில் தோய்த்து எடுத்துப் 
பின் பட்டுத் துணியை மட்டும் எரித்துவிட வேண்டும் . எரிந்த 
பின்னர் எஞ்சியிருக்கும் தோரியம் , சீரியம் ஆக்ஸைடுகளினால் ஆன 
கூடுபோன்ற அமைப்பு எரிச்சட்டை ( Mantle ) எனப்படும் : 
இவ்வாறு எரிச்சட்டைகள் தயாரிக்கப்பட்டன . புன்சன் எரியூட்டி 
லிருந்து வரும் சுடரற்ற , வெப்பம் மிக்க , வாயுவினால் எரிச்சட்டை 
சூடேற்றப்படும்போது ஒளியானது எரிச்சட்டையிலிருந்து வெளி 
யிடப்படும் . தற்கால எரிச் சட்டைகள் , இவ்வகை எரிச் சட்டை 
களில் இருந்து சிறிதளவு வேறுபாடு கொண்டவையாகும் . 


11.3 . மின் ஒளிமூலங்கள் : 

மின்னழுத்த வேறுபாடு கொண்டு அமைக்கப்பட்ட இரண்டு 
கரித்துண்டுகளுக்கிடையே உண்டாகும் ஒளி வில்லானது ( Light 
arc} , ஒளி மூலமாக 19 - ம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பயன் 
படுத்தப்பட்டது . ஆனால் கரித்துண்டுகள் எரிந்து குறைந்து விடு 
வதனால் , அவற்றை அவ்வப்பொழுது மாற்ற வேண்டிய அவசியம் 
ஏற்படுகின்றது . எனினும் ஒளிவில்கள் , பேரொளி படைத்த ஒளி 
மூலங்களாக இருப்பதால் தற்காலத்தில் கூட பட வீழ்த்திகளிலும் , 
தேடு விளக்குகளிலும் ( Search lights ) பயன்படுத்தப்படுகின்றன . 


1878 - ம் ஆண்டில் வில்சன் ஸ்வாம் ( Wilson Swam ) என்பவர் 
இங்கிலாந்தில் மின் இழை விளக்கைச் செய்தார் . இதில் , காற்று 
நீக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குமிழுக்குள் கரி இழை பொருத்தப்பட் 
டிருந்தது . மின்சாரத்தை இந்த இழையின் வழியாக அனுப்பி 
மிகுதியாக வெப்பப்படுத்தப்பட்டது . அதே காலத்தில் 1879 - ல் 
அமெரிக்காவில் தர்மஸ் ஆல்வா எடிசன் அதே போன்ற மின் 
விளக்கை அமைத்தார் . தொடக்கத்தில் இழைகள் மூங்கில் , 
அட்டை போன்றவைகளால் செய்யப்பட்டுப் பின்னர் கரியிழையாக 
மாற்றப்பட்டன . 1882 - ல் கரி இழை விளக்குகளை உபயோகிப்பவர் 
களுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக மின் வழங்கு நிலையம் ஒன்றை 
எடிசன் நியூயார்க் நகரத்தில் அமைத்தார் . கரி இழை ( கார்பன் ) 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


விளக்குகளில் , கரி இழை ஆவியாகிக் கண்ணாடி உறையின் மீது 
படிந்தது . இதனால் இழையில் வெப்ப நிலையை உயர்த்த முடிவ 
தில்லை . எனவே அது செந்நிற ஒளிவிளக்காக மட்டுமே அமைந் 
தது . ஆஸ்மியம் , டான்ட்டலம் ( Tantalum ) போன்ற உலோக 
இழைகள் பின்னர் பயன்படுத்தப்பட்டன . ஆனால் அதிக வெப்ப , 
நிலையில் ஆஸ்மியம் உடைந்து போகின்றது . டான்டலம் மென் 
தன்மையை அடைகின்றது . எனவே தற்காலத்தில் எல்லா 
உலோகங்களையும்விட அதிக உருகு நிலையைக்கொண்ட டங்ஸ்டன் 
( (Tungsten ) , - மின் இழைகள் செய்வதற்குப் பயன்படுத்தப்படு 
கின்றது . ஆரம்பத்தில் டங்ஸ்டனைக்கொண்டு மெல்லிய கம்பி 
களாக இருக்க முடியாமல் இருந்தது . தற்காலத்தில் இக் குறை 
நீங்கி , மிக மெல்லிய கம்பிகள் செய்ய முடிகின்றது . 


மின் விளக்குகளின் இழைகளை மிக அதிக வெப்ப நிலையில் 
வைக்க இயலும் . இதனால் அவற்றைத் திறன் மிக்க விளக்குகளாகக் 
கொள்ளலாம் . மேலும் , சிறிய அளவு மின் ஆற்றலைச் செலவிட்டு 
அதிகமான ஒளியாற்றலைப் பெறலாம் . ஆனால் வெற்றிடத்தில் 
டங்ஸ்டன் மின் இழையை வைத்து மிகுந்த வெப்ப நிலைக்குக் 
கொண்டு செல்லும்பொழுது , இழை ஆவியாகிக் குமிழின் ( Bulb ) 
உள் பாகத்தைக் கருமை ஆக்குகின்றது . எனவே வெற்றிடத் 
திற்குப் பதிலாக ஒரு கனமான மந்தவாயுவை குமிழினுள் நிரப்பி 
வைத்தால் மந்தவாயுவின் மூலக் கூறுகள் இழையை மோதுவதால் 
ஆக்ஸிகரணம் வெகுவாகக் குறைக்கப்படும் . ஆரம்பக் காலத்தில் 
ஆர்கான் . ( Argon ) வாயு பயன்படுத்தப்பட்டது . 

ஆர்கானின் 
வெப்பச் சலனத்தின் ( Convection ) மூலம் வெப்பம் குறைவ தினால் 
இழை மிகவும் குளிர்ந்து விடுகின்றது . எனவே விளக்கின் திறன் 
குறைக்கப்படுகின்றது . இதனால் 1913 - ல் லேங்முயிர் (Langmuir ) 
என்பவர் வாயு நிரப்பப்பட்ட விளக்கில் ஒரு சுருள் இழை ( Coiled - 
filament ) யைப் பயன்படுத்தி , வெப்பச் சலனத்தினால் ஏற்படும் 
வெப்ப இழப்பைப் பெரிதும் குறைத்தார் . தற்காலத்தில் காற்றழுத் 
தத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆர்கான் , நைட்ரஜன் கலவை பயன் 
படுத்தப் படுகின்றது . 1934 - ல் மேலும் திறன் மிக்க , சுருள் 
இழையையே மீண்டும் சுருளாக்கி அமைக்கப்பட்டுள்ள , சுருண்ட - 
சுருள் இழை ( Coiled - coil ) கொண்ட விளக்குகள் அமைக்கப் 
பட்டன . இதனால் வெப்ப இழப்புப் பெரிதும் குறைக்கப்படுகின்றது . 


தற்காலத்தில் உள்ள திறன் வாய்ந்த ஒளி மூலங்கள் , மின் 
னிறக்க விளக்குகள் ( Discharge lamps ) எனப்படுபவையாகும் . ஒரு 
நீணட குழாயினுள் குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயுவின் 
வழியாக மின்னிறக்கம் ( Electric discharge) ஏற்படுகின்ற . 


320 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


சோடியம் வாயுவின் வழியாக மின்னிறக்கம் ஏற்படுவதினால் அதிகத் 
திறன் வாய்ந்த ஒளிமூலம் கிடைக்கின்றது . திறன் மிக்கதெனினும் , 
ஒற்றைநிற மஞ்சள் ஒளியை மட்டுமே கொடுப்பதினால் இதை 
எல்லாத் தேவைகளுக்கும் பயன்படுத்துவது இயலாது . ஆனால் 
ஆய்வுக் கூடங்களில் இந்த ஒற்றை நிற ஒளி பல வழிகளில் பயன் 
படுகின்றது . பாதரச ஆவியின் வழியாக மின்னிறக்கம் ஏற்படும் 
பொழுது தனித்தன்மை வாய்ந்த நீல - பச்சை ( Bluish Green ) ஒளி 
வெளிப்படுகின்றது . இவ்வொளியில் சிகப்பு நிறப் பகுதி மிகவும் 
குறைவு . எனவே , இவ்வொளியால் பார்க்கப்படும் பொருள்கள் 
ஒருவகை நீல நிறத்துடன் தோன்றுகின்றன . இதனால் பொது 
வான ஒளியூட்டங்களுக்கு இதுவும் சிறந்ததல்ல . 

பாதரச ஆவி விளக்குகள் கண்ணுறு பகுதியில் குறைந்த 
அளவு ஒளியூட்டம் கொண்டிருந்தாலும் புற ஊதாக் கதிர்களை 
மிகுதியாக வெளியிடுகின்றன . புற ஊதாக் கதிர்கள் பட்டவுடன் 
ஒளிர்ந்து , கண்ணுறு பகுதியில் அமையும் ஒளியை வெளியிடும் சில 
வேதியல் பொருள்கள் ( Chemicals ) உள்ளன . உதாரணமாக 
சிங்க் சல்பைடு ( Zine Sulphide அல்லது சிங்க் - காட்மியம் சல்பைடு 
( Zine cadmium Sulphide ) , சில சிலிகேட் பாஸ்பர்கள் ( Silicate 
phosphors ) ஆகியவற்றைக் கூறலாம் . இவ்வகைப் பொருள்களைக் 
கொண்ட பூச்சு ஒன்று , குறைந்த அழுத்தத்தில் பாதரச ஆவி 
அடைக்கப்பட்ட , நீண்ட குழாயின் உட்பக்கத்தில் பூசப்பட்ட குழல் 
விளக்குகள் 1939- ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டன . இவை ஒளிரும் 
பாதரச ஆவி மின்னிறக்க விளக்குகள் ( Fluorescent Mercury 
discharge lamps ) எனப்பட்டன . இவ்வகை விளக்குகளினால் பகல் 
நேர இயற்கை ஒளியினைப் போன்று , கண்ணுறு பகுதியில் எல்லா 
நிறப் பகுதிகளையும் சற்றேக்குறைய பெற இயலும் . மேலும் 
இவ்வகை விளக்குகள் டங்ஸ்டன் இழை விளக்குகளைப் போன்று 
இரண்டரை மடங்கு திறன் கொண்டவைகளாக உள்ளன . 


11 ) 
11.4 . படித்தர அலகுகள் 

ஒளியின் அளவை அளத்தலே ஒளி அளவியல் ( Photometry ) 
எனப்படும் . அளவுகளைத் தீர்மானிக்க சில அலகுகளைப் பயன் 
படுத்துவதுடன் , அவற்றை வரையறுத்து நிலை நிறுத்த சில 
படித்தரங்களை ( Standards ) நிறுவ வேண்டும் . ஒளி அளவியலில் 
வரும் 

வெவ்வேறு அளவுகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு 
கொண்டவையாகையால் ஏதேனும் ஒரு படித்தரத்தை நிறுவினால் 
அதுவே போதுமானது . எனவே , படித்தரம் ஏதேனும் ஒருவகை 

மூலமாகவே எப்பொழுதும் அமையும் . முதன் முதலில் 
எடுத்துக் கொண்ட படித்தரம் குறிப்பிட்ட பரிமாணங்களைக் 


ஒளி 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


321 


கொண்ட மெழுகுவத்தியாகும் . ஆனால் எத்தனை முன் எச்சரிக்கை 
எடுத்துக் கொண்டாலும் அது நிலையான ஒளியைத் தருவதில்லை . 
வாயுக்களைக் கொண்டு விளக்குகளை எரிக்கத் துவங்கியவுடன் 
படித்தரங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் மிகவும் உணரப் 
பட்டது . 

எனவே , பலவகையான வாயு விளக்குகள் , அல்லது 
திரவ விளக்குகள் படித்தரங்களாகக் கொள்ளப்பட்டன . மெழுகு 
வத்தியின் உபயோகம் குறைந்தது . இவற்றுள் வெர்னான் 
ஹார்கோட்டின் ( Vernon Hartcourt s ) பென்டேன் ( Pentane ) ஆ . 
விளக்கு ஒன்றாகும் . இஃது பென்ட்டேன் ( C , H , ) வாயுவை எரிய விடு 
வதனால் கிடைக்கும் சுடராகும் . இது மெழுகுவத்தியைப் போன்று 
பத்து மடங்கு ஒளி மிக்கது . 1921 - க்கும் 1948 - க்கும் இடைப்பட்ட 
காலத்தில் கரியிழை மின் விளக்குகள் படித்தரங்களாகப் பயன் 
படுத்தப்பட்டன . இவைகள் சுடர் விளக்குகளைவிட நிலையானவை 
என்பதுடன் பயன் படுத்தலுக்கும் எளிமையானவை . இருப்பினும் 
குறிப்பிட்ட பரிமாணங்களுக்குக் குறிப்பிட்டதொரு அளவு ஒளியைக் 
கொடுக்குமாறு கரி இழை விளக்குகளைச் செய்ய இயலாது . ஆனால் 
பென்ட்டேன் ஆவி விளக்கில் இது முடியும் . 

படித்தரங்களை 
அவ்வப்பொழுது நிலையானதொரு மூலத்துடன் ஒப்பிட்டுக் 
கொள்ள வேண்டும் . அப்பொழுது தான் எல்லா இடங்களிலும் 
ஒருபடித்தான அலகுகளைப் பயன்படுத்த இயலும் . 


1948 - ல் ஒளியை அளப்பதற்கான மூலப்படித்தரமானது 
( Primary standard ) குறிப்பிட்டதொரு வெப்ப நிலையில் வைக்கப் 
பட்டுள்ள கதிர்வீசும் கருமைப் பொருள் ( Black bcdy ) ஒன்றின் 
நிலையைக்கொண்டு வரையறுக்கப்பட்டது . கருமைப் பொருளானது 
தன் மீது விழும் எல்லாக் கதிர்களையும் தன் வயப்படுத்தும் தன்மை 
யுடையது . இதனால் அது எந்த ஒளியையும் எதிரொளிப்பதில்லை . 
எனவே , கருமையாகத் தோன்றுகின்றது . ஆனால் இது தன் ஒளி 
காள்ளுமளவுக்கு வெப்பப் படுத்தப்பட்டால் 
கொடுக்கின்றது . 


ஒளியைக் 


கதிர்களை தன் வயப்படுத்தும் பொருள்கள் , நல்ல ஒளி 
விடும் பொருள்களாகவும் உள்ளன . கரு நிறப் பொருளொன்று 
ஒளிரும் ( Incandesent ) அளவுக்கு வெப்புப்படுத்தப்பட்டால் , 
அதே பருமனைக் கொண்ட , அதே வெப்ப நிலையில் உள்ள 
எந்தப் பொருளை யும்விட அதிக ஆற்றல் கொண்ட கதிர்களை 
எல்லா அலைநீளங்களிலும் வெளியிடவல்லது . இதனால் இது 
முழுக் கதிர்வீச்சி Total radiator ) எனப்படும் . மேலும் கொடுக்கப் 
பட்டடதொரு பரப்பினைக்கொண்ட கருநிறப் பொருள் குறிப்பிட்ட 
தொரு வெப்ப நிலையில் சீரான அளவு ஒளியை நிலையாக வெளியிடு 


21 


3 

ஒளியியலும் நிறமாலையியலும் 
கின்றது . எனவே மூலப்படித்தரமாகக் கொள்ளும் வகையில் கரும் 
பொருள் ஒன்று படம் 111 - ல் காட்டப்பட்டுள்ளது போன்று 
அமைக்கப்பட்டது . 


MHINI 


b 


படம் 11.1 , படித்தர ஒளிமூலம் 
B - தோரியம் ஆக்ஸை உருளை 
C - தோரியம் ஆக்ஸைடு குப்பி 
H - துளை 
K.K - கம்பிச் சுருள்கள் 
P - பிளாட்டினம் (உருகு நிலையில் ) 


கிட்டத்தட்ட 1773 ° C வெப்ப நிலையில் வைக்கப்பட்டுள்ள 
தோரியம் ஆக்ஸைடினாலான உருளை B- யின் மேல் பக்கமாக 
அமைந்துள்ள துளை- H கரும்பொருளாகச் 

துளை- H கரும்பொருளாகச் செயல்படுகின்றது . 
உருளை B , 45 மி.மீ. நீளமும் , 2.5 மி.மீ. உள்விட்டமும் கொண்டது . 


உருளையும் , 


இவ்வுருளை தோரியம் ஆக்ஸைடினாலான குப்பி C- ல் உருகும் 
நிலையில் உள்ள பிளாட்டினத்தினுள் அமிழ்த்தப்பட்டுள்ளது . உருகு 
நிலை மிகவும் அதிகமாகையால் பிளாட்டினம் பயன் படுத்தப்படுகின் 
றது . இதனால் வெப்ப நிலை 1773 C வரை ஏற்படுகின்றது . மேலும் 
பிளாட்டினம் எளிதில் ஆக்ஸிகரணம் அடையாது 
குப்பியும் செய்யப்பட்டுள்ள தோரியம் ஆக்ஸைடு பிளாட்டினத்தை 
விட அதிக உருகு நிலையும் , அதில் கரையாத தன்மையும் கொண் 
டது . அதிக அதிர்வெண் கொண்ட மின்சாரம் ! High frequency 
C.rrent ) கம்பிச் சுருள் K- ன் வழியாகச் செல்லும் பொழுது 
உண்டாகும் எதிர் மின்சாரம் { Eddy cu : r nt ஏற்படுத்தும் வெப்பத் 
தால் பிளாட்டினம் உருகுகின்றது . குளிர்விக்கப்படும்பொழுது 
பிளாட்டினம் அதனுடைய உறை நிலையில் Freezing poin :) சிறிது 
நேரம் இருக்கின்றது . இந்நிலையில் திடப்பொருளாவதற்குமுன் 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


323 


வெளிப்படும் உள்ளுறை வெப்பத்தை வெளியிடுகின்றது . அப் 
பொழுது துளை H பொலிவு மிக்கதாக உள்ளது பொலிவு மிக்கதாக 
அமைந்துள்ள 

படித்தரமாக எடுத்துக்கொள்ளப்படு 


துளை 


கின்றது . 


தொடக்கத்தில் மூலங்களின் திறன்கள் மெழுகுவத்தித் திறன் 
அள்வில் தான் கணக்கிடப்பட்டன . மேலே விவரிக்கப்பட்ட முறை 
யில் --கரும்பொருள் அமைக்கப்பட்ட பின்னர் , ஒரு சதுர செ . மீ . 
அளவு கொண்ட துளை வெளிவிடும் ஒளியின் அளவில் 60 ல் ஒரு 
பாகம் " அனைத்துலக - படித்தரக் காண்டில் ( International 
standard candle ) எனக் கொள்ளப்பட்டது . 


ஆனால் இப் படித்தரத்தினை அன்றாடத் தேவைகளுக்குப் பயன் 
படுத்த இயலாது . எனவே இதனை மூலப் படித்தரமாகக்கொண்டு 
- நன்கு ஒப்பிடப்பட்ட , எளிதில் அமைக்கக்கூடிய டங்ஸ்டன் இழை 
மின் விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன . இம் மின் விளக்குகள் 
குறிப்பிட்ட அளவு ஒளிப் ---- பாயத்தை வெளிவிடும் வகையில் ,, 
குறிக்கப்பட்ட அளவு மின் அழுத்தம் ( Volutige) , மின் ஓட்டம் 
( Current ) கொண்டு ஒளியைக் கொடுக்கின்றன . 
**11.5. 
> * 11.5 . திண்மைக் கோணம் Solid angle ) : 


ஒளிமூலமொன்றிலிருந்து வெளியிடப்படும் ஒளியானது ஒரே 
நேர்கோட்டில் பரவுவதில்லை . ஒரு புள்ளியிலிருந்து துவங்கி கன 
அளவு வெளியில் ! Volume o ! S3 : ! ce ) அமையும் பல நேர்க் கோடு 
களில் - பரவுகின்றது . எனவே திண்மைக் கோணத்தைப்பற்றித் 
தெரிந்துகொள்ளுதல் அவசியமாகின்றது . 


திண்மைக் கோணத்தைக் 

கரு துவதற்குமுன்பு நேரியல் 
கோணத்தை ( Linear angle ) அளத்தலைப்பற்றிக் கருதுவோம் . 


C 


- 


படம் 11.3 


3241 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படம் 11.2 a ) - ல் காட்டப்பட்டுள்ளபடி , கோணம் 8 - வின் வட்ட 
அளவை , 

கோணம் 8 - வைத் தாங்கும் வட்ட வில்லின் நீளம் 
8 ( ரேடியனில் ) 

வட்டத்தின் ஆரம் ( K ) 
என வரையறுக்கலாம் . 


- 


இஃது ரேடியன்கள் ( Radians ) என்னும் அலகால் குறிக்கப் 
படும் . ( வட்டத்தின் ஆரத்தின் நீளத்திற்குச் சமமான வட்ட வில் 
வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் ஒரு ரேடியன் ஆகும் . ] 

கோணத்தின் மதிப்பு , வட்டத்தின் ஆர மதிப்பையும் , 
நீளங்களை அளப்பதற்குப் பயன்படுத்தும் அலகுகளையும் பொறுத் 
தது அல்ல . 


எனவே நாம் முன்பு கருதிய விகிதத்தின்படி ஒரு புள்ளியில் 
அமையும் நேரியல் கோணம் ( ரேடியன்களில் ) 
வட்டவில்லின் மொத்த நீளம் வட்டத்தின் பரிதியின் நீளம் 

வட்டத்தின் ஆரம் 
2mr 

= 27 ரேடியன்கள் ஆகும் . 
அதாவது 360 ° ஆகும் . 


ஆனால் திண்மைக் 

கோணமானது , 

ஒரு பரப்பானது ஒரு 
புள்ளியில் தாங்கும் கோணத்தைக் குறிக்கும் . உதாரணமாக நேர் 
வட்டக் கூம்பொன்று ஒரு கோளத்தை 11.2 { b ; - ல் காட்டப்பட் 
டுள்ளவாறு , கோள உச்சிப் பரப்பு A உண்டாகுமாறு வெட்டுவ 
தாகக் கொள்வோம் . அக்கூம்பினுள் அடங்கும் கோணம் திண்மைக் 
கோணம் ( Solid angle ) எனப்படும் . எனவே திண்மைக் கோணம் 
ய - வை , 
கோணத்தினுள் அடங்கும் கோளத்தின் புறப்பரப்பு A 

( கோளத்தின் ஆரம 
என வரையறுக்கலாம் . 


AL 


அதாவது . 


எனவே திண்மைக் கோனாம் , கோளத்தின் ஆரத்தின் வேறுபட்ட 
மதிப்புகளையோ அல்லது பரப்பை அளப்பதற்குப் பயன்படும் 
அலகுகளை யே பொறுத்தது அல்ல . திண்மைக் 

திண்மைக் கோணத்தை 
அளப்பதற்குப் பயன் படும் அலகு ஸ்டிரேடியன்கள் (Steradians) 
ஆகும் , எனவே ஒரு ஸ்டிரேடியன் , ஓரலகு ஆரம்கொண்ட கோளத் 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


325 


தின் புறப் பரப்பில் , ஓரலகுப் பரப்பைக் கொள்கின்றது . 

எனவே 
கோளமொன் றின் மையத்தில் உண்டாகும் திண்மைக் கோணம் , 


கோளத்தின் புறப்பரப்பு 
( கோளத்தின் ஆரம் } 


47R 
RP 


41 ஸ்டிரேடியன்கள் ஆகும் . 


அதாவது புள்ளியொன்றில் அமையும் திண்மைக் கோணம் 
* 47 ஸ்டிரேயன்கள் ஆகும் . 


எனவே படம் 11.3 - ல் காட்டப்பட்டுள்ளதுபோன்று பரப்பு 
BC யானது புள்ளி 0 - வில் தாங்கும் திண்மைக் கோணத்தைத் 
தீர்மானிக்க வேண்டுமெனக் கொள்வோம் . பரப்பின் இறுதிப் 
புள்ளிகள் B , C ஆகியவற்றை 0 - வுடன் இணைக்கவும் . OBC 


பல 


படம் 11.3. 


என்னும் கூம்பு கிடைக்கின்றது . OB- ஐ ஆரமாகவும் 0 - வை மைய 
மாகவும் கொண்டு கோளமொன்றை வரையவும் . இக் கோளம் , 
கூம்பு OBC- ஐ A , B என்னும் விளிம்பு புள்ளிகளில் வெட்டிக்கொள் 
கின்றது . எனவே கூம்பினுள் கோளத்தின் புறப் பரப்பு AB , 
0 - வில் அமைக்கும் திண்மைக் கோணம் . 


பரப்பு AB 

ஆகும் . 


( OB 


பரப்புகள் BC , AB இவைகளுக் கிடைப்பட்டக் கோணம் 0 எனில் , 
பரப்பு AB = பரப்பு BC . காஸ் 8 ஆகும் . 


326 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


* 


.. BC- யானது 0 - வில் அமைக்கும் 

பாப்பு AB 
திண் மைக் கோணம் 

( UB ) 
பரப்பு BC . காஸ் 6 

ஆகும் . 

( B 
[ * குறிப்பு : பாடத் திட்டத்தில் ( Syllabus ) இடம் பெறாத பகுதி . 

ஆனால் ஒளியளவியலைப் படித்தலுக்குத் தெரிந்திருக்க 

வேண்டியது அவசியமாகும் . ) 
11.6 . ஒளிவிளக்கப் பாயம் : 

மங்கலான ஒளியூட்டமுடைய பொருளொன்றை நிழற் படம் 
எடுக்கும் பொழுது அதிகக் காலத்திற்கு ஒளித் திறப்பு ( Exposure ) 
செய்ய வேண்டியுள்ளது . படத் தகட்டின் மீது பூசப்பட்டுள்ள கூழின் 
[ Emulsion ) செயல் திறன் , அதன் மீது படும் ஒளியாற்றலின் 
அளவைப் பொறுத்தது . ஆனால் கண்ணைப் பொறுத்த வரை 
பொலிவுப் பார்வை உணர்வு { Se ? sitiveness of Brighinass ) , கண் 

ணு ள்ளே செல்லும் ஒளிஆற்றல் - கால வீதத்தைப் பொறுத்தது . 
ஒளிமூலமொன்றிலிருந்து ஒரு வினாடியில் வெளியே பாயும் ஒளி 
யாற்றல் ஒளிவிளக்கப் பாயம் Lumious flux ) எனப்படும் . ஒளி 
விளக்கப் பாயத்தின் அலகுலூமென் ( Limen ) ஆகும் . 

படித்தர வத்தியின் ஒளி செலுத்தும் தன்மையைக்கொண்டு , 
லூமென் 

வரையறுக்கப்பட்டுள்ளது . ஒரு படித்தவத்தியின் 
அளவுக்கு ஒளியை வெளியிடும் ஒரு புள்ளி ஒளி மூலத்திலிருந்து , 
ஓரலகு திண்மைக் கோணத்தில் வெளியிடப்படும் ஒளிவிளக்கப் 
பாயத்தின் ( Lumirons flus ) அளவு ஒரு லூமென் எனப்படும் . 
எனவே படித்தர வத்தியானது ஒளியை எல்லாத் திசைகளிலும் 
சம அளவில் பரப்பினால் , மொத்தம் 471 ஸ்டிரேடியன்களில் ஒளி 
பரவுகின்றது . இதனால் எல்லாத் திசைகளிலும் அதிலிருந்து 
பரவும் மொத்த ஒளிவிளக்கப் பாயம் ( Totil luminous flux ) 47 
லூ மென்கள் ஆகும் . ஒளிவிளக்கப் பாயத்தை எப்பொழுதும் F 
என்ற எழுத்தினால் குறிப்பிடுவது வழக்கம் . 


ட்டம் 


11.7 . ஒளியூட்ட 

பொருள்களெல்லாம் அவைகளிலிகுந்து எதிரொளிக்கப்படும் 
ஒளியினால் கண்ணுக்குப் புலனாவதினால் , ஒளியை அவற்றின் மீது 
படுமாறு செய்ய வேண்டும் . அதாவது அவைகளை ஒளியூட்ட 
வேண்டும் . ஒளியூட்டும் பொழுது ஒளியூட்டம் {llluminution ) 
அதிகமாக இருந்தால் தான் நன்றாகப் பார்க்க இயலுகின்றது . 

ஒரு பொருளின் பரப்பு அடைந்திருக்கும் ஒளியூட்ட அளவை 
அதன் ஓரலகுப் பரப்பின் மீது படும் ஒளிவிளக்கப் பாயத்தினைக் 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


821 


கொண்டு அளக்கலாம் . இதன் படி A அலகுகள் பரப்பு கொண்ட 
ஒரு பரப்பின் மீது விழும் ஒளிவிளக்கப் பாயத்தின் ஒளி ஆற்றல் 
காலவிதம் F- லூமென்கள் 

என்றும் பரப்பின் மீது 

ஏற்படும் 
ஒளியூட்டம் (Illumination ) E என்றும் கொண்டால் , 
ஒளியூட்டம் E = 

A 
ஒளியூட்டத்திற்கு பயன் படுத்தப்படும் அலகு , லூமென்கள் 
ஓரலகுப் பரப்பு lumens / unit area ) ஆகும் . 

‘ பாட் Phot ) என்பது ஒளியூட்டத்திற்கான அலகாகும் . ஒரு 
பரப்பானது ஒளிப்பாயத்திற்கு நேர்குத்து நிலையில் வைக்கப்படும் 
பொழுது , அப்பரப்பின் ஒவ்வொரு ச.செ.மீ. மீதும் ஒரு லூமென் 
ஒளிப்பாயம் படுமேயானால் , ஒரு பாட் ஒளியூட்டம் ஏற்பட் 
டுள்ளது எனப்படும் . அதாவது ஒரு செ.மீ. ஆரம் கொண்ட 
கோளத்தின் மையத்தில் படித்தர வர்த்தி திறன் கொண்ட புள்ளி 
ஒளிமூலமொன்று வைக்கப்படும் பொழுது , அக் கோளத்தின் பரப்பு 
பெறும் ஒளியூட்டத்திற்குச் சமமாகும் . 

இந்த அலகு மிகப் பெரியதொன்றாகும் . எனவே மீட்டர் 
வத்தி ( Me re - candle ) வரையறுக்கப்பட்டது , 

ஒரு சதுர மீட்டர் 
பரப்பின் மீது 

ஒரு லூமென் ஒளிப்பாயம் நேர்க்குத்தாகப் படும் 
பொழுது ஏற்படும் ஒளியூட்டம் , மீட்டர் - வத்தி எனப்பட்டது . இந்த 
ஒளியூட்டமானது , ஒரு மீட்டர் ஆரம்கொண்ட கோளத்தின் 
மையத்தில் ஒரு படித்தர வத்தி திறன் கொண்ட புள்ளி ஒளிமூலம் 
வைக்கப்படும் பொழுது , அக் கோளப்பரப்பின் மீது ஏற்படும் 
ஒளியூட்டத்திற்குச் சமமாகும் . எனவே மீட்டர் வர்த்தி “ பாட் 
ஆகும் . 

1 
. 

பாட் . ஆகும் . 
100 


எனவே மீட்டர் வர்த்தி = ( 


) 


- [ குறிப்பு : நம்மிடம் சம அளவு ஒளியூட்டம் கொண்ட இரு 
பரப்புகள் இருப்பதாகக் கொள்வோம் . அதில் ஒன்று ஒரு ச.அடி 
பரப்புடையது எனவும் . மற்றது ச.மீட்டர் பரப்புடையது எனவும் 
கொண்டால் , ஒரு ச.மீட்டர் பரப்பின் மீது படும் ஒளி அளவு தான் 
அதிகம் என்பது தெளிவு. ஏனெனில் 1 மீ = 3 28 அடி . எனவே , 

1 
1 லூமென் மீட்டர் ? = 

3.28 

லூமென் / அடி ) 
அல்லது 

0.093 லூமென் / அடி ஆகும் . 
மேலும் 

1 லூமென் / அடி 10.76 லூமென் ( மீட்டர் ):7 


328 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ஒளியூட்டங்களில் ஏற்படும் பெரும் மாறுதல்களுக்கு ஏற்ப நம் 
கண்கள் சரிசெய்து கொள்கின்றன . இது கண் தக அமைதல் 
( Accommodation of the eye ) எனப்படும் . கோடைக்கால வெப்ப 
நிலையில் ஏறத்தாழ 1,07,600 லூமென் / ச.மீ . அளவுக்கு ஏற்படும் 
ஒளியூட்டம் , மழைக்காலத்தில் மேக மூட்டமாக இருக்கும்பொழுது , 
6000 லூமென் / ச . மீ . அளவுக்கு மாறுகின்றது . இந்த மாறுதல் 
களுக்கு ஏற்ப 

தன்னைப் பக்குவப்படுத்திக் கொள்ளும் 
வகையில் அமைக்கப்பட்டுள்ளது . இரவு நேரத்தில் பெரும்பாலும் 
30 லூ மென் /ச.மீ . அளவிலிருந்து 220 லூமென் / ச . மீ . செயற்கை 
ஒளியூட்டங்கள் இருக்குமாறு விளக்குகளை வைத்துக் கொள்கிறோம் . 
இதற்கும் நம் கண்கள் பழக்கப்பட்டவைகளாக 

உள்ளன . 
பலவைகைப்பட்ட செயல்களுக்குக் கீழ்கண்ட ஒளியூட்டங்கள் 
போதுமெனப் பாகுபடுத்தியுள்ளனர் . 


கண் 


- 


ஒளியூட்டம் ( லூ மென் / ச.மீ .) 


படிப்பதற்கு 


75 


கடின நிலை படிப்பிற்கு 


160 


சமையலறை 


75 


தூக்க அறை 


30 


வரவேற்பு அறை 


75 


உண்ணும் அறை 


75 


கடையின் உள்பக்கம் 


110 - ம் அதற்கு மேலும் 


கடையின் வெளிப்பக்கம் 


1100- ம் அதற்கு மேலும் 


அச்சுக் கோர்க்கும் அறை 


320 


அறுவை சிகிச்சை அறை 


3200 


11.8 . ஒளிவிளக்கச் செறிவு ( அல்லது ) ஒளியூட்டத் திறன் 

(Luminous Intensity or illiminating Power ) 
படம் 11.4 - ல் புள்ளி ஒளிமூலம் S- னால் ஒளியூட்டப்பட்டுள்ள 
பரப்பு A- காட்டப்பட்டுள்ளது . 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


329 


பரப்பு A- ன் ஒளியூட்டம் S- ல் இருந்து அதன்மீது படும் ஒளி 
விளக்கப் பாயத்தைப் பொறுத்துள்ளது . அதாவது பரப்பு A- யினால் , 


படம் .114 


S- ல் தாங்கப்படும் திண்மைக் கோணம் ம - யின் வழியாக ஒளிமூலம் 
S- லிருந்து பரப்பை அடையும் ஒளி விளக்கப் பாயத்தைப் 
பொறுத்தது . ஒளிச் செறிவு மிக்க மூலமாக இருப்பின் , குறைந்த 
அளவு திண்மைக் கோணத்திற்குக் கூடப் பரப்பு A அதிக 
ஒளியூட்டத்தைப் பெறும் . 

எனவே 

ஒளிமூலமொன்றிலிருந்து 
குறிப்பிட்டதொரு திசையில் ஓரலகுத் திண்மைக் கோணத்தில் 
வெளியிடப்படும் ஒளிவிளக்கப் பாயம் . அவ்வொளி மூலத்தின் ஒளிச் 
செறிவு அல்லது ஒளியூட்டத்திறன் ( Luminous intensity or 
illuminating power ) எனப்படும் . இது I- என்னும் எழுத்தால் 
குறிக்கப்படும் . இதன் அலகு லூமென் ஆகும் . 

படித்தர வத்தியானது ஓரலகு திண்மைக் கோணத்தில் ஒரு 
லூமென் ஒளிப்பாயத்தை வெளியிடுகின்றது . எனவே குறிப்பிட்ட 
திண்மைக் கோணத்தில் ஒளி மூலமொன்று வெளிவிடும் ஒளி 
விளக்கப் பாயத்திற்கும் , படித்தரவத்தி வெளியிடும் ஒளிவிளக்கப் 
பாயத்திற்குமான விகிதம் , ஒளியூட்டமாகின்றது . 

எனவே 
ஒளியூட்டத்திற்கான அலகு படித்தர வத்தியாகும் . இதனால் 
ஒளி மூலங்களைக் கருதும் பொழுது குறிப்பிட்ட அளவு படித்தர 
வத்தி திறன் கொண்டது எனக் குறிப்பிடலாம் . 
11.9 . பரப்பொன்றின் ஒளியூட்டம் 

சீரான புள்ளி ஒளிமூலத்திலிருந்து வெளியிடப்படும் 
ஒளிக்கதிர்களுக்கு முன்னர் வைக்கப்படும் சிறு பரப்பொன்றின் 
ஒளியூட்டம் ( Illumination } , 

( அ ) ஒளிமூலத்திலிருந்து பரப்பு வைக்கப்பட்டுள்ள தூரம் , 
(ஆ ) ஒளிமூலத்தின் செறிவு , 

( இ ) பரப்பின் மீது ஒளிக்கதிர்கள் படும் கோணம் , 
ஆகியவைகளைப் பொறுத்தது . 


1830 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


அக் 


ந P 


3 


444 


( அ ) ஒளிமூலம் - பரப்பு இவைகளுக்கிடைப்பட்ட தொலைவினால் 

ஏற்படும் விளைவு 

S- என்பது சீரான ஒளி கொடுக்கும் புள்ளி மூலம் எனக் 
கொள்வோம் . அதன் ஒளிவிளக்கச் செறிவு P எனக் கொள்வோம் . 
ஒரு வினாடிக்கு அதிலிருந்து வெளியிடப்படும் மொத்த ஒளி 
ஆற்றல் 471P லூமென்கள் ஆகும் . பி - ஐ மையமாகவும் 11 அலகு 
ஆரமும் கொண்ட 

ஒரு கோளத்தைக் கருதுவோம் . 
கோளத்தின் ஓரலகு சதுரப்பரப்பின் மீது செங்குத்தாக விழும் ஒளி 

P 
ஆற்றல் 47 F , 

ஆகும் . அல்லது என்பது அப் பரப்பின் மீது 
உள்ள ஒளியூட்டம் ஆகும் . 
முன்போலவே 1 , அலகு 

ஆரமும் , S- ஐ மையமாகவும் 
கொண்ட மற்றொரு கோளம் வரைய அதன் பரப்பின் மீது 

P 
செங்குத்தாக விழும் ஒளியூட்டத்தின் மதிப்பு என்பதாகு ம் . 
எனவே ஒளிமூலத்தின் ஒளிச்செறிவு எதுவாக இருப்பினும் 

1 1 
ஒளியூட்டங்களின் மதிப்புகளின் விகிதம் - 

அதா 
வது மற்ற எல்லா அளவுகளும் சமமாக இருக்கும் பொழுது ஒரு 
புள்ளியில் ஏற்படும் ஒளியூட்டம் , அப் புள்ளி ஒளிமூலத்திலிருந்து 
இருக்கும் தூரத்தின் இருமடிக்கு எதிர்விகிதத்தில் இருக்கின்றது . 


2 


: 


ஆகும் . 


2 


ஆகும் , 


( ஆ ) ஒளிமுலத்தின் செறிவினால் ஏற்படும் விளைவு 
U முன் பகுதிப்படி P அலகு ஒளிச்செறிவு கொண்ட , தூரத்தில் 

P 
ஒரு புள்ளி ஒளி மூலத்தினால் உண்டாகும் ஒளியூட்டம் 
எனவே ஒளியூட்டம் , ஒளிச்செறிவிற்கு நேர் விகிதத்தில் உள்ளது . 
ஒரு பரப்பில் ஏற்படும் ஒளியூட்டம் , ஒரு மூலத்தின் ஒளிச்செறிவு 

வைகளுக்கு இடைப்பட்ட - இந்த தொடர்பை , இரண்டு ஒளி 
மூலங்களின் ஒளிச் செறிவுகளை ஒப்பிடு தலுக்குப் பயன்படுத்தலாம் . 
இரண்டு ஒளி மூலங்களின் ஒளிச் செறிவுகள் முறையே P , P , 
என்றும் , அவைகளினால் சம ஒளியூட்டம் ஏற்படும் புள்ளிகள் 
முறையே , தூரங்களில் அமைந்துள்ளன என்றும் கொண்டால் , 

P 


2 


அல்லது , 


--- 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


331 


( இ ) படுகோணத்தினால் ஏற்படும் விளைவு 

ஒளிச்செறிவு P அலகுகள் கொண்ட ஒளிமூலம் S- ல் இருந்து , 
r- தூரத்திலுள்ள சிறு பரப்பு dA -ன்மீது செங்குத்தாக விழும் ஒளிப் 

P 
dA 

பரப்பு dA - க்கு 8 
கோணத்தில் சாய்ந்திருக்கும் பரப்பு 
சாய்ந்திருக்கும் பரப்பு dA- வும் இதே 

பாயம் 
P 
dA 

dA காஸ் 9 . 


( 


எனவே 


adA- வின் வழியாகச் செல்லும் பாயம் 


dA காஸ் 8 ஆகும் . பரப்பு 


dA-வின் வழியாகச் செல்லும் பாயம் 


dA காஸ் 8 . 


எனவே ஓரலகுப் பரப்பின் மீது விழும் பாயம் 


காஸ் e . 


r ? | 


- 


படம் 11.5 
பரப்பு dA-வின் மீது கதிர்கள் படும் கோணமானது கதிர் 
SR , பரப்பு dA- வுக்கு குத்துக்கோடான RY , இரண்டுக்கும் 
இடைப்பட்ட கோணம் 0 வாகும் . எனவே தொலைவிற்கு 
அப்பால் அமைந்துள்ள ஒரு பரப்பின் மீது P அலகுகள் ஒளிச் 
செறிவு கொண்ட ஒரு ஒளி மூலத்திலிருந்து கதிர்கள் படுகோணம் 

P காஸ் G 
9 - வாக இருக்கும் பொழுது ஏற்படும் ஒளியூட்டம் 1 = 

எனவே , பரப்பொன்றின் மீது ஏற்படும் ஒளியூட்டம் படு 
கோணத்தின் காஸ் மதிப்பைப் பொறுத்து மாறுபடுகின்றது . இது 
தான் ஒளியூட்டத்திற்கான லாம்பெர்டின் காஸ்விதி | 1 2mbert s 
cosine law ) எனப்படுகின்றது , மேலும் , இது புள்ளி ஒளி மூலங் 
களுக்கும் சிறு பரப்புகளுக்குமே பொருந்தும் என்பது கவனிக்கத் 
தக்கது . 


333 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


11.10 . இரண்டு ஒளி மூலங்களின் ஒளிச்செறிவுகளை ஒப்பிடுதல் : 

பரப்புகளின் பளபளப்புகளில் ஏற்படும் வேறுபாடுகளைக் கண் 
எளிதில் காணும் தன்மை கொண்டது . இந்த உண்மை ஒளி 
மூலங்களின் ஒளிச்செறிவுகளை ஒப்பிடுவதில் பெரிதும் பயன் 
படுகின்றது . 


இரண்டு பரப்புகள் A : A , என்பவை ஒளியைச் சம அளவில் 
விரவல் அடையும்படிச் செய்பவை எனக் கொள்வோம் . அவைகள் 
முறையே P !, P , என்னும் ஒளிச்செறிவுகள் கொண்ட S ,, S ; 
என்னும் ஒளி மூலங்களால் ஒளியூட்டப்படுகின்றன எனக் கொள் 
வோம் . ஒளிக்கதிர்கள் அவைகளின் மீது நேர்க்குத்தாகப்பட்டால் 


A; - ன் ஒளியூட்டம் 


P-ம், 
* 


A.- ன் ஒளியூட்டம் 


ஆகும் . 


சம் 


இரண்டு பரப்புகளும் 
அளவு ஒளி பெறுமானால் 
அவைகளின் ஒளியூட்டங்களும் சமமாகும் . எனவே , 
P , P , 

இந்தச் சமன்பாடு ஒளியளவியலைப் 


ஒளி 


படிப்பதற்குப் பயன்படும் அடிப்படைச் சமன்பாடாகும் . 
மூலங்களின் செறிவுகளை ஒப்பிட இந்த முடிவை அடிப்படையாகக் 
கொண்டு பல ஒளியளவியல் மானிகள் அமைக்கப்பட்டுள்ளன . 


ஒளி அளவியல் மானிகள் 


1.11 


இதில் 


ரம்ஃபோர்டின் நிழல் - ஒளிமானி - ( Rumford s shadow 
photometer ) 
இந்த ஒளி அளவியல்மானி மிகவும் எளிதானது . 
R ,, R , என்னும் இரண்டு தண்டுகள் படம் 11.6- ல் காட்டப் 
பட்டுள்ளது போன்ற அமைப்பில் உள்ளன . இவைகள் ஒளியை 
விரவச் செய்யும் வெண் திரையொன்றின் முன்னால் வைக்கப்பட்டு 
உள்ளன . மேலும் இந்த தண்டுகள் ஒரு குத்து அச்சின்மேல் 
சுழலும்வண்ணம் 

உள்ளன . 

S ) , S , ஒன்பவை ஒப்பிடப்பட 
வேண்டிய ஒளிமூலங்கள் எனக் கொள்வோம் . S.- னால் ஏற்படும் 
R- ன் நிழல் திரையின் மீது T என்னும் பகுதியிலும் , S.- வினால் 
ஏற்படும் , R.- வின் நிழல் திரையின் 

S என்னும் பகுதியிலும் 
விழுகின்றன . இரண்டு நிழல்களும் ஒன்றையொன்று சற்றே 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


333 


-வெண்திரை 


R2 


. 


83 


தண்டின் வடிவம் 
படம் 116. ரம்ஃபோர்டின் நிழல் ஒளிமானி 
தொடும்வரை தண்டுகள் சுழற்றப்படுகின்றன . ஆனால் ஏற்படும் 
நிழல்கள் ஒன்றின் மேல் மற்றது அமையக்கூடாது . திரையின்மீது 
T- என்னும் பகுதியில் அமையும் நிழல் S- ஆல் ஏற்படுத்தப்பட்டது . 
ஆனால் S.- ஆல் ஒளியூட்டப்படுகின்றது . இப்பொழுது இரு 
நிழல்களும் சம அளவு கருமையாக இருக்குமாறு ஒளிமூலங்களின் 
நிலைகளைச் சரிசெய்ய வேண்டும் . இச்சமயத்தில் திரையின்மீது 
இரண்டு ஒளிமூலங்களினாலும் ஏற்படும் ஒளியூட்டம் சமமாகும் . 
எனவே ஒளிமூலங்களின் ஒளிச்செறிவுகளின் விகிதம் , திரையி 
லிருந்து அவைகளுக்குள்ள தூரங்களின் இருமடிக்கான விகிதத் 
திற்குச் சமமாகும் . எனவே அவைகள் முறையே ஒளிச்செறிவுகள் 
P ,, P, அளவு கொண்ட மூலங்கள் என்றும் , திரையிலிருந்து அவை 
அமையும் தொலைவுகள் முறையே , r , எனவும் கொண்டால் 
P , 

எனவே , rj , r , இவற்றைக்கொண்டு 
அவைகளின் ஒளிச்செறிவுகளை ஒப்பிடலாம் . S.- என்பது படித்தரம் 
எனக்கொண்டால் , P , தெரிந்த அளவாக - அமையும் . எனவே , 
ஒளிமூலம் S.- வின் ஒளிச்செறிவினைக் கணக்கிட இயலும் . 
11.12 . புன்சனின் ஒளிமானி ( Bunsen s photometer ) 

இவ்வொளிமானியில் ஒளிபுகா வெண் தாள் P சட்டமொன்றில் 
செங்குத்தாகப் பொருத்தப்பட்டுள்ளது . அதன் மையத்தில் ஒரு 


. 


P , 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


சிறு வட்டப் பகுதியில் கிரீஸ் தடவப்பட்டு , அப்பகுதி G மட்டும் 
ஒளிக்கசியும் பரப்பாகச் செய்யப்பட்டுள்ளது . 


S2 


ே 


லே 


M 


P 


Ag 


ப 


படம் 10.7 . புன்சனின் கிரீஸ் பொட்டு ஒளிமானி 
ஒப்பிடவேண்டிய இரண்டு ஒளிமூலங்கள் S. , S , இரண்டிற்கு 
மிடையில் - அவைகளின் மையங்களும் , ஒளி அளவியல்மானியின் 
மையமும் ஒரே கிடைக்கோட்டில் அமையுமாறு வைக்கப்பட்டுள்ளது. 
ஒளிமூலம் S. ஏதாவது ஒரு பொருத்தமான தொலைவில் வைக்கப் 
படுகின்றது . பின்னர் S.- வின் நிலையை மாற்றி , வெண் தாளின் 
மற்றப் பகுதிகளிலிருந்து கிரீஸ் உள்ள பகுதியை வேறுபடுத்த 
இயலாத அளவுக்குச் சம ஒளியூட்டம் ஏற்படுமாறு செய்யப் 
படுகின்றது . இப்பொழுது கிரீஸ் இடப்பட்ட பகுதி பெருமளவு 


U 


ஒளியூட்டமும் ஒளி அள்வியலும் 


335 


கின்றது . 


ஒளியை ஊடுருவ விடுகின்றது . தாளின் மற்றப் பகுதி எதிரொளிக் 

கிரீஸ் பகுதியில் படும் ஒளியில் ஒரு பகுதியான x-ஐ 
ஊடுருவவும் , ( 1- x ) ஐ எதிரொளிக்கவும் செய்கின்றது 
கொள்வோம் . மேலும் , S , - ன் ஒளியூட்டம் 1 -எனவும் S.- வின் 
ஒளியூட்டம் 1 , -எனவும் கொள்வோம் . 


எனக் 


S.- ன் பக்கமிருந்து பார்த்தால் , கிரீஸ் பட்ட பகுதியின் . ஒளிச் 
செறிவு xl , + {1 - x )I , ஆகும் . இதில் முதல் பகுதி S. பக்கத் 
திலிருந்து கசிந்தது ; இரண்டாவது பகுதி S. - பக்கத்திலிருந்து 
எதிரொளிக்கப்பட்டது . இந்த ஒளிச்செறிவானது தாளின் மற்றப் 
பகுதிகளிலுள்ள ஒளிச்செறிவுக்குச் சமம் எனில் , 
xl , + ( 1 - x ) I , = I , 

xI , 

அல்லது 1 , = T. 
இதேபோல் S , பக்கத்திலும் கணக்கிடலாம் . 


x , 


x 1 , + ( 1 - x ) 1 , = 1 , 

எனவே , 1 , = 1 , 


எனவே , கிரீஸ் இடப்பட்ட பகுதி மற்றப் பகுதியிலிருந்து வேறு 
படுத்த இயலாமல் இருக்கும் பொழுது , S .,, S , இவைகளினால் 
இரண்டு பக்கங்களிலும் ஏற்படுத்தப்படும் ஒளியூட்டங்கள் சமமாகும் . 
உனவே P ,, P. முறையே அவைகளின் ஒளிச்செறிவுகளையும் , 
r :, r, என்பவை வெண் தாளிலிருந்து அவைகளின் தூரங்களையும் 
குறிக்குமானால் , 

P. P, 


வெண் தாளின் இரண்டு பக்கங்களையும் ஒரே நேரத்தில் 

காட்டப்பட்டுள்ளபடி , 
பார்ப்பதற்கு வசதியாக , படம் 11.7 - ல் 
M. , M , என்னும் இரண்டு சமதள ஆடிகள் பொருத்தப் 
பட்டுள்ளன . 


. 


11.13 . ஜாலியின் பாரபின் மெழுகு ஒளிமானி 

பாரபின் மெழுகு ஒளிமானி ஒளிபுகாத் ( Opaqur ) தகடான 
0 - வின் மீது பக்கத்திற்கு ஒன்றாக . பொருத்தப்பட்டுள்ள , இரண்டு 
பாரப்பின் மெழுகுக்கட்டி பாப்புகள் A.A , ஆகியவற்றைக்கொண்டு 
அமைக்கப்பட்டுள்ள தாகும் . இந்த அமைப்பினால் ஒளி ஒரு 
பக்கத்திலிருந்து மறு பக்கத்திற்குச் செல்ல இயலாது . 

படம் 


3361 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


11.8 - ல் F- என்பது ஒளிபுகாத் தகடு ; A , B என்பவை சம் . அளவு 
பரப்பும் தடிமமும் கொண்ட மெழுகுக் கட்டிகள் . 


F 


AAL 


K 


- 2 


S2 


கண் 


படம் 11.8 . ஜாலியின் பாரபின் மெழுகு ஒளிமானி 


இப்பொழுது மெழுகுக் கட்டிகளின் அமைப்பு ஒரு நகர்த்தக் 
கூடிய தாங்கியில் பொருத்தப்பட்டால் , ஒளியளவியல் மானியாகச் 
செயல்படுகின்றது . 

ஒளிமானியின் இரண்டு பக்கங்களிலும் 
பக்கத்திற்கு ஒன்றாக .ஒப்பிடவேண்டிய ஒளிமூலங்கள் S ,, S 
இரண்டும் வைக்கப்பட்டுள்ள தாகக் கொள்வோம் . S. , S , இவை 
களிலிருந்துவரும் ஒளி முறையே A , B என்னும் மெழுகுக் கட்டிகளை 
ஒளியூட்டுகின்றன . 


இப்பொழுது S , என்னும் ஒளிமூலத்தை ஒளிமானியிலிருந்து 
குறிப்பிட்ட தூரம் 1. இருக்குமாறு நிலையாக வைக்கவும் . E- ல் 
கண்ணை வைத்து பார்க்கும்பொழுது இரண்டு மெழுகுக் கட்டிகளும் 
சம அளவு ஒளியைப் பெறும்படி S.- வை மாற்றிச் சரிசெய்யவும் . 
இரு பக்கங்களும் சம ஒளியூட்டம் பெறும் நிலையில் S ,, B இரண் 
டுக்கு மிடைப்பட்ட தூரம் r , எனக் கொள்ளவும் . 


எனவே , 


P. 


P , 


அல்லது 


P 
, 


P , 
P , 


2 ஆகும் . 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


( 11.14. லம்மர் - பிராடன் ஒளிமானி ; 

எங்கெல்லாம் ஒளிர் செறிவுகளை மிகவும் நுண்ணிய அளவுக்கு 
ஒப்பிட வேண்டுமோ அங்கெல்லாம் , லம்மர் -பிரர்டன் ( Lummer• 
Brodhun ) ஒளிமானி பயன்படுத்தப்படுகின்றது . இது புன்சனின் , 
கிரீஸ் - பொட்டு ஒளிமானியின் சிறப்புற அமைக்கப்பட்ட - வடிவ 
மாகும் . இதில் 450 கோணங்களைக் கொண்ட இரு செங்கோணப் 
பட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன . இவற்றின் மூலம் ஒரு 
பக்கத்திலிருந்து வரும் ஒளியின் முழுப்பகுதியும் அதே பக்கம் முழு 
அக எதிரொளிப்பு அடையுமாறும் , மறுபக்கத்தில் இருந்து வரும் 
ஒளி முழுவதும் ஊடுருவிச் செல்லுமாறும் செய்யப்படுகின்றது . 
இதில் முழுவதுமாக ஊடுருவிச் செல்லும் ஒளி , பார்வைப் புலத்தில் 
ஏற்படும் . படிவத்தின் மையமாக அமைகின்றது . 


Als 


12 


S. 


( 


படம் 11.9 . 


லம்மர் - பிராடன் ஒளிமானி 


அவைகளின் 


படம் 11.9 - ல் உள்ள C , D என்பவை இரு சமபக்கச் செங் 
கோணப் பட்டகங்களாகும் . 

கர்ணப் பக்கங்கள் 
ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்குமாறு அமைக்கப்பட் 
டுள்ளன . பட்டகம் C- யின் கர்ணப்பக்கம் குவிபரப்பாக இருக்குமாறு 
வளைந்துள்ளமையால் , பட்டகங்கள் தொட்டுக்கொண்டிருக்கும் 
பரப்பு , மையத்தில் ஒரு சிறு வட்ட அளவாக அமையும் . மற்ற இடங் 
களில் இரண்டுக்கும் இடையே காற்றுப் படலம் இருக்கும் . இது 
தான் லம்மர் பிராடன் கனச் சதுரம் எனப்படும் ... 

படத்தில் காணப்படும் A , B என்பன மங்கனீசியம் கார்பனேட்டு 
போன்ற ஒளிவிரவும் பொருளால் பூசப்பட்டுள்ள திரையொன்றின் 

22 


3BS 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


இரண்டு பக்கங்கள் . இரண்டு பக்கங்களிலும் முறையே S. , S. 
என்ற ஒளிமூலங்கள் வைக்கப்பட்டுள்ளன . அவைகளில் இருந்து 
வரும் ஒளி செங்குத்தாக இப்பரப்புகளின் மீது படும்பொழுது இவை 
ஒளியூட்டப்படுகின் றன் . திரையின் இரு பக்கங்களிலிருந்தும் ஒளி 
எ திரொளிக்கப்படுகின்றது . இவற்றில் A-யிலிருந்து எதிரொளிப் 
பிற்குப் பிறகு வரும் 1 , 2 , 3 என்னும் எண்ணிட்ட கதிர்கள் பட்டகம் 
G- யில் முழு எதிரொளிப்பிற்குப் பின்னர் பட்டகம் C- ஐ அடை 
கின் றன . அதேபோல் B- யில் எதிரொளிப்பிற்குப் பின்னர் 4 , 5 , 6 
என்னும் எண்ணிட்ட கதிர்கள் , H ல் முழு எதிரொளிப்பிற்குப் 
பின்னர் பட்டகம் D- ஐ அடைகின்றன . பட்டகம் ( -யின் மீது விழும் 
கதிர்களில் 1 , 3 முழு அக எதிரொளிப்புக்கு உள்ளாகின்றன . கதிர் 
2 மட்டும் ஊடுருவிச் செல்கின்றது . கண்ணருகு வில்லை E , பட்டகம் 
D- யின் கர்ணத்தை நோக்கி வைக்கப்பட்டிருந்தால் , பார்வைப் 
புலனின் மையப் பகுதி , A-யிலிருந்து ஊடுருவி வரும் கதிர் 2 - ஆல் 
ஒளியூட்டப்படும் . மற்றப் பகுதிகள் B-யிலிருந்து வந்து D- யில் 
அக எதிரொளிப்புக்குப் பின்னர் பார்வைப் புலத்தை அடையும் - 
கதிர்கள் 4 , 6 இவற்றால் ஒரியூட்டப்படும் . திரையின் பக்கங்கள் 
A , B ஆகியவை முறையே S. , S , ஒளிமூலங்களால் சம அளவுக்கு 
ஒளியூட்டப்பட்டிருந்தால் , பார்வைப்புலம் முழுவதும் ஒரே யளவு 
ஒளியூட்டத்துடன் படம் 11.10 a -ல் இருப்பதுபோன்று காணப் 
படும் . இவ்வாறு இல்லாமல் A அதிகப் பொலிவுடன் இருந்தால் 
படம் 11.10 ( b -ல் காட்டப்பட்டுள்ள துபோலவும் B அதிகப் பொலி 
வுடன் இருந்தால் படம் 11.10 C ) - யில் உள்ளதுபோலவும் பார்வைப் 
புலம் தெரியும் . இவைகள் சமமாக ஒளியூட்டம் அடையுமாறு ஒளி 
மூலங்களின் நிலைகளைச் சரிசெய்து படம் 11.10 a ) - ல் உள்ளவாறு 
பார்வைப் புலத்தைச் சரிசெய்தால் , ஒளியூட்டங்கள் சமமாகும் . 
எனவே S. ன் ஒளிச்செறிவு P , என்றும் , அது திரையினின்று 
உள்ள தூரம் | என்றும், S.- வின் ஒளிச் செறிவு P , என்றும் அது 
திரையிலிருந்து உள்ள தூரம் , என்றும் கொண்டால் , 


P , 


- 


OO O 


( b ) 


( c ) 


படம் . 11. 18. ) 


ஒளியூட்ட்மும் ஒளி அாவியலும் 


339 


முழு அமைப்பும் ஒரு உலோகப் பெட்டியினுள் வைக்கப்பட்டு 
உட்பு நம் கருமையாக்கப்பட்டுள்ளது . பெட்டியின் இரு பக்கங்களி 
லும் உள்ள துளைகளின் வழி பாக ஒளிமூலங்களில் இருந்துவரும் 
ஒளி , திரையின் இரண்டு பக்கங்களிலும் விழுமாறு அமைக்கப்பட் 
டுள்ளது . மேலும் கதிர் 2 பட்டகத்தினுள் செல்லும் தூரமும் 
கதிர்கள் 4 , 6 இரண்டும் செல்லும் தூரமும் சமஅளவாக இருக்கு 
மாறு அமைக்கப்பட்டுள்ளமையால் ஒளி உட்கவர் தலால் ஏற்படும் 
ஒளிச் செறிவுக் குறையும் அளவுகள் சமமாக இருக்கும் . 


Fi1.15 . இமைத்தல் முறை ஒளிமானி ( Flicker Photomater ) : 

ஒளிமூலங்கள் வெவ்வேறு நிறங்களைக் கொண்டவைகளாக 
இருக்கும் பொழுது, அவைகளின் ஒளிச் செறிவுகளை அ வைகள ஒரு 
திரையின் இரண்டு பக்கங்களைச் சம அளவு ஒளியூட்டம் ஏற்படுத் 
தலைக் காணுதல் மூலம் ஒப்பிட்டுக் காண இயலாது , இங்கு அவை 
உண்டாக்கும் ஒளியூட்ட வேறுபாட்டைச் சமன் செய்தல் இயலாத 
தாகின்றது . இதுபோன்ற இடங்களில் இமைத்தல் முறை ஒளி 
மானி பயன்படுத்தப்படுகின்றது . 


A , 


Az 


Si 


02 


-S2 


E 


( a ) 


( b ) 


படம் 11.11 . இமைத்தல் மூறை ஒளிமானி 


இமைத்தல் முறை ஒளிமானியில் ( படம் 11.11 - ல் ) காட்டப்பட் 
டுள்ளவாறு , A ,, A , என்னும் இரண்டு ஒளி விரவும் திரைகள் 
உள்ளன . இவற்றில் A , நிலையாகப் பொருத்தப்பட்டுள்ளது . திரை 
-A,, அச்சு 0 , 0 , -வைக்கொண்டு சுழலுமாறு .. அமைக்கப்பட்டுள் 
ளது . மேலும் A , வானது படம் 11.11 (b -ல் காட்டப்பட்டுள்ளவாறு 
பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு , பாதிப் பரப்புகள் வெட்டி எடுக்கப்பட் 
டுள்ளன . ஒளிமூலங்கள் S , S , திரைகள் A. A , ஆகியவை 
படம் 11.11 ( )-ல் காட்டப்பட்டுள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளன . 


-340 


ஒளியியலும் -நிறமாலையியலும் 


இப்பொழுது பி . - லிருந்துவரும் ஒளியானது திரை A -ல் பட்டு 
எதிரொளிப்புக்குப் பின்னர் கண்ணருகு வில்லை E- ஐ அடை 
கின்றது . S.-விலிருந்துவரும் ஒளி A , வில் எதிரொளிப்புக்குப் 
பின்னர் E- ஐ அடைகின்றது . A , சுழலும்பொழுது கண்ணருகு 
வில்லைக்கு நேராகத் திரையின் பரப்பு வந்தால் S.-விலிருந்துவரும் 
ஒளியும் இரு பகுதிகளுக்கிடைப்பட்ட இடைவெளி வந்தால் S.- ல் 
இருந்து A -ல் பட்டு எதிரொளிக்கும் ஒளியும் E- யை அடை 
கின்றன . எனவே A ,, A , இவைகளிலிருந்து எதிரொளிக்கப்படும் 
ஒளி அடுத்தடுத்து E- ஐ அடைகின்றது . A1 , 4 , இரண்டும் சமமாக 
ஒளியூட்டம் பெற்றிருந்தால் இரண்டு நிறங்களுக்கிடையே மிக 
அதிகமான வேறுபாடு இருந்தாலும் , குறைந்த சுழற்சி வேகங் 
களுக்கு எந்தவிதமான இமைத்தலும் : Flickering ) தெரிவதில்லை . 
ஒளி இமைத்தல் இல்லாதபொழுது , ஒளியூட்டங்கள் சமம் . 
எனவே , 

P. 


2 


= 


21 


பரப்புகளை வழவழப்பாக்கியும் அதிக அளவு ஒளியூட்டியும் துல்லிய 
மான முடிவுகளைப் பெறலாம் . ஒளி பொலிவான பின்னணியில் 
குறுகிய பார்வைப் புலத்தில் அளவீடுகளைச் செய்யின் இமைத்தல் 
இல்லாமல் அமைவதை எளிதாகத் தீர்மானிக்கலாம் . 
11.16 . கில்டு இமைத்தல் ஒளிமானி ( Guild Flicker Photometer) 

மக்னீசியம் ஆக்ஸைடு கொண்டு திரைகளின் பரப்புகளைப் 


42 


S 


S. 


-- 


( a ) 


-- ! படம் 11.12 . கில்டு இமைத்தல் ஒளிமானி - 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


ST 


பூசியும் , திரை A- வை படம் 11.12 - ல் காட்டியுள்ளவாறு ஒவ்வொரு 
பகுதியும் சரியாக இருக்குமாறும் நான்கு பகுதிகளாக்கி இரண்டை 
வெட்டி எடுத்து விட்டு , மீதி இரண்டைக் கொண்டு திரை A , வை 
அமைத்தும் , கில்டு ( Glild ) என்பவர் இமைத்தல் ஒளிமானியில் 
மாற்றங்களைச் செய்தார் . திரை A , ஒரு கிடை அச்சைப் பற்றி செங் 
| குத்தாகச் சுழல்கின்றது மேலும் S.- ல் இருந்து வரும் ஒளி , A ,. வின் 
மீது செங்குத்தாக விழுகின்றது . மேலும் S- ல் இருந்து வரும் ஒளியும் 
ஒழு முழு அக எதிரொளிப்புப் பட்டகத்தின் மூலம் திருப்பப்பட்டு , 
திரை A , ன் மேல் செங்குத்தாக விழுமாறு செய்யப்பட்டுள்ளது . 
இறுதியாகத் திரைகள் A ,. A , இவைகளில் இருந்து எதிரொளிக்கப் 
படும் - ஒளி 45 கோணத்தில் குழாய் T-யின் மூலம் பார்க்கப் 
படுகின்றது . குழாய் T பார்வைப் புலத்தின் பரப்பை மிகவும் 
குறைக்க உதவுகின்றது . பார்வைப் புலத்தின் பின்னணி ( Back 
ground ) ஒரு அரைக்கோள வடிவத்தில் உள்ள L என்னும் 
விளக்கினால் ஒளியூட்டப்படுகின்றது . திரை A , ஒரு 

மின் 
மோட்டாரால் தேவையான வேகத்தில் சீரான வேகத்தில் சுழற்றப் 
படுகின்றது . ஒளிமூலம் S.- ஐ நகர்த்தி இரண்டு ஒளி மூலங்களி 
லிருந்து வரும் ஒளியிலும் எவ்வித இமைத்தலும் இல்லாத 
அளவுக்கு செய்யப்படுகின்றது . இமைத்தல் இல்லாத நேரத்தில் 
திரை A- க்கும் ஒளிமூலம் S- க்கும் இடைப்பட்ட தூரம் r என்றும் 
திரை A , - வுக்கும் ஒளிமூலம் S.- க்கும் இடைப்பட்ட தூரம் , 
என்றும் ஒளி மூலங்களின் ஒளிச் செறிவுகள் முறையே P , P ; 
என்றும் கொண்டால் , 
P , 

( 1 ) 
P 
இப்பொழுது S- ன் பக்கம் உள்ள அமைப்பைச் சிறிதும் மாற்றாமல் , 
S.- உடன் ஒப்பிடவேண்டிய அடுத்த ஒளிமூலம் S , வை , சி , இருந்த 
பக்கம் வைத்து , முன் போலவே , 

முன் போலவே , இமைத்தல் இல்லாமல் 
இருக்குமாறு S.- வின் நிலையைச் சரிசெய்ய வேண்டும் . இப்பொழுது 
S .. க்கும் , திரை A , - க்கும் உள்ள தூரம் , எனவும் , S.- வின் ஒளிச் 
செறிவு , P , என்றும் கொண்டால் , 

P, 


못 


(2 ) 


P 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து , 

P. .. 


를 


எனவே படித்தர விளக்கு S- ஐக் கொண்டு , ஒளிமூலங்கள் 
S. , S , இரண்டினுடைய ஒளிச்செறிவுகளை ஒப்பிடலாம் . 


342 


- ஒளியியலும் நிறமாலையியலும் 


11.17 . ஒளியூட்டத்தை அளக்கும் ஒளிமின் குமிழ் 

ஒளியூட்டத்தை அளக்கும் மின் மானிகள் எளிதானவை . 
விரைவாகவும் செயல்படுபவை . ஆனால் அவைகளை அடிக்கடி 


படம் 11.13 


ளிமின் குமிழ் வேலை செய்யும் விதம் 


காலம் 


அளவீடு செய்யவேண்டும் . இல்லாவிடில் அவைகள் கொடுக்கும் 
மதிப்புகள் சரியானவைகளாக இருக்காது . 

ஏனெனில் 
ஆக ஆக , ஒளிமின் குமிழ்களின் ( Photo electric c : 11, உணர் 
நுட்பம் குறைந்து கொண்டே வரும் . 


படலமாக 


செலினியம் போன்ற ஒளிமின் பொருள் ஒளிமின் குமிழில் 
உள்ள இரும்புத் தகடொன்றின்மீது 

வைக்கப் 
பட்டுள்ளது . ) செலினியத்தின் மேல்பக்கம் மெல்லிய தங்க 
TG > ld ) அல்லது பிளாட்டின ( 1 ] inum த் தகட்டால் மூடப்பட் 
டுள்ளது . இந்தத் தங்க அல்லது பிளாட்டினத் தகட்டின் வழியாக 
ஒளி ஊடுருவிச் செல்லும் அளவிற்கு அவை மென்படலங்களாக 
உள்ளன . எனவே ஊடுருவிச் 

செல்லும் ஒளியானது 
செலினியத் தின் மேல்பட இயலும் . ஒளியானது இந்த ஒளிமின் 
செல்லின் மீது பட்டவுடன் , படும் ஒளியூட்டப் பாயத்தின் அளவைப் 
பொறுத்து ஒரு மின்னழுத்த விசை செலினியத்தின் மேற்பரப்பில் 
உண்டாக்கப் படுகின்றது . ஒளியாற்றல் , மின் 

ஆற்றலாக 
மாற்றப்படுவ தினால் இம் மின்னழுத்த விசை உண்டாகின்றது . 


இனியூட்டமும் ஒளி அளவியலும் 

843 
ஒரு உலோக சேகரிக்கும் வளையம் R செல்லின் விளிம்பில் 
பொருத்தப்பட்டுள்ளது . 

இது ஒரு மின் வாயாகப் பயன் 
படுகின்றது . 

இரும்புத் தகடு | அடுத்த மின்வாயாகச் செயல் 
படுகின்றது . 

குமிழ் ஒளியூட்டப்படும் பொழுதெல்லாம் இந்த 
மின் வாய்கள் , படம் 11.13 - ல் காட்டப்பட்டுள்ள படி ஒரு மின் 
சுற்றினால் இணைக்கப்பட்டால் , சுற்றில் மின் ஓட்ட ஏற்படும் . 
வழக்கமாக ஒரு மைக்ரோ அம்மீட்டர் ( Micro Ammeter ) A , சுற்றில் 
இணைக்கப்படும் . இது நேரடியாக ஒளியூட்ட அலகுகளில் அளவீடு 
செய்யப்பட்டிருக்கும் . அதிக அளவு ஒளியூட்டங்களை அளக்க 
வேண்டுமெனின் ஒரு மின் தடையை மீட்டருள் பக்க இணைப்புச் 
( Shunt ) செய்து அளக்கலாம் . 


11.18 .. ஒளிமின் குமிழ் ஒளி மானி 


முன்பகுதியில் பார்த்த மின் குமிழைக் கொண்டு இரண்டு ஒளி 
மூலங்களின் ஒளிச் செறிவுகளை ஒப்பிடலாம் . 

ஒரு படித்தர விளக்கை ஒளிமின் குமிழின் முன்னால் வைத்து , 
அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மீட்டர் ஒரு முழு எண் மதிப்புக் 
கொண்ட ஒளியூட்ட மதிப்பைக்காட்டும் வரை விளக்கின் நிலையைச் 
சரிசெய்ய வேண்டும் . குமிழில் இருந்து விளக்கு உள்ள தூரத்தை 
அளந்து கொள்ள வேண்டும் . இதனை , எனக் கொள்வோம் . 
பின்னர் ஒப்பிடவேண்டிய அடுத்த விளக்கைக் குமிழின் முன்னால் 
வைத்து , மீட்டரில் முன்பு பார்த்த அதே அளவு மீண்டும் காட்டப் 
படும் வரை , விளக்கின் நிலையைச் சரிசெய்ய வேண்டும் . எனவே 
இரண்டு ஒளியூட்டங்களும் சமமானவை . --எனவே இரண்டாவது 
விளக்கிற்கும் குமிழுக்கும் இடைப்பட்ட தூரமான ;-வை அளந்து 
கொள்ள வேண்டும் . விளக்குகளின் ஒளிச் செறிவுகள் முறையே 
P., P. என்று கொண்டால் , 


P. 
* P , 


எனவே ஒளிச் செறிவுகளை எளிதில் ஒப்பிடலாம் . 
11:19. ஒளிமூலத்தின் ஒளிவிளக்கத் திறன் : 

" கண்ணில் -நிறங்கள் ஏற்படுத்தும் விளைவுகளைப்பற்றிப் படிக்கும் 
பொழுது பகுதி 8.2) கொடுக்கப்பட்ட கதிர்வீச்சுத் திறனுக்கு பச்சை 
நிற ஒளிமூலம் , ஊதா அல்லது சிகப்பு ஒளிமூலங்களை விட அதிக 
மான ஒளிவிளக்கப் பாயத்தை ( Luminous flux} க் கண்ணுக்குக் 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கொடுக்கின்றது என்று பார்த்தோம் . சில ஒளிமூலங்கள் ஆற்றலை 
வெளியிடுவதில் மற்றவைகளை விடச் சிறந்தவைகளாக இருக் 
கின்றன . ஆனால் பெரும்பாலான ஒளிமூலங்கள் கொடுக்கப்படும் 
ஆற்றலை , ஒளி ஆற்றலுடன் 

ஒளி ஆற்றலுடன் வெப்ப ஆற்றலாகவும் மாற்று 
கின்றன . அதாவது அவை புறச்சிகப்புக் கதிர்களைப் பெரிதும் 
வெளியிடுகின்றன . உதாரணமாக டங்ஸ்டன் இழை விளக்கில் 
கொடுக்கப்படும் மின் ஆற்றலில் 98 % வெப்ப ஆற்றலை உண் 
டாக்கவும் , 2 % மட்டுமே ஒளி ஆற்றலினை உண்டாக்கவும் பயன் 
படுகின்றது . ஒளி மூலமொன்று கொடுக்கப்படும் 

ஆற்றலை 
ஒளிவிளக்கப் பாயமாக மாற்றும் பொழுது , ஏற்படும் வினைத்திறன் 
தான் , ஒரு ஒளிமூலத்தின் ஒளிவிளக்கத் திறன் ( Luminous 
efficiency ) ஆகும் . 


ஒளிமூலம் வெளியிடும் லூமென்களில் அளக்கப்படும் ஒளி 
விளக்கப் பாயத்திற்கும் , வாட்களில் - அதற்குக் கொடுக்கப்படும் 
ஆற்றலுக்குமான விகிதமே ஒளிவிளக்கத் திறனாகும் . 
எனவே ஒளிவிளக்கத் திறன் 
வெளியிடப்பட்ட ஒளிவிளக்கப் பாயம் லூ மென்களில் ) 

எடுத்துக் கொண்ட திறன் வாட்களில் ) 
இதற்கான அலகு லூமென் / வாட் ஆகும். 


ஆப்பிள் - பச்சை நிறம் கொண்ட ஒளி தான் அதிகப்படியான 
உ.ணர் திறனை கண்ணில் ஏற்படுத்துகின்றது . 1 வாட் திறனைக் 
கொண்டு கண்ணில் 660 லூமென் ஒளிப் பாயத்தை இந்நிற ஒளி 
ஏற்படுத்துகின்றது . எனவே 1 வாட் திறன் கொண்டு பெறக் 
கூடிய மிக அதிகமான ஒளிவிளக்கத்திறன் 660 லூமென் / வாட் 
ஆகும் . 


நாம் பயன்படுத்தும் ஒளிமூலங்களில் இந்த அளவுக்குத் திறன் 
கொண்டது எதுவுமே இல்லை . ஏனெனில் , அவை வெளியிடும் 
ஒளியெல்லாம் பச்சை நிறம் கொண்டவை அல்ல : மேலும் பெரும் 
பாலான ஆற்றல் வெப்பமாக - மாற்றி வெளியிடப்படுகின்றது . 
பொதுவாக மின்னிறக்க விளக்குகள் ( Discharge lamps) திறன் 
வாய்ந்த ஒளி மூலங்கள் . - எல்லாவற்றையும்விட சோடியம் ஆவி 
விளக்கு மிகவும் திறன் வாய்ந்தது . ஏனெனில் , அது வெளியிடும் 
மஞ்சள் நிற ஒளி கண்ணின் உணர்திறன் மிக்க பகுதியான 
5500 ஆ . அ . அலை நீளத்திற்கு வெகு அருகில் . 5893 ஆ . அ . ) 
அமைந்துள்ளது . ஆனால் அது வெளியிடும் ஒளியானது கண்ணுக்கு 
இன்பமானதாக இல்லை . மேலும் பார்க்கப்படும் பொருள்கள் 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


மஞ்சளாகவோ அல்லது கருமையாகவோ தான் இருக்கு 
பாதரச ஆவி விளக்குகள் நாம் பயன்படுத்துபவைகள் 
மிக்கவையாக உள்ளன . 


11.20 . மின் விளக்கொன்றின் திறனைத் தீர்மானித்தல் : 

மின் விளக்கொன்றின் திறனைத் தீர்மானிக்க லம்மர் - பிராடன் 
ஒளிமானியைப் பயன்படுத்தலாம் . மின் விளக்கானது , படம் 11.14 - ல் 
காட்டப்பட்டுள்ள வாறு பாட்டரி B , முனைச்சாவி K , மின் தடை R , 
அம்மீட்டர் A ஆகியவைகளுடன் தொடர் சுற்றில் இணைக்கப்பட் 
டுள்ளது . 

32 


L 


S 


KC 


B 


R 


-w 


படம் 11.14 . மின் விளக்கொன்றின் திறனைக் காணல் 


ஓல்ட்மீட்டர் V. விளக்கின் மின்வாய்களுடன் பக்கச்சுற்றில் 
இணைக்கப்பட்டுள்ளது . விளக்கு L ஆனது ஒளிமானியின் திரை 
S- க்கு ஒரு பக்கமும் , மறுபக்கம் ஒரு படித்தர விளக்கு C- யும் வைக்கப் 
பட்டுள்ளன . திரைக்கும் படிவத்திற்கும் இடைப்பட்ட தொலைவை 
1, எனக் கொள்வோம் . விளக்கு L- க்கும் திரைக்குமிடைப்பட்ட 
தொலைவை மாற்றியமைத்து , ஒளிமானியின் கண்ணருகு வில்லை 
யின் பார்வைப் புலம் முழுவதும் சம ஒளியூட்டம் இருக்குமாறு 
செய்யவேண்டும் . இப்பொழுது திரைக்கும் , விளக்கிற்குமான 
தூரத்தை , எனக் கொள்வோம் . விளக்கின் ஒளிவிளக்கச் செறிவு 
P எனில் , 


படித்தர வத்தியாகும் . 


1 . 


இந்நிலையில் ஓல்ட்மீட்டர் அளவு V எனவும் , அம் மீட்டர் 
அளவு A எனவும் கொள்வோம் . எனவே விளக்கு. எடுத்துக் 
கொள்ளும் திறன் = VA வாட்கள் ஆகும் . 


A6 

- ஒளியியலும் நிற்மாலை போலும் 
எனவே விளக்கின் ஒளிவிளக்கத் திறன் , 

P. 
VA 


வர்த்தித் திறன் வாட் 


VA 


ஆகும் . வெவ்வேறு மின் ஓட்டங்களுக்கு விளக்கினுடைய திறனைக் 
கணக்கிடலாம் . ஆற்றலைப் பொறுத்து , விளக்கின் திறன் வேறு 
படுதலை அறியலாம் . " 


கீழே உள்ள அட்டவணையில் சில விளக்குகளும் அவைகளின் 
ஒளிவிளக்கத் திறன்களும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


ஒளி மூலங்கள் 


ஒளிவிளக்கத் திறன் 
( லூமென் / வாட் ) 


டங்ஸ்டன் இழை விளக்கு 


8 முதல் 18 வரை 


கார்பன் வில் 


22 


பாதரச ஆவி விளக்கு 


40 


ஒளிரும் குழாய் விளக்கு 


30 - முதல் 50 வரை 


* சோடியம் ஆவி விளக்கு 


60 முதல் 75 வரை 


41.A. ஒளியூட்ட அளவியல் மானிகள் (Illumination meters) : 
ஒளியூட்டங்களை 

நேரடியாக 

அளப்பதற்குப் பயன்படும் 
கருவிகள் ஒளியூட்ட அளவியல்மானிகள் ஆகும் . அவற்றுள் ஒன்று 
வெபரின் ( W € ber) ஒளியூட்டமானியாகும் . 

படம்-11.15 - ல் உள்ளவாறு , - அளவு செய்யவேண்டிய ஒளி 
யூட்டத்திற்கான ஒளி, தேய்த்த கண்ணாடித்திரை A- யின் மூலம் 
லம்மர்- பிராடன் கனச் சதுரப் பட்டகம் C- ஐ அடைகின்றது . அதில் 
விலகலடையர் மல் நேராகக் கீழ் நோக்கிச் சென்று கண்ணை அடை 
கின்றது . 1 என்னும் விளக்கினால் மற்றொரு திரை B ஒளியூட்டப் 
படுகின்றது . அதிலிருந்தும் ஒளி C- ஐ -அடை கின்றது ... ஆனால் 
இயில் அக் , எதிரொளிப்படைந்து 90 --- திசை திருப்பப்பட்டுக் 
கண்ணை அடைகின்றது . எனவே " A-யின் மூலம் வந்த ஒளி பார்வைப் 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 

A 


B 


mmunimmam 


படம் 11.15 . வெபரின் ஒளியூட்டமானி 
புலத்தின் மையப் பகுதியையும் , B யின் மூலம் வந்த ஒளி விளிம்புப் 
பகுதியையும் ஒளியூட்டும் . ஒளியூட்டங்கள் சம நிலையை அடையும் 
படி விளக்கு L- ஐ நகர்த்த முடியும் . விளக்கு 1 - ஐ அளவுகோலொன் 
றின்மீது நகரும்படி அமைத்தால்" ஒளியூட்டத்தை நேரடியாக 
அளவுகோலினின்று கண்டறியலாம் . 

மாதிரிக் கணக்குகள் 
1. ஒளிமூலமொன் றிலிருந்து 3 மீட்டர் தொலைவில் அமைந் 
துள்ள பரப்பொன்று ஒளியை " நேர்க்குத்தாகப் பெறுகின்றது . 
பரப்பிற்கும் ஒளி மூலத்திற்குமிடைப்பட்ட தூரம் 2 மீ . ஆகுமாறு 
விளக்கைப் பரப்பை நோக்கி நகர்த்தினால் , முதலில் இருந்த 
அளவே ஒளியூட்டம் ஏற்படுத்தப் பரப்பை : எவ்வளவு கோணம் 
சுழற்ற வேண்டும் . 

ஒளிமூலத்தின் ஒளிவிளக்கச் செறிவை P எனக் கொள்வோம் . 
முதலில் ஒளியூட்டத்தை- E , எனக் கொண்டால் , 

P. 
E. 


P 

லூமன் / ( மீட்டர் 
9 . 

, 


ஓவியலும் நிறமான்விழுதும் 
இரண்டாவது நிலைக்கு ஒளியூட்டம் E , எனக் கொண்டால் , 

P காஸ் 8 
E , 


= 


P காஸ் 8 

லூமன் மீட்டர் ) " 
4 


ஆனால் , E ; = E , 


P 


P காஸ் 

4 


காஸ் 


அல்லது 6 = 6336 


2. இரண்டு விளக்குகள் முறையே 64,16 படித்தர வத்தித் 
திறன் கொண்டவை . அவைகளுக்கிடைப்பட்ட தூரம் 1 மீட்டர் . 
அவைகளுக்கிடையே எந்நிலையில் திரை வைக்கப்பட்டால் , திரை 
சீரான ஒளியூட்டம் பெறும் ? 


16 படித்தர வத்தி திறன் கொண்ட ஒளிமூலத்திலிருந்து : 
தூரத்தில் திரை அமைவதாகக் கொள்வோம் . 

16 64 
x ( 100 
64x 16x2 + 160000 - 3200 x 


.. 


> 


அதாவது 48r - 32C0x - 160000 0 

3x - 200x - 10000 = 0 


எனவே , X- க்கு இரு மதிப்புகள் கிடைக்கும் . 

x , = 334 செ.மீ. 
அல்லது, x , = 

100 செ.மீ. 


எனவே , முதல் மதிப்பு - லிருந்து திரையை , 16 வர்த்தித் திறன் 
கொண்ட விளக்கிலிருந்து 334 செ.மீ. தொலைவில் , இரண்டு 
விளக்குகளுக்குமிடையில் வைக்க வேண்டும் . x ,- வின் மதிப்பி 
விருந்து , முதல் விளக்கிலிருந்து 100 செ.மீ. அல்லது இரண்டவாது 
விளக்கிலிருந்து 206 செ.மீ. தொலைவில் வைக்கவேண்டும் . 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 


3491 


3. ஒளிமூலங்கள் S , S , இரண்டிற்குமிடைப்பட்ட தூரம் 
100 செ.மீ. S.- ன் ஒளிவிளக்கச் செறிவு , S.- வின் ஒளிவிளக்கச் 
செறிவினைப் போன்று ஒன்பது மடங்கு . சீரான ஒளியூட்டம் 
பெறுமாறு , திரையொன்றை எந்த நிலையில் வைக்கலாம் ? 


Si 


150 

S, 


-- 1 


--75 


-loo 


படம் 11 16 . 


திரை வைக்கப்படும் நிலையிலிருந்து S. , x தொலைவில் அமைந் 
துள்ள தாகக் கொள்வோம் . எனவே S., ( 100 - x ) தொலைவில் 
அமையும் . S.- வின் ஒளிவிளக்கச் செறிவு P- எனில் , S- ன் 
ஒளிவிளக்கச் செறிவு 9 P ஆகும் . 


9P 


- 


P 
( 100 - x ) .- 


x2 
( 100 - x ? 


9 
1 


100 - x 


நேர்க் குறியைக் கொண்டு கணக்கிட்டால் x = 75 செ.மீ. 

எதிர்க் குறியைக் கொண்டு கணக்கிட்டால் x = 150 செ.மீ. 
எனவே , ஒளிமூலம் S -லிருந்து , 

ஒளிமூலங்களுக்கிடையே 
75 செ.மீ. தொலைவிலும் , ஒளி மூலங்களுக்கு வெளியே S.- லிருந்து 
150 செ.மீ. தொலைவிலும் திரை அமையும் . 


4. விளக்குகள் A , B இவைகளுக்கிடைப்பட்ட தொலைவு 100 
செ.மீ. A-யிலிருந்து 40 செ . மீ . தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள 
திரையொன்றின் மீது அவை சம ஒளியூட்டங்களை ஏற்படுத்து 
கின்றன . A- யிலிருந்து பின்பக்கமாக 5 செ.மீ. தொலைவில் சமதள 
ஆடியொன்று வைக்கப்படுகின்றது . இதனால் மீண்டும் திரையில் 
சம ஒளியூட்டம் ஏற்படுத்த ஒளி மூலம் B- ஐ 10 செ.மீ., திரையை 
நோக்கி நகர்த்த வேண்டி இருக்கின்றது . சமதள ஆடியின் எதி 
ரொளிக்கும் திறனைக் கணக்கிடுக . 


350 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


-40 


66 


AO 


OB 


M 


A. 


+ 


-40 


50 . 


50 


படம் 


11.17 


40 


சமதள ஆடி வைப்பதற்கு முன்னர் திரை S சம ஒளியூட்டம் 
பெற்றிருந்தது . - திரையிலிருந்து A- யின் தூரம் 40 செ மீ . 

திரையிலிருந்து B- யின் தூரம் 100 = 60 செ.மீ. 
A , B இவற்றின் ஒளிச்செறிவு களை முறையே P., P ,, எனக் 
கொண்டால் , 

P , P , 
( 40 ) 

60 


2 


9 


அல்லது 


. 


Pa 


-- 


P , 


4 


சமதள ஆடியின் எதிரொளிப்புத் திறனை r எனக் கொள்க . 
சமதள ஆடி வைக்கப்படுவதினால் A- யின் ஒளிச்செறிவு rP , அளவு 
கூடும் . ஆனால் A-யானது திரையிலிருந்து 40 செ.மீ. தொலை 
விலும் , ! அதன் : படிவம் திரையிலிருந்து 50 செ . மீ . தொலைவி 
லிருந்தும் - திரையை ஒளியூட்டுகின்றன . இதனால் 
னோக்கி - 10- செ . மீ . - தொலைவு நகர்த்தப்படுகின்றது . 

எனவே 
B , திரையிலிருந்து 50 செ . மீ . தொலைவில் இருக்கும் . 

P 

rP . 
-- 
( 40,2 ( 50 , 

( 50 , 


B முன் 


P , 


= 


ஆனால், 


P. 


- 


9 
4 ) 


P , 


P. rP , 9 P , 

+ 
( 40 , (50 , 2 

4 153 , 
P; - ஐ நீக்கிச் சுருக்கினால் , r = 0• 69 எனக் கிடைக்கும் . 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 

351 
5. மின் விளக்குகள் A , B இரண்டும் அவைகளுக்கிடையே 
5 : 4 என்னும் தொலைவு விகிதத்தில் அமைக்கப்பட்டுள்ள திரை 
பொன்றை * சமமாக - ஒளியூட்டுகின்றன . - திரைக்கும் விளக்கு 
A-க்கும் இடையே கண்ணாடித் தகடு ஒன்று வைக்கப்பட்டால் 
தொலைவு விகிதம் 19:16 ஆகின்றது . கண்ணாடியின் வழியாகச் 
செல்லும் ஒளியின் சதவீத அளவைக் கணக்கிடுக் . 

S 

4 
A 

OB 


P 


S 


Ao 


OB 


16 


19 - 

படம் 1118 . 


பம் , ஒளிச்செறிவுகளை முறையே PI, P , எனக் கொண்டால் , 

P , 


-P , 


கண்ணாடித் தகட்டின் வழியாகச் செல்லும் ஒளியின் அளவு 
எனில் , A- க்கும் திரைக்குமிடையில் வைத்த பிறகு , கிடைக்கும் 


ஒளிச்செறிவு (P: 


100 ) ஆகும் . 


. 


P , 


100 . 


( 2 ) 


F19 ) 

( 16 , 
சமன்பாடு 2 -ஐ , சமன்பாடு ( 1 ) -ஆல் வகுக்க , 

( 19) (42 

x 
100 ( 16,2 

( 5 , 


t 

= 0.9025 

100 
அல்லது t = 90-23 % ஆகும் . 
எனவே கடத்தப்படும் ஒளி 90 25 சதவிகிமாகும் . 


* 


ஒனியேலும் நிறமாலையியலும் 


வினாக்கள் 
1. ஒளியனவியலில் பயன்படும் அலகுகளைப்பற்றி எழுதவும் . 
2. ஒளிமூலமொன்றின் ஒளிவிளக்கச் செறிவையும், புள்ளி 
ஒன்றில் ஏற்படும் ஒளியூட்டச் செறிவையும் விளக்குக . 

லம்மர் - பிராடன் ஒளிமானியைப் பயன்படுத்தி இரண்டு 
ஒளி யலங்களின் ஒளிவிளக்கச் செறிவுகளை ஒப்பிடுதலைக் 

கொள்கையுடன் விளக்குக. 
3. நிற ஒளி கொடுக்கும் இரு ஒளிமூலங்களை ஒப்பிடுவதற் 

கான ஒளி அளவுமானிகளைப்பற்றி எழுதுக . 


4. புள்ளி ஒளிமூலமொன்றினால் சிறு பரப்பொன்று ஒளி 

பூட்டப்படுதலுக்கான லாம்பெர்டின் விதிகளைப் பெறுக . 
5. ஒளியளவியல்மானி ஒன்றின் அமைப்பு முறையின் அடிப் 
படைத் தத்துவத்தை விளக்குக . 

லம்மர்- பிராடன் ஒளிமானியை விவரித்து அது வேலை 
செய்யும் முறையை விளக்குக . 
6. புன்சனின் கிரீஸ் பொட்டு அளவியல்மானியின் தத்துவத் 

தையும் , வேலைசெய்யும் விதத்தையும் விளக்குக . 
ஒளிபுதமொரு ஊடகத்தின் , ஒளிகடத்துத் 

ஒளிகடத்துத் திறனை 
இதனைக்கொண்டு எவ்வாறு நிர்ணயிக்கலாம் 

விளக்குக . 
7. ஒளிமின் குமிழ் ஒளிமானியின் அமைப்பு முறைகளையும் 

செயல்படும் விதத்தினையும் விளக்குக . 


என்று 


8. சிறு குறிப்பு வரைக : 

( 1) ஒளிமின் குமிழ் ஒளிமானி 

( 2 ) ஒளியூட்ட அளவுமானி 
9. முறையே 100 , 64 படித்தரவத்தி திறன் கொண்ட இரு 

மின்விளக்குகளுக்கிடைப்பட்ட தூரம் 30 செ.மீ. ஆகும். 
அவைகளுக்கிடையே எந்நிலையில் திரையினை வைத்தால் 
சம ஒளியூட்டம் ஏற்படும் ? 

( விளக்குக்கிடையில் 100 C. P. விளக்கி 
லிருந்து 50 செ.மீ. ( அல்லது ) விளக்கு 
களுக்கு வெளியே 100 C. P. விளக்கி 

லிருந்து 150 செ . மீ .] 


ஒளியூட்டமும் ஒளி அளவியலும் 

353 
10. விளக்கொன்று 70 செ . மீ . தொலைவில் அமைந்திருக்கும் 

பொழுது ஒரு திரையை சீராக ஒளியூட்டுகின்றது . அடுத்து 
அவ்விளக்கினின்று நேரடியாக ஒளி திரையை அடையா 
வண்ணம் 

அதன் நிலையிலிருந்து 
10 செ . மீ . தொலைவில் சமதள ஆடி ஒன்று வைக்கப்பட்டு 
ஆடி எதிரொளிக்கும் ஒளியானது திரையை 

அடை 
விளக்கிற்கும் திரைக்குமிடைப்பட்ட 
30 செ . மீ எனில் ஆடியின் எதிரொளிப்பு சத வீதத் 
தைக் கணக்கிடுக . 

[ 32.6 % ) 


செய்து , 


ஆனால் 


கின்றது . 


தூரம் 


சமமாக 


11. விளக்குகள் A , B இரண்டும் முறையே 50 செ . மீ . , 

60 செ . மீ . தூரங்களில் அமையும் பொழுது அவற்றிற் 
கிடையேயுள்ள திரையொன்றைச் 

ஒளியூட்டு 
கின்றன . 4 - க்குப் பின்னால் சமதள ஆடி யொன்று 6 செ.மீ. 
தொலைவில் அமைக்கப்படுகின்றது . - இதனால் ஒளிமூலம் 
P- ஆனது திரையை நோக்கி 10 செ . மீ . முன்னே நகர்த் 
தப்படுகின்றது . சமதள ஆடியின் எதிரொளிக்கும் திறனைக் 
--கணக்கிடுக . 

( 67.6 % ] 


12. விளக்கொன்று திரையிலிருந்து 60 செ . மீ . தொலைவில் 

இருக்கும்பொழுது குறிப்பிட்டதொரு அளவுக்குத் 
திரையை ஒளியூட்டுகின்றது . விளக்குக்கும் திரைக்கு 
மிடையே கண்ணாடித் தகடொன்றை வைத்த பின்னர் , 
அதே அளவு ஒளியூட்டத்தை ஏற்படுத்த விளக்கை 
10 செ . மீ . முன்னோக்கி நகர்த்தவேண்டியுள்ளது . கண் 
ணாடியின் ஒளிபுகு திறனைக் கணக்கிடுக . 

( 69.44 % ] 


12. ஒளியின் திசை வேகம் 


12.1 . முன்னுரை : 

நெடுங் காலமாக , ஒளியின் திசை வேகத்தை அளக்கும் 
முயற்சிகள் நடைபெற்று 

வருகின்றன . 

கெப்ளர் ( Kepler ) , 
டெஸ்கார்டஸ் ( Dcscartes ) போன்ற விஞ்ஞானிகள் ஒளியானது 
கணக்கிட முடியாத திசை வேகத்தில் பரவுகின்றது என்றும் , 
பிரான்சிஸ் பேகன் ( Francis Bacon ) , கலீலியோ - போன்ற 
விஞ்ஞானிகள் ஒளியானது குறிப்பிட்டதொரு திசை வேகத்துடன் 
பரவுகின்றது என்றும் , பலவிதக் கருத்துக்களைக் கொண்டிருந்தனர் . 

ஒளியின் திசை வேகத்தை அளவிட முற்பட்ட முதல் விஞ்ஞானி 
கலீலியோ ஆவர் . அவர் . இரண்டு ஆராய்ச்சியாளர்களை இரண்டு 
மலைகளின் உச்சியில் , மலைக்கு ஒருவராக நிறுத்தி வைத்தார் . 
ஒவ்வொரு ஆய்வாளரிடமும் விரைவாகத் திறக்கவோ , மூடவோ 
கூடிய அமைப்பு கொண்ட ஒளிமிக்க விளக்கு ஒன்று கொடுத்தார் . 
முதல் ஆய்வாளர் : தன் விளக்கைத் திறக்கும் நேரத்திலேயே ஒரு 
கடியாரத்தை 

ஓட விட்டார் . இரண்டாவது 
முதல் ஆய்வாளரின் விளக்கிலிருந்து வரும் ஒளி கண்ணில் 
பட்டவுடன் அவரது விளக்கைத் திறந்தார் . இரண்டாவது 
ஆய்வாளரின் விளக்கிலிருந்து வரும் ஒளி முதல் ஆய்வாளரின் 
கண்ணில் பட்டவுடன் அவர் கடியாரத்தை நிறுத்தினார் . அப்பொ 
ழுது கடியாரம் பதிவுசெய்திருக்கும் காலம் , ஒளி இரண்டு ஆய்வாளர் 
களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை இருமுறை கடப்பதற்கு ஆன 
காலமாகும் . எனவே இரு மடங்கு தூரத்தை ஆன காலத்தால் 
வகுக்க , ஒளியின் திசை வேகம் கிடைக்கும் . ஆனால் இரண்டாவது 
ஆய்வாளர் அவரது விளக்கைத் திறப்பதற்கு ஆன காலம் , முதல் 
ஆய்வாளர் காலத்தைப் பதிவு செய்வதில் ஏற்பட்ட தவறு இவை 
இரண்டும் ஒளி அந்த தூரத்தை இருமுறை கடப்பதற்கு ஆகும் 
காலத்தைவிட மிக அதிகமாகின்றது . எனவே இந்த முறையைக் 
கொண்டு ஒளியின் திசை வேகத்தைத் தீர்மானிக்க இயலவில்லை . 


ஆய்வாளர் , 


ஒளியின் திசை வேகம் 


355 


டேனிஷ் வானியல் விஞ்ஞானி ரோமர் ( Roman ) என்பவர் 
தான் முதல் முதலில் ஒளியின் திசை வேகத்தைக் கணக்கிடுவ தில் 
வெற்றி கண்டார் . அவர் வியாழனின் (Jupiter ) துணைக்கோள்கள் 
ஏற்படுத்தும் கிரகணங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 
களைக் கணக்கிட்டார் . அந்த மதிப்புகளைக்கொண்டு , ஒளி மிகுதி 
யான ஆனால் குறிப்பிட்டதொரு திசை வேகத்துடன் பரவுகின்றது 
என்று நிறுவினார் . 


12.2 .. ரோமர் முறை ( Romer s Method ) : 


வானியல் வல்லுனர்கள் வியாழனுக்கு ( Jupiter ) ஐந்து துணைக் 
கோள்கள் ( Satellites ) உண்டு என்று கண்டு பிடித்தார்கள் . இந்த 
துணைக்கோள்கள் ஒருமுறை வியாழனைச் சுற்றி வருவதற்கான 
காலங்கள் , வியாழனுக்கு வெகு அருகில் உள்ள கோளுக்கு 11 மணி 
58 நிமிடங்களும் , வெளிப்பக்கம் மிக தொலைவில் உள்ளதற்கு 
16 நாள் , 16 - மணி , 32 நிமிடம் , 11 வினாடிகளும் 

11 வினாடிகளும் ஆகின்றது . 
துணைக்கோள்களின் பாதைகள் ஏறக்குறைய வியாழன் சூரியனைச் 
சுற்றிவரும் பாதை ( Crbit - அமையும் தளத்திலேயே உள்ளன . 
இவைகள் தன்னொளி படைத்தவைகள் அல்ல . எனவே அவை 
வியாழனின் நிழலுக்குள் நுழையும் பொழுதெல்லாம் , முறை 
யானகால இடைவெளிகளில் , 

கிரகணத்தை உண்டாக்கு 
கின்றன . 


ஒரு - சுற்றுக்கு 42 - மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் வியாழ 
னுடைய ஒரு துணைக்கோளின் இயக்கத்தை ரோமர் - ( Romer ) 
ஆராய்ந்தார் . பூமியானது வியாழனிலிருந்து தள்ளிப் போகும் 
பொழுது துணைக்கோளின் இரண்டு கிரகணங்களுக்கு இடைப் 
பட்ட காலம் கூடுவதாகவும் , பூமியானது வியாழனை நெருங்கி வரும் 
பொழுது , இரண்டு கிரகணங்களுக்கு இடைப்பட்ட காலம் குறைந்து 
கொண்டு வருவதாகவும் கணக்கிட்டார்.. இந்த வேறுபாடானது 
வியாழனின் துணைக்கோளில் இருந்து பூமிக்கு ஒளி வந்து சேருவ 
தற்கு ஆகும் கால வேறுபாட்டினாலேயே உண்டாகின்றது என்று 
கொண்டு ஒளியின் திசைவேகத்தைக் கணக்கிட்டார் . 


* பூமியானது சூரியனை ஒருமுறை சுற்றிவர ஒராண்டு காலம் 
ஆகின்றது . 

வியாழன் சூரியனை ஒருமுறை சுற்றிவர 11.86 
ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றது . கணக்கீட்டு முறையை 
எளிதாக்குவதற்காக , வியாழன் பூமி இரண்டும் சூரியனைச் சுற்றி 
வ்ரும் பாதைகள் வட்டமாகவும் ஒரே தளத்தில் இருப்பதாகவும் 
ரேசமர் கொண்டார் . - 


356) 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


[படத்தில் உள்ளதுபோன்று E ,, J ,, அல்லது . E ,, J , நிலைகளில் 
பூமியும் , வியாழனும் இருக்கும் பொழுது அண்மை நிலை 


232 


படம் 12.1 , ரோமர் முறையில் ஒளியின் திசைவேகம் காணல் 
( Conjunction ) என்றும் , E,, J, நிலைகளில் குறிப்பிட்டுள்ளபடி 
இருந்தால் சேய்மை நிலை என்றும் ( Opposition ) கூறப்படும் . ) 

பூமி , வியாழன் இரண்டும் படம் 12.1 - ல் காட்டப்பட்டுள்ளது 
போன்று , முறையே E , J. நிலையில் இருந்தால் அவை அண்மை 
நிலை ( Corjunction) - யில் உள்ளன எனப்படும் . இந்நிலையில் வியாழ 
னின் அருகில் அமையும் துணைக்கோளின் கிரகணம் ஏற்படுவ தாகக் 
கொள்வோம் . சூரியனை , வியாழன் சுற்றிவரும் வட்டப் பாதையின் 
ஆரம் R எனவும் . பூமி சுற்றிவரும் வட்டப் பாதையின் ஆரம் ‘ r 
எனவும் கொள்வோம் . ஒளியின் திசைவேகம் c எனில் , முதல் 

R - 
கிரகணம் ஏற்பட்டு காலம் கழித்துத் தான் , பூமியின்மேல் 
இருக்கும் ஒருவருக்குக் கிரகணம் ஏற்பட்டது தெரியும் . எனவே , 

காலம் கடந்து தான் காலத்தைக் கணக்கிடத் தொடங்குவார் . 
பூமியானது அதனுடைய வட்டப் பாதையிலும் வியாழன் அத 
னுடைய வட்டப் பாதையிலும் சுற்றும்பொழுது ஏறத்தாழ 
0.545 ஆண்டுகள் கழித்து அவை இரண்டும் முறையே E ,, J , 
இவற்றால் குறிக்கப்பட்டிருக்கும் சேய்மை நிலை ( Opposition)- யில் 
இருக்கும் . இந்தக் காலத்தில் வியாழனின் துணைக்கோள் பல 
கிரகணங்களை 

ஏற்படுத்தியிருக்கும் . பூமியானது E , நிலையில் 
இருக்கும்பொழுது ( t + 1 ) ஆவது கிரகணம் ஏற்பட்டது எனக் 
கொள்வோம் . எனவே , முதல் கிரகணத்துக்கும் , - (n + 1 ) ஆவது 





R 





ஒளியின் திசை வேகம் 


357 


( T 


R + ) 


கிரகணத்துக்கும் இடையே , அந்தத் துணைக்கோள் n முறை 
வியாழனைச் கற்றி வந்திருக்கும் . ஒருமுறை சுற்றிவர ஆகும் காலம் 
T எனில் n முறை சுற்றிவர ஆகும் காலம் nT ஆகும் . ஆனால் E , 
நிலையில் முதல் கிரகணத்தைப் பார்த்தவர் , E , நிலையில் n + 1 -வது 
கிரகணத்தைப் பார்க்கும்பொழுது , இடைப்பட்ட காலத்தை 
R + r 

R ++ 
nT + 

. 
J.- யிலிருந்து E ,- வுக்கு வந்துசேர ஆகும் காலமாகும் . 

எனவே , முதல் கிரகணத்தைப் பார்க்கும்பொழுது ( = ) 
காலத்தை விட்டும் , (n + 1) வது கிரகணத்தைப் பார்க்கும்பொழுது 
( - ) 
காலத்தைச் சேர்த்தும் கணக்கிடுவர் . இப்படிக் கணக்கிட்ட 
காலம் ‘ t , எனில் , உண்மையில் 

கிரகணத்திற்கும் , 
( n + 1 )வது கிரகணத்திற்கும் ஆகியிருக்கும் காலம் , 


முதல் 


R + T 


R + r 
nT = 1 , + 

C 


R - r - R + 1 


C 


2r 


ஆகும் . 


அல்லது 


2 


t = nI + 


( 1 ) 


J ,, E , என்ற நிலைகளிலிருந்து பூமியும் , வியாழனும் மீண்டும் 
0.545 ஆண்டுக்குப் பின்னர் J , E, என்னும் அண்மை நிலைக்கு 
வருகின்றன . J,, E , நிலையில் இருக்கும்பொழுது அந்தத் துணைக் 
கோளின் முதல் கிரகணம் ஏற்படுவதாகக் கொண்டால் J. , E , 
நிலையிலிருக்கும் பொழுது ( n + 1 வது கிரகணம் ஏற்படும் . இப் 
பொழுதும் முன் போலவே பூமியின் மீது இருக்கும் ஆராய்ச்சியாளர் 

R + 
முதல் கிரகணம் ஏற்பட்டு 

காலம் கடந்து தெரிவதால் , 


கிரகணம் ஏற்பட்டு ( * ) 


அளவு காலத்தை விட்டு கணக்கிடத் தொடங்குவார் . 


358 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


J. , E , நிலையிலிருந்து , J ,, E , நிலைக்குச் செல்வதற்குள் கோள் 11 
முறை சுற்றினால் உண்மையில் ஆகும் காலம் IT . ஆனால் ( 11 + 1 ) வது 

R 

காலம் 


கிரகணத்தை ஆராய்ச்சியாளர் கவனிக்கும்பொழுது (F = ) 


கூட்டித் தான் கணக்கிடுவார் . முதல் கிரகணத்திற்கும் , ( 11 - 1 ) வது 
கிரகணத்திற்கும் இடையே அவர் கணக்கிட்ட காலம் 1 , எனில் , 
உண்மையான காலம் , 


R + r 


R 


nT 


- 


C 


R + r - R + F 


2r 


1 , + 


C 


அதாவது 


2r 


nT 


( 2 ) 


C 


எனவே , ஒளி குறிப்பிட்ட திசை வேகத்துடன் பரவுகின்றது 
எனில் , 1 -ஆனது ! , - வை விடப் பெரிதாக இருக்கும் . இங்கு 
t , t , இவற்றை ஆய்வின் மூலம் கண்டால் C- யைக் கணக்கிடலாம் . 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 -இவைகளிலிருந்து , 


47 


11 ) 


C 


அல்லது 


4r 


( 3 ) 


ரோமர் ( t , t , ) வின் மதிப்பு 1980 வினாடிகள் என்று கணக்கிட் 
டார் . சூரியனைச் சுற்றிவரும் பூமியின் வட்டப் பாதையின் ஆரம் 
1 = 148.5 x 106 

மீட்டர்கள் எனக்கொண்டு , ஒளியின் திசை 
வேகம் 3.01 X 10 மீட்டர் /வினாடி என்று கணக்கிட்டார் . 


12.3 . பிராட்லேயின் பிறழ்ச்சி முறை : 

ரோமர் காலத்தில் வாழ்ந்த தத்துவ வல்லுனர்கள் அவரது 
கண்டுபிடிப்புக்கு எந்த விதமான மதிப்பும் தரவில்லை . ஏறக் , 
குறைய ஐம்பது ஆண்டு கழித்து 1729 - ல் பிராட்லே , (Bratility ) 


- 


is 


ஒளியின் திசை வேகம் : 


359 


முழுவதும் வேறுபட்ட மற்றொரு வானியல் முறையில் ஒளியின் 
திசை வேகத்தைக் கண்டு , ரோமரின் முடிவுகள் சரியானது என்று 
உறுதி செய்தார் . 


என்று 


பூமியானது சூரியனைச் சுற்றி வருவதில் தன்னுடைய 
நிலையைத் தொடர்ந்து மாற்றிக்கொள்ளுகிறது . இதனால் 
நிலையான ஒரு விண்மீனின் ஏற்றக் கோணத்தில் ( Angular 
elevation ) சிறிதளவு மாறுபாடு உண்டாகின்றது என்று பிராட்லே 
தன்னுடைய 

வானியல் 

ஆய்வுகள் மூலம் கண்டறிந்தார் . 
பூமியினுடைய திசை வேகத்துடன் , ஒளியினுடைய திசைவேகமும் 
இருப்பதால் இந்த மாறுபாடு ஏற்படுகின்றது 

முடிவு 
செய்தார் . 

ஒரு நிலையான விண்மீன் -S- ஐ நோக்கி வைக்கப்பட்டுள்ள 
ஒரு தொலைநோக்கியைக் கருதுக . தொலைநோக்கி நிலையாக 
இருந்தால் விண்மீனிலிருந்து வரும் ஒளி பொரு 

S. 
ளருகு வில்லை A. யின் வழியாக உட்புகுந்து அதன் 
அச்சு வழியாகக் கண்ணருகு வில்லைக்குச் செல்கின் 
ஜது .. ஆனால் , பூமி தன்னுடைய பாதையில் 
வினாடிக்கு 30 மீட்டர் வேகத்தில் சுற்றுகின்றது 
எனவே தொலை நோக்கி நிலையாக இருக்காது . 
பொருளருகு வில்லையின் வழியாக நுழைந்த ஒளிக் 
கதிர் கண்ணருகு வில்லையை அடைய ஆகும் சிறிய 

A 
கால இடைவெளியில் 

வில்லையின் 
C- என்னும் மையப் புள்ளி , D- என்னும் நிலையை 
அடைகின்றது . கண்ணருகு வில்லையின் மையப் 
புள்ளியில் அக் கதிர் படும்படி செய்ய மையப் புள்ளி 
B- என்னும் நிலையில் இருந்திருக்க வேண்டும் . அப் 18 
பொழுது தான் ஒளிக்கதிர் 0 -விலிருந்து C- யை 
அடைவதற்கு ஆகும் காலத்தில் கண்ணருகு வில்லை 
யின் மையப்புள்ளி B- யிலிருந்து .. ( -க்குச் சென் . 
றிருக்கும் . 

B 

C. 

படம் 12,2. 
எனவே , தொலை நோக்கியை விண்மீனின் 

பிராட்லேயின் 
உண்மையான திசையை நோக்கி வைக்காமல் இயக்க பிந்ழ்ச்சி 
திசைக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்த்து முறை 
வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் விண்மீனின் படிவம் , 
கண்ணருகு 

வில்லையின் மையத்தில் உண்டாகும் . நட்சத்திரத் 
தின் உண்மையான திசையுடன் . இச் சாய்நிலை ஏற்படுத்தும் 
கோணமே பிறழ்ச்சி எனப்படும். 


கண்ணருகு 


5 


860 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


180 


V 


F 


படம் 12.3 . 


படம் 12.3 - ல் SO , OE முறையே ஒளியின் திசைவேகத்தையும் 
பூமியின் திசைவேகத்தையும் , திசையிலும் மதிப்பிலும் 
குறிப்பதாகக் கொள்வோம் . 


எண் 


தொலைநோக்கியின் திசைவேகத்தைச் சார்ந்த , ஒளியின் 
சார்புத்திசை வேகத்தை ( Relative velocity ) , எண் மதிப்பிலும் 
தின்சையிலும் SF குறிக்கும் . எனவே விண்மீனின் படிவம் தொலை 
நோக்கியின் குறுக்கிணைக் கம்பிகளின் மையத்தில் ஏற்படத் தொலை 
நோக்கியை SO என்னும் உண்மையான திசைக்குப் பதிலாக SF 
என்னும் திசையில் வைக்க வேண்டும் . கோணம் FSO = e 
பிறழ்ச்சிக் கோணமாகும் . 


இப்பொழுது கோணம் நட்சத்திரத்தின் உண்மையான 
திசையையும் , ( -ஒளியின் திசைவேகத்தையும் , 1 - பூமியின் திசை 
வேகத்தையும் குறித்தால் , 

SF 

FO 
சைன் ( 180- 4 ) 

சைன் 8 


SF 
சைன் * 


FO 
சைன் 


அல்லது , 


SF 


FO 


சைன் 
சைன் ) 


ஆனால் , 


SF = So = c (சற்று ஏறக்குறைய ) 
FO = OE 


* 


ஒளியின் திசை வேகம் , 


561 


i 


எனவே , 


C = Y. 


சைன் K 
சைன் 8 


இந்தச் சமன்பாட்டில் 6 - வின் மதிப்பு மிக அதிகமாக இருக்க 
சைன் < = 1 என்று இருக்க வேண்டும் . 

எனவே , 


சைன் 


ஆகும் . 


e- வைக் கணக்கிடல் 


பூமியின் பாதை அமையும் தளத்திலேயே S- என்னும் விண் 
மீனின் பாதை அமைந்துள்ளது எனக் கொள்வோம் . விண்மீனி 
லிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பூமி E , நிலையில் இருக்கும் பொழுது 

SI S 


EI 


ED 


S 


E 


19 


படம் 124. 


அதன்மீது செங்குத்தாக விழும் . ES- க்கு -கோணத்தில் உள்ள 
E.S , திசையில் தான் விண்மீன் S- ஐப் பார்க்க முடியும் . 
மாதங்கள் கழித்து பூமி E - நிலையில் இருக்கும்பொழுது அதன் 
இயக்கம் எதிர்த் திசையில் அமைகின்றது . எனவே . E;, S- க்கு 
மறுபக்கத்தில் -கோணத்தில் உள்ள E , S , "திசையில் தான் விண் 


252 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மீனைப் பார்க்க முடியும் . எனவே , E , E , இரண்டு நிலைகளிலிருந்தும் 
விண்மீனைப் பார்க்கும் திசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 28 
ஆகும் . பிராட்லே 8 = 20-5 கலைகள் ( வில் ) எனக் கண்டு -யின் 
மதிப்பை 30 மீட்டர்கள் /வினாடி எனக்கொண்டு C- யின் மதிப்பை 
2,98,300 மீட்டர்கள் வினாடி எனக் கணக்கிட்டார் . பூமியின் திசை 
* வேகத்தை சூரியனின் - இடமாறு தோற்றப்பிழை முறையில் 
கணக்கிடுவ தால் இது குறையற்ற ஒன்றாக அமையவில்லை . 
எனவே கணக்கிட்ட மதிப்பு தோராயமானதேயாகும் . 


12.4 . ஃபீசோவின் சுழலும் பற்சக்கரமுறை 

1849 - ல் ஃபீசோ என்னும் பிரெஞ்சு விஞ்ஞானி பூமியின் 
மேலுள்ள ஒரு அமைப்பைக் கொண்டு ஒளியின் திசைவேகத்தை 
முடிவு செய்தார் . அவரது கருவியின் அமைப்பு படம் 12.5 . - ல் 
காட்டப்பட்டுள்ளது . 

w 


M 


13 


L2 


ANNINMANIRAINI 


G 


E 


G2 


பாக 


படம் 12.5 . ஃபீசோவின் சுழலும் பற்சக்கர முறை 


ஒளிமிக்கதொரு புள்ளி ஒளிமூலம் S- லிருந்து வரும் ஒளிக் 
கதிர்கள் L ; என்னும் குவிவில்லையின் வழியாகச் செல்கின்றன. 
அப்பொழுது அவை குவிக்கப்பட்டு, 45 ° கோணத்தில் வைக்கப்பட் 
டிருக்கும் , G என்னும் கண்ணாடித் தகட்டின் மீது விழுகின்றன . 
கண்ணாடித் தகடு - G , ஒரே சமயத்தில் எதிரொளிப்பையும் , 
விலகலையும் ஏற்படுத்தக்கூ டியவாறு ரசம் பூசப்பட்ட ஒன்றாகும் . 
G- ல் படும் கதிர்கள் எதிரொளிப்புக்குப் பின்னர் , 
பற்சக்கரம் W- வின் விளிம்பில் உள்ள புள்ளி F- ல் குவிகின்றன . 
எனவே . S- ன் படிவம் F- ல் உண்டாக்கப்படுகின்றது. இந்தப் 


ஒளியின் :திசை, வேகம் 


363 


புள்ளி F குவிவில்லை ... வின் குவியத் தளத்தில் அமையுமாறு , L ; 
வைக்கப்பட்டுள்ளது . 

எனவே , F- லிருந்து L.- வின்மேல் விழும் கதிர்கள் விலகலுக் 
குப் பின் ஒன்றுக்கொன்று இணையாக வெளியேறும் . இந்த இணைக் 
கதிர்கள் சுமார் 4 அல்லது 5 மைல் தூரம் கடந்து பின்னர் L , 
என்னும் மற்றொரு குவிவில்லையின்மீது விழும்படி செய்யப்படு 
கின் றன . வில்லை L , இக் கதிர்களை அதன் குவியத் தூரத்துக்குச் 
சமமான வளைவு ஆரத்தையும் அதனுடைய குவியத் தளத்திலும் 
வைக்கப்பட்டுள்ள M என்னும் குழி ஆடியின் ஆடி மையத்தில் 
குவிக்கின்றது . இதனால் ஒளிக்கதிர்கள் குழி ஆடியின் மீது நேர்க் 
குத்தாக விழுகின்றது . எனவே ஒளிக்கதிர்கள் வந்த பாதையி 
லேயே திருப்பப்பட்டு மீண்டும் F- ல் குவிக்கப்படுகின்றன . இதனால் 
F- ல் , S- னுடைய உண்மைப் படிவம் ஒன்று உண்டாகும் . இப் 
படிவத்தைக் கண்ணருகு வில்லை E- ன் மூலமாகப் பார்க்க முடியும் . 
கருவியின் பல பாகங்களையும் சரியான முறையில் அமைத்தல் மிக 
முக்கியமானதாகும் . கண்ணருகு வில்லை E- யும் , வில்லை . ,- வும் 
சேர்ந்து ஒரு வானியல் தொலைநோக்கிபோல் செயல்படுமாறு , 
அமைக்கப்படவேண்டும் . வில்லைகள் L,, L; இவற்றின் முக்கிய 
அச்சுக்கள் ஒரே நேர்க்கோட்டில் அமைந்திருக்க வேண்டும் . 

பற்சக்கரம் W- வின் விளிம்பில் சமமான எண்ணிக்கைகொண்ட 
பற்களும் இடைவெளிகளும் உள்ளன. மேலும் ஒரு பல்லின் அகல 
மும் , இரு பற்களுக்கு இடையிலுள்ள திறந்த பகுதியின் அகலமும் 
சமமாக உள்ளன. வில்லைகள் 1 ,, L ; இவற்றின் முக்கிய அச்சுக்கள் 
படியும் நேர்க்கோட்டிற்கு இணையான திசையில் அச்சைக்கொண்டு 
இப் பற்சக்கரம் சுழலுமாறு அமைக்கப்பட்டுள்ளது . 


பற்சக்கரம் ஒளிக் கற்றையை சிறு ஒளிச்சுடர்களாகப் பிரிப்ப 
தற்கும் , அப்படிப் பிரிக்கப்பட்ட சிறு ஒளிச் சுடர்கள் ( Short light 
flashes ) பற் சக்கரத்திலிருந்து குழிஆடி M- க்குச்சென்று மீள்வதற்கு 
ஆகும் காலத்தை அளப்பதற்கும் பயன்படுகின்றது . உதாரணமாக 
சக்கரம் சுழலாமல் இருக்கும்பொழுது , இடைவெளி G , -ன் வழியாகச் 
சென்ற ஒளிக்கதிர்கள் M- க்குச் சென்று மீண்டும் F- க்கு வந்து 
உண்டாக்கும் S- ன் படிவத்தை , கண்ணருகு வில்லை E- யினால் 
தெளிவாகப் பார்க்க முடியும் . பின்னர் சக்கரம் மெதுவாகச் 
சுழற்றப்படுகின்றதென்று வைத்துக்கொள்வோம் . படிவம் மறை , 
வதும் தோன்றுவதுமாக இருக்கும் . சுழலும் வேகத்தை அதிகரித் 
துக்கொண்டே வந்தால் , ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்கு நிலையான . 
தோன்றும் . உண்மையிலேயே 

படிவம் மறைவதும் 
தோன்றுவதுமாக இருக்கும் . இவ்வாறு இருந்தபோதிலும் கண் 


படிவம் 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


ணின் பார்வை நிலைப்பு ( Persistance of Vision ) காரணமாகத் 
தொடர்ந்து படிவம் தெரியும் . வேகத்தை மேலும் அதிகரித்துக் 
கொண்டே வந்தால் , ஒரு குறிப்பிட்ட நிலையில் படிவமே தெரியாது . 
இந்த நிலையில் ஒரு இடைவெளி G.- ன் வழியாகச் செல்லும் ஒளிக் 
கதிர்கள் M- க்குச் சென்று திரும்பும் பொழுது பல் T- ஆல் தடுக்கப் 
படும் . சக்கரம் சுழன்றுகொண்டிருப்பதால் ; இடைவெளி G- ன் 
நிலைக்கு , இடைவெளி G , வரும்போது அதன் வழியாகச் செல்லும் 
ஒளிக்கதிர்கள் திரும்ப வரும்பொழுது T.- ஆல் தடுக்கப்படும் . ஆக 
அந்த சக்கரச் சுழற்சியின் இவ்வேகத்தில் படிவம் தெரிவதில்லை . 
இந்த சக்கரச் சுழற்சி வேகம் , முதல் மறைவு வேகம் ( Speed of first 
disappearance ) எனப்படும் . 


இவ்வாறு படிவமே தோன்றாத நிலையில் சக்கரம் இடைவெளி 
G , ன் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து . பல் T- ன்மேல் உள்ள ஒரு 
புள்ளிக்குச் சுழன்று செல்லும் நேரத்தில் ஒளி F- க்கும் , M- க்கும் 
இடைப்பட்ட தூரத்தை இருமுறை கடக்கின்றது எனவே சக்கரத் 
தின் விளிம்பில் N இடைவெளிகளும் , N பற்களும் இருக்கின்றன 
என்றும் , சக்கரத்தின் மையத்தில் ஒரு இடைவெளியோ அல்லது 
ஒரு பல்லோ தாங்கும் கோணம் 8 எனவும் கொண்டால் , 


23 


e 


2V ஆகும் . 


சக்கரம் வினாடிக்கு n சுற்றுகள் சுற்றுகின்றது என்றும் , அதன் 
கோணத் திசைவேகம் ய - எனவும் கொள்வோம் . சக்கரம் 
8 - கோணம் சுழலுவதற்கு ஆகும் காலம் ‘ I எனில் , 


e 


A 
2.கா 


20 


X 
2N 


1 
2xn 


1 
2nN 


( 1 ) 


ஆனால் இந்தக் காலத்தில் ஒளி F- க்கும் M- க்கும் இடைப்பட்ட 
தூரத்தை இருமுறை கடக்கின்றது . எனவே அந்த தூரத்தை 
D என்றும் , ஒளியின் திசை வேகத்தை C என்றும் கொண்டால் , 


2 ) 


ஒளியின் திசை வேகம் 


365 


எனவே சமன்பாடுகள் ( 1 ), 2 ) இவைகளிலிருந்து , 

1 2D 
2ivn 


C 


C = 4DNn 


( 3 ) 


C 


மாறு நிலை வேகத்தையன்றி , மற்ற வேகங்களுக்கு M- ல் 
எதிரொளிப்பு அடைந்து திரும்பும் ஒளியில் ஒரு பகுதி கண்ணருகு 
வில்லையின் வழியாக வந்து பார்வைப் புலத்தில் கொஞ்சம் வெளிச் 
சத்தை உண்டாக்கும் . எனவே வேகத்தை அதிகரித்துக்கொண்டே 

2D 1 
வந்தால் , மாறு நிலை வேகம் 

என்றாகும் வரை , படிவம் 

2 : 1N 
ஒளி குன்றிக்கொண்டே வந்து மாறு நிலை வேகத்தில் மறைந்து 
விடும் . மீண்டும் வேகம் அதிகரிக்கப்பட்டால் , படிவம் மீண்டும் 
தோன்றி ஒளிமிக்கதாக ஆகும் . 

சுழற்சி வேகம் 21 என்று கும்பொழுது . M- ஐ நோக்கி ஒரு 
இடைவெளியின் வழியாகச் சென்ற ஒளியானது . M- ல் எதிரொளிப் 
புக்குப் பின்னர் F- ஐ அடையும் பொழுது அடுத்த இடைவெளி 
இருக்குமாதலால் , பார்வைப்புலம் அதிக ஒளிச் செறிவைப் பெற் 
றிருக்கும் . சுழற்சி 

சுழற்சி வேகம் மேலும் அதிகரிக்கப்பட்டால் , F- ல் 
உண்டாகும் படிவத்தின் ஒளிச்செறிவு மீண்டும் குறையும் . வேகம் 
3 :1 என்றாகும் பொழுது படிவம் மீண்டும் மறையும் இது இரண்டா 
வது மறைவு வேகம் ஆகும் . எனவே ஒளி அந்தத் தூரத்தைக் 

2 * 
கடக்க எடுத்துக் கொள்ளும் காலத்தில் சக்கரம் 39 3 .. 

2N 
கோணம் சுழற்சியடையும் . எனவே சக்கரம் சுழலும் வேகம் 
வினாடிக்கு n , சுற்றுக்களெனில் , 
2 ) 21 1 

1 
3 
2 . 21 : 1 , 

2Nn , 
இவ்வாறு வேகத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றால் பல 
சுழற்சி வேகங்களுக்குப் படிவம் மறையும் . பொதுவாக p யாவது 
மறைவுக்கு சுழற்சி வேகம் < ny எனில் , 
2D 

1 
( 2p - 1 ) . 


2D 


C 


3 . 


. 


C 





2Nilp 


C 


ஃபீசோ தன்னுடைய சோதனையை 720 பற்களைக் கொண்ட 
சக்கரத்தையும் , F- க்கும் , M க்கும் இடையேயான தூரத்தை 
8 : 633 - கி . மீ . என்றும் கொண்டு செய்தார் . சக்கரத்தின் 
வேகத்தை அதிகரித்துக்கொண்டே செல்கையில் , வினாடிக்கு 

12.6 


சுழற்சி 


366 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


படிவம் 


சுழற்சிகள் ஏற்படும்பொழுது , 

முதல் முறையாக 
மறைந்தது . இந்த மதிப்புக்களைச் சமன்பாடு ( 3 ) -ல் இட , ஒளியின் 
திசைவேகம் 3.13x10 * கி . மீ . வினாடி என்று கிடைத்தது . 


ஃபீசோவின் முறையில் உள்ள நன்மைகள் : 

( 1) இந்த முறையில் உள்ள தத்துவம் மிகவும் எளிமை 
யானது . அதோடு எளிதில் விளக்க முடியாத எந்தவிதமான 
தற்கோளையும் அடிப்படையாகக்கொண்டது அல்ல . 

( 2 ) இது ஒரு சார்பில்லா முறையாகும் . ஒளியின் திசை 
வேகத்தைக் கணக்கிட அளவிடவேண்டியது சக்கரத்தின் சுழற்சி 
வேகம் மட்டுமேயாகும் . 


: 


ஆனால் சில குறைபாடுகளும் உண்டு . அடுத்தடுத்து மறைவு 
களுக்கான சுழற்சி வேகங்களைக் கணக்கிடுவது மிகவும் கடினமான 
தொன்றாகும் . எதிரொளிப்புக்குப் 

பின்னர் மீண்டும் வந்து 
படிவத்தை உண்டாக்கும் ஒளியின் செறிவு குறைவாக உள்ளமை 
யால் படிவம் மங்கலாகத் தோன்றுகின்றது . படிவம் மறைகின்ற 
நேரத்தில் , பார்வைப்புலம் முழுவதும் இருள் மிக்க தொன்றாக 
இல்லாமல் , பற்களினால் தடுக்கப்படும் ஒளிச் சிதறலினால் பார்வைப் 
புலம் ஒளியூட்டப்படுகின்றது . 

யங் , போர்ப் ( Forbe ) இருவரும் பற்களைச் சமன்படுத்திய 
தோடு , கருமையாக்கி பற்சக்கரத்தின் அமைப்பைச் சரி செய் 
தார்கள் . இதனால் பார்வைப் புலத்தில் தெரிந்த ஒளியின் அளவு 
வெகுவாகக் குறைக்கப்பட்டது . படிவத்தின் ஒளிச்செறிவைக் 
கூட்ட கண்ணாடித் தகடு G- க்குப் பதிலாக , ரசம் பூசப்பட்ட 
கண்ணாடியைப் பயன்படுத்தினார்கள் . அதன் மையத்தில் படி 
வத்தைப் பார்ப்பதற்கு ரசம் பூசப்படாத ஒரு பாகம் விடப்பட்டது . 

பின்னர் கார்னு ( Corinu ) E- க்கும் , M- க்கும் இடைப்பட்ட 
தூரத்தை 23 கி . மீட்டராக அதிகப்படுத்தினார் . மற்றும் படிவங்கள் 
மறையும் பொழுது உள்ள சுழற்சி வேகங்களைத் தீர்மானிப்பதற்கு 
பதிலாக , பார்வைப் புலத்தில் சம ஒளிச்செறிவுகள் இருக்கும் 
பொழுது சுழற்சி வேகங்களைக் கண்டு ஒளியின் திசைவேகத்தைக் 
கணக்கிட்டார் . அவர் கணக்கிட்ட ஒளியின் திசைவேகத்தின் 
மதிப்பு - 3.004 x 10 கி . மீட்டர் /வினாடி ஆகும் . 

ஃபோகால்ட்டின் சுழலும் ஆடி முறை ( Rotating mirror 
method ) 
வீட்ஸ்டனால் சொல்லப்பட்டு அரகோ ( Arago ) வினால் 
கையாளப்பட்ட சுழலும் ஆடிமுறை , ஒளியின் திசைவேகத்திற்கு 


- 


ஒளியின் திசை வேகம் : 


ஒன் 


நல்ல முடிவுகளைத் தரத்தக்க வகையில் ஃபோகால்ட்டினால் 1850 , 
ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அந்த அமைப்பு படம் 12 :6. - ல் 
காட்டப்பட்டுள்ளது . 


B 


6 


商 


படம் 12.6 , ஃபோகால்ட்டின் சுழலும் ஆடிமுறை 


நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வில்லை . - க்கு முன்னால் ; சூரிய ஒளியால் 
ஒளியூட்டப்பட்டுள்ள பிளவு S- வைக்கப்பட்டுள்ளது . பிளவு ஒளி 
மிக்கதொரு ஒளிமூலமாகச் செயல்படுகின்றது . பிளவிலிருந்துவரும் 
ஒளிக்கதிர்கள் குவியும் P- என்னும் புள்ளிக்கு முன்பாக ஒளிக் 
கதிர்கள். M- என்னும் . சமதள ஆடியினால் தடுக்கப்படுகின்றன . 
தடுக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் ஆடி M- ல் எதிரொளிப்பு அடைந்து 
C- யில் குவிகின்றன . இப்பொழுது எதிரொளிப்பு விதிகளின்படி , 
ஆடி மையம் 0 -விலிருந்து P- க்கு உள்ள தூரமும் , C- க்கு உள்ள 
தூரமும் சமமாகும் . அதாவது 0P = OC . OC அளவுக்கு வளைவு 
ஆரம் கொண்ட ஒரு குழி ஆடி C-யில் வைக்கப்பட்டுள்ளது . 
ஆடி M- ன் மீதுள்ள புள்ளி 0- வின் வழியாகச் செல்லும் அச்சின் 
மீது வளைவு மையம் அமையுமாறு குழி ஆடி வைக்கப்பட்டுள்ளது . 
இதனால் ஆடி M- லிருந்து செல்லும் ஒளிக்கதிர்கள் C- யில் 
எதிரொளிப்புக்குப் பின்னர் வந்த பாதையிலேயே மீண்டும் M-ஐ 
அடையும் . எனவே ஆடி M - நிலையாக இருந்தால் , S- லிருந்து 
புறப்பட்ட ஒரு ஒளிக்கதிர் , வில்லை 1 - ன் வழியாக M- ஐ அடைந்து 
அதில் எதிரொளிப்புக்குப் பின்னர் C- க்குச் சென்று வந்த பாதை 
யிலேயே S- ஐ அடையும் . எனவே S- ன் படிவம் - S- லேயே 
அமையும் . பதிலாக M- ல் எதிரொளிப்பு அடைந்த கதிர்கள் C- க்குச் 
சென்று மீள்வதற்குள் , M- ஆனது 8 - கோணம் . சுழற்சி அடைந் 
தால் . மீண்டும் M- ஐ அடையும் கதிர்கள் அதனுடைய சுழற்சித் 


368 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


திசையில் திருப்பப்பட்டு , 1 - வழியாகச் சென்று , S- க்கு அருகா 
மையில் S , என்ற புள்ளியில் குவிக்கப்படும் . அளவுகளை எடுப்ப 
தற்கு வசதியாக இருப்பதற்காக , S- க்கும் L- க்குமிடையில் - ஒரு 
கண்ணாடித் தகடு G , 1 - ன் முக்கிய அச்சுக்கு 45 கோணத்தில் 
வைக்கப்பட்டுள்ளது . இதனால் M - நிலையாக இருக்கும்பொழுது 
S- ன் படிவம் A- யிலும் சுழலும் பொழுது படிவம் 

B- யிலும் 
உண்டாகும் . எனவே SS , AB . படிவம் அடையும் இடப் 
பெயர்ச்சி AB , திருகு அளவி பொருத்தப்பட்டதொரு கண்ணருகு 
வில்லை E-யினால் அளக்கப்படுகின்றது . 


= 


ஒளியின் திசை வேகத்தைக் கணக்கிடல் 

ஒளியின் திசைவேகம் ( -எனக் கொள்வோம் . 0 - வுக்கும் 
( -க்கும் இடைப்பட்ட தூரத்தை R- எனவும் , ஒளியானது 
0 - விலிருந்து ( -க்குச் சென்று மீண்டும் ( ) -வுக்கு வருவதற்கு ஆகும் 
காலத்தை I எனவும் கொண்டால் , ஒளியின் திசைவேகம் 


2R 


அல்லது 


2R 


( 1 ) 


C 


ஆடி M , வினாடிக்கு 7 - சுற்றுக்கள் சுற்றுகிறது என்றால் காலம் 
t- யில் ஆடி 9 - கோணம் சுழல்கின்றது எனக்கொள்வோம் . வினாடிக்கு 
1 சுற்றுக்கள் எனில் ஒரு வினாடியில் சுற்றும் கோண அளவு 2xn . 

1 
எனவே 1 ° கோணம் சுழல்வதற்கு ஆகும் காலம் 

2mn 
8 கோணம் சுழல ஆகும் காலம் , 


எனவே 


e 
2.1.1 


( 2 ) 


எனவே , சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) இவைகளிலிருந்து 

27 

2N 


அல்லது 


4. R 


C = 


( 3 ) 


ஒளியின் திசை வேகம் 


360 


8 - வின் மதிப்பைக் கணக்கிடுதல் 

சுழலும் ஆடி M- ல் இரண்டாவது - -முறை எதிரொளிப்பு 
அடைந்து வந்த திசையிலேயே செல்லும் கதிர்கள் , ஆடி நிலையாக 
இருக்கும்பொழுது P- யிலிருந்தும் , 

P-யிலிருந்தும் , ஆடி சுழலும் பொழுது Q 
விலிருந்தும் வருவதாகத் தோன்றும் - ( படம் 12.7 . ). 


L 


B 


G 


M 


S 


P. 


SI , 


- 


* ---- R 


b 


--- 


-- 


படம் , 12.7 . 


எனவே ஆடி 8 கோணம் சுழற்றப்படும்பொழுது எதிரொளிப்புக் 
கதிர் சுழற்றப்படும் கோண்ம் / PoQ = 28. 


ஆனால் , 


Pe( : 


ZPOO = 


PQ 
UP 


- 


OP = OC 


R 


R] 


29 


PQ 
R 


அல்லது , 


9 


PO 
2K 


மேலும் புள்ளி P- யானது L என்னும் வில்லை யினால் உண்டாக்கப் 
பட்ட S- ன் படிவம் அமையுமிடமாகும் . S , அதே வில்லையினால் 
உண்டர்க்கப்பட்ட Q- வின் படிவம் அமையுமிடமாகும் . 

எனவே 
PQ- வினாலும் , SS -னாலும் வில்லையின் ஒளி மையத்தில் தாங்கப் 
"படும் கோணங்கள் சமமாகும் . 

24 


870 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


எனவே , 

PQ 
PL 


P £ - S 


SS , 
LS 


அல்லது 

PQ 


Pe = SS 


PL 


(5) 


படத்தில் 

SL 

= a ; Lo 


b ; SS , AB = x 
b + R எனில் , 


PL 


b + R 


PQ 


( 6 ) 


d 


சமன் பாடு ( 4 ) -ல் இந்த மதிப்பை இட , 

h- + R 
8 

2.IR 


X 


(7 ) 


எனக் கிடைக்கும் . சமன்பாடு ( 3 ) -ல் 9 - வின் மதிப்பைப் பதிலீடு 
செய்ய , 


C 


4x7 * R 
( b + R ) .X 


2 uR . 


- 


8 TUR 
( 5 + RIX 


எனக் கிடைக்கும் . 


தூரங்கள் ( 1 , !), R இவற்றை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு , 
சோதனையின் பொழுது , கண்ணருகு வில்லையின் மூலம் இடப் 
பெயர்ச்சி x- ஐ அளந்து , ஒளியின் திசைவேகம் c கணக்கிடப் 
பட்டது . போகால்ட் ஒரு காற்று சுழற்சி டர்பைன் ( Turbine ) 
மூலம் ஆடி M- ஐ சீரான வேகத்தில் சுழலும்படிச் செய்தார் . சுழற்சி 
வேகம் !1 - ஐ ஸ்ட்ராபாஸ்கோப் முறையில் கணித்தார் . ஒளிகடந்த 
மொத்த தூரம் 40 மீட்டர் அளவு இருக்குமாறு அமைத்து அவர் 
கணக்கிட்ட ஒளியின் திசைவேக மதிப்பு 2.98 x 10 மீ . / வினாடி 


ஆகும் . 


சோதனையின் உண்மையான அமைப்பில் குழி ஆடி C-யினுடைய 
உண்மையான வளைவு ஆரம் 4 மீட்டர் ஆகும் . அதே அளவு 
வளைவு ஆரங்கள் கொண்ட மேலும் நான்கு குழி ஆடிகளைப் பயன் 


ஒளியின் திசை வேகம் 


3711 


படுத்தி R- ன் மதிப்பு 20 மீட்டராக அதிகரிக்கப்பட்டது . படம் 
12 : 8 - ல் காட்டப்பட்டுள்ளபடி அவ்வாடிகள் அமைக்கப்பட்டன . 


M 


- 
H 


C 


படம் 12.8 . 


சுழலும் ஆடி M- ன்மீது விழுந்த கதிர்கள் C ,, C,, C ,, C, 
ஆகிய நான்கு குழி ஆடிகளினாலும் எதிரொளிக்கப்பட்டு இறுதியாக 
C- ன் மேல் செங்குத்தாக விழுந்து வந்த திசையிலேயே மீண்டும் 
சென்று M- ஐ அடையும் . சுமார் 1 : 9 மீட்டர் குவியதூரம் கொண்ட 
வில்லை L , சுழலும் ஆடி M -க்கும் நிலையான முதல் ஆடி C-க்கும் 
இடையே வைக்கப்பட்டுள்ளது . அவர் கணக்கிட்ட படிவ இடப் 
பெயர்ச்சி 0.7 மி.மீ. ஆகும் . 


குறைபாடுகள் 

( 1 ) படிவம் அடையும் இடப் பெயர்ச்சி மிகவும் குறைவு . 


( 2 ) ஒளியானது C- யின் மீது விழும் காலம் மிகக் குறைவாக 
இருப்பதால் படிவம் ஒளிச்செறிவு மிக்கதாக இல்லை . 

3. M- ல் ஒளி எதிரொளிப்பு நடைபெறுவதால் கண்ணருகு 
வில்லையின் பார்வைப்புலத்தில் ஒளியூட்டம் இருந்து கொண்டே 
உள்ளது . 


( 4 இது சார்பிலா முறை அல்ல . 

போகால்ட்டின் முறையை மேலும் நல்ல முறையில் மைக் 
கேல் சன் , அமைத்தார் . வில்லை L- ஐ , M க்கும் , ( -க்கும் இடையில் 
வைத்தார் . இதனால் ஒளிகடக்கும் தூரம் <!, படிவத்தின் ஒளிச் 
செறிவில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படாமல் 2000 அடி ஆக 
அதிகரிக்கப்பட்டது . விட்டம் 8 " , குவிய தூரம் 150 அடி ( 50 மீட்டர் ) 


* 


ஓவியலும் நிறமாலைவியலும் 


கொண்ட வில்லையை உபயோகித்து , ஆடி M அதன் குவியத் 
தூரத்திற்குள் 5 மீட்டர் 15 ) உள்ளே இருக்குமாறு வைக்கப் 
பட்டுள்ளது . இதனால் படிவ இடப்பெயர்ச்சி சுமார் 0-133 மீட்டர் 
ஆக அதிகரித்துள்ளது . எனவே கண்ணாடித் தகடு G இல்லா 
மலேயே படிவத்தை S- க்கு அருகிலேயே ஏற்படுமாறு செய்து 
அளவுகளை எடுக்க முடிந்தது . 
12.5 . நீரில் ஒளியின் திசைவேகம் 

போகால்ட் குழி ஆடி C- யைப் போன்று அதே வளைவு ஆரத்தைக் 
கொண்ட மற்ருெரு குழி ஆடி C- ஐ அமைத்தார் . பின்னர் C- க்கும் 
M-க்கும் இடையில் ஒரு குழாய் T-யில் நீரை நிரப்பி வைத்தார் . 
C- ன் வளைவு மையமும் , சுழல் ஆடி M- ன் மையத்தில் அமையு 
மாறு C- ன் நிலை சரி செய்யப்பட்டது . C , C.- இவை இரண்டிலும் 


C 


to 


படம் 12.5 . நீரில் ஒனியின் திசைவேகம் 


எதிரொளிக்கப்படும் கதிர்களால் உண்டாக்கப்படும் படிவங்கள் , 
கண்ணருகு வில்லையினால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமாறு 
அவை அமைக்கப்பட்டுள்ளன . நீரின் வழியாக சென்ற கதிர் 
களினால் உண்டாக்கப்பட்ட படிவம் , காற்றில் மட்டுமே சென்ற 
கதிர்களினால் உண்டாக்கப்பட்ட படிவத்தைக் காட்டிலும் அதிகமாக 
இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளதைக் கண்டார் . இதனால் நீரில் 
ஒளியின் வேகம் காற்றில் அதன் வேகத்தைவிடக் குறைவு என்று 
தெரிகின்றது . சோதனையை மீண்டும் அதே மாதிரி அமைப்பு 
களைக்கொண்டு செய்த மைக்கேல்சன் 

காற்றில் திசைவேகத் 
திற்கும் , நீரில் திசைவேகத்திற்கும் ஆன விகிதம் 133 

என்று 
கணக்கிட்டார் . 

இந்த மதிப்பு , நீரின் ஒளிவிலகல் எண்ணுடன் 
ஒத்த மதிப்பைக் கொண்டுள்ளது . 


ஒளியின் திசை வேகம் 


373 


ஒளியின் பண்புகளைப்பற்றி ஆய்ந்த அறிஞர்கள் இரண்டு 
விதமான கொள்கைகளைக் கொடுத்துள்ளனர் . அவற்றுள் 
ஒன்னை நியூட்டனின் துகட் கொள்கை , ஒளியானது அடர்வு 
மிகுந்த ஊடகத்தில் , அடர்வு குறைந்த ஊடகத்தைவிட அதிக 
வேகபாகப் பரவுகின்றது என்ற முடிவைக் கொடுக்கின்றது . 
இரண்டாவது கொள்கையான ஹைஜயனின் அலைக் கொள்கை 
அடர்வு மிகுந்த ஊடகத்தில் அடர்வு குறைந்த ஊடகத்தைவிட 
மெதுவாகப் பரவுகின்றது என்ற முடிவைக் கொடுக்கின்றது . 
எனவே இரண்டு கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை 
களாக உள்ளன . எனவே எக்கொள்கை சிறந்தது என்று 
தீர்மானிக்கவேண்டிய நிலையில் , போகால்ட்டின் முடிவு அலைக் 
கொள்கைக்கு ஆதரவாகவும் , 

துகள் 

கொள்கைக்கு மரண 
அடியாகவும் அமைந்தது . 
12.7 . ( மைக்கேல்சனின் சார்பிலா முறை 

போகால்ட்டின் சோதனையில் உள்ள சுழல் ஆடி , ஒளியானது 
M- லிருந்து C- க்குச் சென்று மீள்வதற்குள் ஒரு முழுச்சுற்று 
( அதாவது 360 ) சுற்றுமாறு மிக வேகமாகச் சுற்றப்படுவ தாகக் 
கொள்வோம் . இம்மா திரியான நிலையில் இறுதியாக உண்டாகும் 
படிவத்தில் எந்தவிதமான இடப்பெயர்ச்சியும் இருக்காது . ஆடி 
ஒரு முழுச்சுற்று சுற்றுவதற்கு ஆகும் காலத்தில் ஒளி 2d தூரம் 
கடக்கின்றது . 

ஆகையால் ஆடியின் சுழற்சிமட்டும் கொண்டு , 
ஒளியின் திசைவேகத்தை தீர்மானிக்கலாம் . எனவே இது ஒரு 
சார்பிலா முறையாகும் . 
மைக்கேல்சன் 1926 - ல் 

தூரத்தை அதிகரித்தும் , ប 
பக்கங்களைக் கொண்ட ஆடிகளைக் கொண்டும் சுழலும் ஆடி 
முறையை வெகுவாகத் திருத்தி அமைத்தார் . அவரால் பயன் 
படுத்தப்பட்ட அமைப்பு படம் 12.10 ல் காட்டப்பட்டுள்ளது . 


ஒளிமிக்கதொரு மூலத்திலிருந்து வரும் ஒளியால் S- என்னும் 
குறுகிய பிளவு 

பிளவு ஒளியூட்டப்படுகின்றது . A- என்பது எட்டு 
எதிரொளிக்கும் பக்கங்களைக் கொண்ட ஆடி . இது எண்கரத்தின் 
( Octagon ) அமைப்பைக் கொண்டது . இந்த எண்கரத்தின் 
மையத்தின் வழியாகவும் , தாளின் தளத்திற்குச் செங்குத்தாகவும் 
உள்ள அச்சைக்கொண்டு சுழலுமாறு ஆடித் தொகுப்பு அமைக்கப் 
பட்டுள்ளது . பிளவு S- லிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் ஆடியின் 
ஒரு பக்கமரன a - யின் மேல் விழுகின்றன . பக்கம் u . ஆல் 
எதிரொளிக்கப்பட்ட ஒளியானது அடுத்தடுத்து B , C என்னும் 
சமதள ஆடிகளால் எதிரொளிக்கப்பட்டு , M- என்னும் குழி ஆடிமீ 


ஒளியியலும் நிறமாலை யோது 


து 


N 


8 


B 


கதிர்கள் 


படம் 12.10 . மைகேல்சனின் சுழலும் எண் முகப்பு ஆடி முறை 
விழுகின் றது . M- ல் எதிரொளிப்புக்குப் 

பின்னர் 
இணையாக வெளியேறுமாறு . M- ன் குவியத்தில் இருக்குமாறு C 
அமைக்கப்பட்டுள்ளது . அந்த இணையான கதிர்கள் வெகு 
தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள . மற்றொரு குழி ஆடி N- ன் மீது 
விழுந்து , D- யில் குவிக்கப்படுகின்றன .. 

குவியும் கதிர்கள் 
மீண்டும் -ஐ நோக்கி எதிரொளிக்கப்படுமாறு சமதள ஆடி 

D 
வைக்கப்பட்டுள்ளது , N- ன் மேல் விழும் கதிர்கள் எதிரொளிப்பு 
அடைந்து மீண்டும் ஒன்றுக்கொன்று இணையாக M -ஐ அடை 
கின்றன . குழி ஆடி M , அந்தக் கதிர்களை F- ல் குவித்து , F- லிருந்து 
எதிரொளித்தக் கதிர்கள் சமதள ஆடி G- யின் மீது விழும்படி - 
செய்யப்படுகின்றன . G-யிலிருந்து எதிரொளித்தக் 
எண்கர ஆடியின் a என்ற பக்கத்தின் எதிரில் உள்ள 2 .என்னும் 
பக்கத்தின் மீது விழும்படிச் செய்யப்படுகின்றன . கதிர்கள் ஆடி 
e- ஆல் எதிரொளிக்கப்பட்டு அக எதிரொளிப்பை ஏற்படுத்தும் 
முப்பட்டகம் P- யின் வழியாகக் கண்ணருகு 

வில்லை E- யை 
அடைகின்றன . எனவே , S- ன் படிவம் E- ல் தோன்றும் . 

எண்கர ஆடி A- நிலையாக இருக்கும்பொழுது S- ன் படிவம் , 
E- ல் அதன் பார்வைப் புலத்தில் ஏதாவது ஒரு 
தெரியும் . -A சுழற்றப்பட்டால் படிவம் வேறு ஏதாவது இடத்தில் 


கதிர்கள் 


நிலையில் 


ஒளியின் திசை வேகம் 


375 


தோன்றலாம் . அல்லது தோன்றாமல் இருக்கலாம் . 
முப்பட்டகம் P- க்கும் , ஒளியை எதிரொளிக்கும் சுழல் ஆடியின் 
பக்கத்தின் நிலையையும் பொருத்தது . ஆனால் சுழல் ஆடியின் 
சுழற்சி வேகத்தைச் சரிசெய்து ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்கு E- இல் 
ஏற்படும் படிவம் , ஆடி A நிலையாக இருந்தபொழுது இருந்த நிலையி 
லேயே ஏற்படும்படிச் செய்யலாம் . 


ஒளி கடக்கும் தூரம் 2D என்றும் ஒளியின் திசை வேகம் 

20 
C என்றும் கொண்டால் , காலம் --யில் எண்கர ஆடி 45 ° சுழலுமே 
யானால் படிவத்தின் நிலையில் இடப்பெயர்ச்சி இருக்காது . ஆடி 
வினாடிக்கு n சுற்றுக்கள் சுற்றினால் , 45 ° சுழலுவதற்கு ஆகும் 

1 
காலம் 

. எனவே , 
8n | 


2D 


1 
8n 


அதாவது 


c 


16 Dn . 


22 மைல்கள் இடைவெளி கொண்ட இரு மலைகளில் ஒன்றான் 
வில்சன் மலை ( Mount Wilson ) மீது ஆடி M- ஐயும் , செயின்ட் 
அந்தோனியா மலை ( Mount San Antonio ) மீது ஆடி N- ஐயும் 
வைத்து மைக்கேல்சன் சோதனையைச் செய்தார் . மேலும் 12 , 16 , 
பக்கங்கள் கொண்ட சுழல் ஆடிகளைப் பயன்படுத்தியும் சோதனை 
களைச் செய்தார் . அவர் கணக்கிட்ட ஒளியின் திசை வேகம் 
2,99 769 + 4 கி . மீ . / வினாடி ஆகும் . எளிய முறைகளில் , ஒளியின் 
திசைவேகம் C- க்குக் கணக்கிடப்பட்ட மதிப்புகளில் இஃது மிகச் 
சிறந்த மதிப்பாகும் . 


12.8 . வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் : 

காற்றின் ஒளிவிலகல் எண்ணில் ஏற்படும் மாற்றங்களினால் , 
ஒளியின் திசைவேகத்தில் சிறு வேறுபாடுகள் உண்டாகின்றன . 
மைக்கேல்சன் இந்த வேறுபாடுகளைத் தவிர்ப்பதற்காக பியர்சன் 
( Pearson ) மற்றும் பீஸ் ( Peace ) ஆகியவர்களுடன் வெற்றிடத்தில் 
ஒளியின் திசை வேகத்தைக் கணக்கிட முயன்றார் . ஆனால் ஆய்வு 
களை அமைப்பின் மூலம் மேற்கொள்ளும் முன்னரே அவர் 1931 - ல் ) 
காலமடைந்தார் . அவரது துணை ஆய்வாளர்களான பீஸ் , 
பியர் சன் இருவரும் 1935 - ல் வெற்றிடத்தில் ஒளியின் திசை 
" வேதத்தைக் கணக்கிட்டனர் . 


* 378 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


அவர்கள் மேற்கொண்ட அமைப்புப் படம் 12.11 - ல் காட்டப் 
பட்டுள்ளது . இஃது மைக்கேல்சனின் சுழலும் ஆடி முறையை 
ஒத்த அமைவுகளை யே கொண்ட தாகும் . 


P3/ M 


M2 


IN 


W 


A 


A 


R 


T 


படம் 12.11 , வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் காணல் 


பொலிவுமிக்க கரிவில் ( Carbon arc ) விளக்கு A-யிலிருந்து 
வரும் ஒளி , வில்லை 1 - ன் மூலம் , பிளவு S- ன் மேல் குவிக்கப் 
படுகின்றது . பிளவிலிருந்து செல்லும் குறுகிய ஒளிக்கற்றைப் 
பளபளப்பான 32 முகப்புகளைக்கொண்ட சுழலும் ஆடி R- ல் 
உள்ள ஏதாவதொரு முகப்பின் மேல் பக்கத்தில் விழும்படிச் 
செய்யப்படுகின்றது . 

அம் முகப்பினால் எதிரொளிக்கப்படும் 
ஒளி மேல்நோக்கிச் சென்று , நீண்ட குழாயின் மேல் பொருத் 
தப்பட்டுள்ள - கண்ணாடித் தகடு W-வின் வழியாக ஆடி M , ஐ 
அடைகின்றது . ஆடிகள் M ,, C , M ,, M , ஆகியவைகள் படத்தில் 
காட்டப்பட்டுள்ள படி , சுமார் 0.9 மீட்டர் விட்டமும் 1 : 6 கி . மீ . நீள 
மும் கொண்ட எஃகுக் குழாயினுள் வைக்கப்பட்டுள்ளன . குழா 
யானது திறப்பு V- ன் மூலம் திறன் மிக்க வெற்றிட பம்பு ஒன்றுடன் 
இணைக்கப்பட்டு , 0.5 மி . மீ . பாதரஸ அழுத்தத்திற்கும் குறைவான 
அழுத்தத்தில் காற்று அதனுள் இருக்கும்படிச் செய்யப்படுகின்றது . 
இவ்வாறு வெற்றிடமாக்கப்பட்ட குழாயினுள் உள்ள M.- ன் மேல் 
பட்ட ஒளியானது மீண்டும் குழிஆடி C- யில் திசை திருப்பப்பட்டு 
M -ஐ அடைகின்றது . ஆடிகள் M.- வும் M , - யும் ஒன்றுக்கொன்று 
சிறுகோண அளவில் சாய்ந்திருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளன இத 
னால் பல எதிரொளிப்புகளுக்குப் பின்னர் ஒரு நிலையில் M: - வின் மீது 
ஒளி நேர்க்குத்தாகப் படும் . நேர்க்குத்தாக்கப்படுவதினால் திசை 
திருப்பப்பட்டு , மீண்டும் வந்த பாதையிலேயே C- ஐ அடையும் . 
C- யில் எதிரொளிக்கப்பட்டு , M ,- ஐ அடைந்து மீண்டும் W-வின் 
மூலம் சுழலும் ஆடி- R- ஐ அடைகின்றது . இப்பொழுது R- லுள்ள 


ஒளியின் திசை வேகம் 


377 


முகப்பொன்றில் கீழ்ப்பக்கமாக ஒளிபடும் . அம் முகப்பினால் எதி 
ரொளிக்கப்பட்ட ஒளி , முழு அக எதிரொளிப்பை ஏற்படுத்தும் 
பட்டகம் , P- யினால் மீண்டும் எதிரொளிக்கப்பட்டு தொலைநோக்கி 
T- ஐ அடையும் . எனவே பிளவிலிருந்து செல்லும் ஒளி , T-யில் படி 
வத்தை ஏற்படுத்தும் . 


ஆடிகள் M ,, M , இவைகளுக்கிடையே ஒளி அடையும் பன்முக 
எதிரொளிப்புகளால் , ஒளியின் பாதை 13 கி . மீ . அளவுக்கு அதிகரிக் 


கின்றது . 


ஆடி R- ன் மீதுள்ள முகப்பு ஒன்றில் பட்டுக்குழாயினுள் சென்ற 
ஒளி , மீண்டும் அதனை அடையும்பொழுது அடுத்த முகப்பில் 
படுமாறு , R சுழற்றப்படுகின்றது . இதனால் ஆடி R நிலையாக 
இருக்கும் பொழுது தொலைநோக்கியில் படிவம் ஏற்பட்ட அதே நிலை 
யில் , ஆடி சுழலும்பொழுதும் படிவம் ஏற்படும் . R- ன் ஒரு முகப்பில் 
படும் ஒளி , மீண்டும் R- ஐ அதே நிலையிலுள்ள மற்றொரு முகப்பை 
அடைவதற்குள் கடந்த மொத்த தூரம் D என்றும் , ஆன காலம் 1 
என்றும் கொண்டால் , 


- 


D 
ஒளியின் திசைவேகம் c = 

ஆகும் . 


சுழலும் ஆடி வினாடிக்கு n சுற்றுக்கள் சுற்றினால் , 

1 


t 


32 , ஆகும் . 


c = 32 n D. 

32 n D. ஆகும் . 


எனவே இம் முறையில் எடுத்த கிட்டத்தட்ட மூன்றாயிரம் 
அளவுகளைக்கொண்டு கணக்கிட்ட ஒளியின் சராசரி திசைவேகம் 
2,99,774 + 11 கி . மீ . / வினாடி ஆகும் , 


12.9 . கெர்சிமிழ் முறை : 

ஃபீசோவின் பற்சக்கர அமைப்பின் அடிப்படைகளையே 
கொண்டு, கரோலஸ் மற்றும் மிட்டல்ஸ்டெட் ( Karolus and Mittel . 
staedt ) இருவரும் ஒளியின் திசைவேகத்தைக் கணக்கிடப் பயன் 
படுத்திய முறை கெர்சிமிழ் முறை ( Kerr cell method ) ஆகும் . 
இம்முறையில் தள விளைவுற்ற ஒளியின் ( P & larised light ) பண்பு 
களையும் , கெர்சிமிழ் வேலைசெய்யும் விதத்தையும் 

கொண்டு 
அமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன . மேலும் ஒளியானது குறைந்த 
தூரப் பாதையில் மட்டுமே செல்லுமாறு செய்யப்பட்டு , திசை 
வேகத்திற்குத் துல்லியமான மதிப்பு கணக்கிடப்பட்டது.. .. : : : : 


378 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


மின் ஒளித் தடுப்பானாக ( Electro - optical shelter ) கெர்சிமிழ் 
பயன்படுத்தப்படுகின்றது . கெர்சிமிழ் வேலை செய்யும் விதத்தைப் 
படம் 12.12 - ல் உள்ள அமைப்பைக் கொண்டு தெளிவாக விளக்க 
லாம் . 


N ; 


K 


N2 


படம் 12.12 , கெர்சிமிழ் வேலை செய்யும் முறை 


பொழுது 


கெர்சிமிழானது இரண்டு மின்வாய்கள் ( Electrodes ) பொருத் 
தப்பட்டுள் ளதொரு கண்ணாடிக் கலமாகும் . இக் கலத்தினுள் 
நைட்ரோ பென்சின் ( Nitro Benzene ) என்னும் திரவம் நிரப்பப்பட் 
டுள்ளது . இச் சிமிழானது ஒன்றுக்கொன்று குறுக்கு நிலையாக 
அமைந்துள்ள நைக்கல் பட்டகங்கள் ( Nicol prisms) N ,, N , 
இவற்றிற்கிடையே வைக்கப்பட்டுள்ளது நைக்கல் பட்டகமென்பது 
தளவிளைவுற்ற ஒளியை உண்டாக்கவும் , தளவிளைவுற்ற ஒளியினை 
ஆயவும் பயன் படுவது . இதனைப்பற்றி “ தளவிளைவு " அத்தியாயத் 
தில் விரிவாகப் படிக்க உள்ளோம் . ) நைக்கல் N -வழியாக வரும் 

சாதாரண ஒளி தளவிளைவுற்றதாக் செய்யப்படும் . 
இத் தள விளைவுற்ற ஒளி கெர் சிமிழின் மீது நேர்க்குத்தாகப் 
படும்படிச் செய்யப்படுகின்றது . கெர்சிமிழின் மின்வாய்களுக் 
கிடையே உயர்மின்னழுத்த வேறுபாடு { Potential d ff rence ) 
ஏற்படுத்தும்பொழுது மட்டும் , படும் தள விளைவு அடைந்த ஒளி 
கடத்தப்படும் . மின்னழுத்த வேறுபாடு ஏற்படாத நேரத்தில் 
கடத்தப்படாது . ஏனெனில் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும் 
பொழுது மட்டும் நைட்ரோ பென்சின் திரவம் இரட்டை ஒளிவிலக் 
கம் Double refraction ஏற்படுத்துவதாக அமைகின்றது இதனால் 
ஒளியானது நைக்கல் N - வின் வழியாகச் செல்ல இயலும் . இவ்வாறு 
மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுத்தும்பொழுதுமட்டும் ஒளியை 
விடுத்தும் , மின்னழுத்தம் இல்லா நேரத்தில் தடுத்தும் செயல் 
படுவ தால் கெர்சிமிழ் திறன்மிக்க மின் -ஒளிதடுப்பானாகப் பயன் 
படுத்தப்படு கின்றது . மேலும் . இதனைக்கொண்டு வினாடிக்குப் பல 
மில்லியன் ( Milliori ) முறைகள் ஒளியினைத் தடுக்க முடிகின்றது . 


கரோலஸ் , மிட்டல்ஸ்டெட்டின் அமைப்பு முறைகள் படம் 
12.13 - ல் காட்டப்பட்டுள்ளன . 


ஒளியின் திசை வேகம் 


19 


S- என்னும் ஒளிமூலத்திலிருந்து வரும் ஒளி , வில்லை L , மூலம் 
நைக்கல் N- ன் மேல் படும்படிச் செய்யப்படுகின்றது . N.- ல் 
வெளிபடும் ஒளி தளவிளை வுற்றதாக உள்ளது . இந்த ஒளி 

ட 
S 


L 


K - 


N. 


E 


படம் 12.13 . கெர்சிமிழ் முறையில் ஒளியின் திசை வேகம் காணல் 


கெர்சிமிழ் K -ன் மேல் நேர்க்குத்தாக விழும்படிச் செய்யப்பட் 
டுள்ளது . K -ன் மூலம் கடத்தப்படும் ஒளி N -வின் வழியாகச் 
சென்று வில்லை I -வினால் இணையாக்கப்பட்டு , ஆடி M- ன் மேல் 
விழுகின்றது . 

ஆடி M- ல் எதிரொளிக்கப்படும் ஒளி , வில்லை 
L.- ஆல் குவிக்கப்பட்டு இரண்டாவது கெர்சிமிழ் K.- வின் மேல் 
நேர்க்குத்தாக விழும்படிச் செய்யப்படுகின்றது . K , -வினால் 
கடத்தப்படும் ஒளியானது , நைக்கல் N ., - க்கு குறுக்கு நிலையாக 
வைக்கப்பட்டுள்ள நைக்கல் N.- ன் வழியாகக் கண்ணை அடை 


கின்றது . 


கெர்சிமிழ் K , K , இரண்டின் மின் வாய்களுக்கிடையேயும் 
ரேடியோ அதிர்வு எண்களை உண்டாக்கும் அலையியற்றி ( Oscillator ) 
ஒன்றினால் ஏற்படுத்தப்படும் மிக அதிகமான அதிர்வெண் 
கொண்ட மாறுமின்னழுத்தம் ( Alternating voltage) செயல்படுமாறு 
செய்யப்படுகின்றது . 

கெர்சிமிழ்களில் ஏற்படும் மின்புலங்கள் 
ஒன்றுக்கொன்று நேர்க்குத்தாக இருக்குமாறும் அமைக்கப் 
பட்டுள்ளன . 


ஒவியேலும் நிறமாலையியலும் 


செயல்படும் முறை 

மின்வாய்களுக்கிடையே கெர்சிமிழ்கள் K , K , இரண்டும் 
கட்ட ( Phase , வேறுபாடற்ற மிகு அதிர்வெண் கொண்ட மின் 
னழுத்தத்தின் பெரும் மதிப்புக்களும் சிறும மதிப்புக்களும் அவற் 
றில் ஒரே நேரத்தில் ஏற்படுமாறு , அலையியற்றி ( Oscillator ) 
ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன . இதனால் இரண்டும் விரைவாக 
மூடித் திறக்கும் இரண்டு ஒளித்தடுப்பான்களாகச் செயல்படும் . 
N , - லிருந்து வரும் ஒளியானது K , - ல் பெரும மின்னழுத்த வேறு 

இருக்கும் பொழுது கடத்தப்படுவதாகக் கொள்வோம் . 
கடத்தப்படும் ஒளியானது நீள்வட்ட தளவிளைவு ( Elliptical 
polarisataion ) அடைவதாக இருக்கும் . இவ்வொளி N.- ன் 
வழியாகச் சென்று M- ல் எதிரொளிப்புக்குப் பின்னர் K , - வை 
அடையும் . ஆனால் ஒளியானது K , MK , = d தொலைவு கடப்ப 
தற்கு ஆகும் காலத்தில் , K.- வினால் தடுக்கப்படும் . எனவே , 
பார்வைப் புலத்தில் ஒளி ஏற்படாது . 
எனவே , ஃபீசோவின் 

முறையுடன் ஒப்பிடும்பொழுது , 
N , K , N , மூன்றும் இரு பற்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி 
போன்றும் , N ,, K ,, N , மூன்றும் பற்சக்கரத்தில் உள்ள பல் 
ஒன்றைப் போலவும் செயல்படுவது தெளிவு . 

அலையியற்றி வினாடிக்கு ஏற்படுத்தும் அலைவுகள் f- எனில் , 
ஒளி d தூரத்தைக் கடப்பதற்கு ஆகும் காலத்தைப் பின்வருமாறு 
கணக்கிடலாம் . K , - ல் பெரும மின்னழுத்தம் இருக்கும் பொழுது 
ஒளிக் கடத்தப்படுகின்றது . K ,- ல் சிறும மின்னழுத்தம் ஏற்படும் 
பொழுது தடுக்கப்படுகின்றது . மேலும் மின்புலங்கள் நேர்க்குத்தாக 

ள்ளமையால் K -ல் நீள்வட்ட தளைவிளைவுற்ற ஒளி மீண்டும் 
தளவிளைவுற்றதாகச் செய்யப்படும் . அலையியற்றியில் ஏற்படும் 
ஓரதிர்வுக்கு , இரண்டு பெருமங்களும் , இரண்டு சிறுமங்களும் 
உள்ளன . எனவே பெருமத்திலிருந்து சிறுமத்திற்கு மின்னழுத்தம் 
மாறுவதற்கு ஆகும் காலம் , ஓரதிர்வுக்கு ஆகும் காலத்தில் நான்கில் 
ஒரு பாகமாகும் . எனவே d- தூரத்தை ஒளி கடக்க ஆகும் காலம் 

1 
t . எனில் , t == 


4 ஆகும் 


எனவே ஒளியின் திசைவேகம் C- எனில் , 


* 


d 


4 
= 4fd . 


ஒளியீன் திசை வேகம் 


1381 


அலையியற்றி ஏற்படுத்தும் f- ன் அளவை வினாடிக்கு 3 x 108 
அதிர்வுகள் இருக்குமாறு கொண்டு , தீர்மானித்த ஒளியின் திசை 
வேக மதிப்பு , வினாடிக்கு 2,99,778 கி . மீ . ஆகும் . 


இம்முறையின் சிறப்புகள் 

( 1 ) மிகு அதிர்வெண்கொண்ட அமைப்பு பயன்படுத்தினால் 
ஒளியினை , பற்சக்கர முறையைவிட பல நூறு மடங்கு முறைகள் 
தடுக்க இயலும் . எனவே குறுகிய இடைவெளியில் அமைப்புகளை 
வைக்க இயலும் . 

( 2 ) ஆய்வுக் கூடங்களில் கூட இந்த அளவுகளைச் செய்ய 
இயலும் . 

( 3 ) அலையியற்றி , வினாடிக்கு ஏற்படுத்தும் அதிர்வுகளைத் 
துல்லியமாக அளக்க இயலுமா தலால் , தூரம் d- ஐ மட்டும் துல்லிய 
மாக அளந்து ஒளியின் திசைவேகத்திற்குச் சிறந்த மதிப்புகளைக் 
கணக்கிட முடியும். 


12.10 . ஆன்டர்சன் முறை 


ஆன்டர்சன் பயன்படுத்திய அமைப்பு முறைகள் படம் 12.14- ல் 
காட்டப்பட்டுள்ளன . அவர் ஒரு கெர்சிமிழை மட்டும் பயன்படுத்தி 
ஒளியின் திசைவேகத்தைக் கணக்கிட்டார் . 

1000 வாட் திறன் 
கொண்ட பாதரச ஆவி விளக்கு S ஒளிமூலமாகப் பயன்படுத்தப் 
பட்டது . ஒளிமூலத்திலிருந்து வரும் ஒளியானது வில்லை . - ஆல் 
இணையாக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது . இணைக்கற்றை நைக்கல் 
பட்டகம் N.- ன் மூலம் சென்று தளவிளைவுற்று கெர்சிமிழ் K .. ன் 
மேல் படும்படிச் செய்யப்படுகின்றது . K- ஆல் கடத்தப்படும் ஒளி 
நைக்கல் பட்டகம் N.- மூலம் சென்று L.- வினால் துளைத்திரை 
( Diaphragm ) D.- ன் மேல் குவிக்கப்படுகின்றது . பின்னர் , 
ஒளியானது பகுதி இரசம் பூசப்பட்ட S : mi - Silvered ) கண்ணாடி 
M- ன் மேல் பட்டு , இரண்டு பாகங்களாகப் பிரிக்கப்படுகின்றது . , 
ஒரு பாகம் எதிரொளிப்பிற்குப் பின்னர் வில்லை L.- யினால் இணை 
யாக்கப்பட்டு M , - வை நோக்கிச் செல்கின்றது . M.-வினால் வந்த 
பாதையிலேயே எதிரொளிக்கப்பட்டு மீண்டும் M , - ஐ அடை 

இப்பொழுது M -ல் ஊடுருவி வில்லை . - ஆல் ஒரு 
ஒளிமின் குமிழ் P- ன் ஒளியுணர்வு படலத்தின் மீது குவிக்கப் 
படுகின்றது . அடுத்தப் பகுதி M -ன் வழியாக ஊடுருவிச் சென்று 
ஆடி M e- ல் பட்டு எதிரொளிக்கப்பட்டு , ஆடிகள் M - லிருந்து Ms * 
வரை செல்கிறது . Mg- ன்மீது நேர்க்குத்தாகப் படும்படி அமைப்பு 
இருப்பதனால் மீண்டும் வந்த பாதையிலேயே திருப்பப்பட்டு , 


கின்றது . 


AR 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


- 


- 


M. 


Ma / 


M : 


P 


LAL 


M. 


M M 


* 


Ny 


ப 


S 


படம் 12,14 . ஆன்டர்சன் முறையில் ஒளியின் திசைவேகம் 


M : - ஐ அடைகின்றது . M , - ல் எதிரொளிக்கப்பட்டு , 

வில்லை 
L- ஆல் இப்பகுதியும் ஒளிமின் குமிழ் P- யின் ஒளியுணர்வு 
படலத்தின் மீது குவிக்கப்படுகின் றது . 


கெர்சிமிழ் K- யின் மின்வாய்களுக்கிடையே மிகு அதிர்வு 
கொண்ட மாறு மின்னழுத்தம் ஏற்படுத்தப்படுகின்றது . இதனால் 
அதன் வழியாகச் செல்லும் ஒளியானது நிலையான தொரு ஒளி 
யூட்டத்தை மையமாகக் கொண்டு கூடுவதும் குறைவதுமாக மாறி 
மாறித் தோன்றுகின்றது . இவ்வாறு அமையும் ஒளியானது 

கெர் 
சிமிழிலிருந்து சென்று M.- ல் பட்டு மேற்கூறியுள்ள முறையில் பிரிக் 
கப்பட்டு அவ்வவற்றின் பாதையில் சென்று மீண்டும் ஒளி மின்குமிழ் 
( Photo - cell } P-யை தனித்தனியாக அடைகின்றன . M , - லிருந்து 
M -க்குச் சென்று மீளும் ஒளியின் நீண்ட பாதைக்கும் M - லிருந்து 
-M ;- க்குச் சென்று மீளும் ஒளியின் - பாதைக்குமிடையில் பாதை 
வேறுபாடொன்று அமைகின்றது . இதனால் அலைநீளங்களுக்கு 


ஒளியின் திசை வேகம் 


383 


மிடையே கட்டவேறுபாடு படம் 12:15 ( a ) - ல் உள்ளதுபோன்று ஒருங் 
கமைவற்றதாக ( Out of phase ) அமைய அவை ஒளிமின் குமிழில் 
ஏற்படுத்தும் ஒளிமின் ஓட்டம் ( Photo electric current ) சுழியமாக 


( a ) 


து 


படம் 12 15 . 
ஆன்டர்சன் முறையில் ஒளிபாதைகளுக்கிடையில் உண்டாகும் பாதை 
வேறுபாட்டினால் அமையும் கட்டவேறுபாடுகளைக் காட்டுகின்றது : 
( a ) ஒருங்கமைவற்றது . 
( b ) ஒருங்கமைவானது . 


இருக்கும் . அவை சந்திக்கும்பொழுது 12.12( b)- ல் உள்ளவாறு 
கட்ட ஒருங்கமைவு ஏற்பட்டால் அதிக ஒளிமின் ஓட்டம் உண்டாகும் . 
எனவே ஒருங்கமைவற்ற நிலையில் ஏற்படும் கட்ட வேறுபாடு 

என அரை 

2 
அலை நீளத்தின் ஒற்றைப்படை முழு எண் பெருக்குத் தொகையாக 
இருக்கும் . இந்நிலையை ஏற்படுத்த ஆடி M , சரிசெய்யப்பட்டு 
எற்படும் ஒளிமின் ஓட்டம் சுழியமாக்கப்படுகின்றது . 


17 ஆகும் . எனவே பாதை வேறுபாடு, (21 + 1) , 


அடுத்து M , - யிலிருந்து செல்லும் ஒளி , ஆடி M.- க்குப் பதிலாக 
ஆடி M , - ல் நேர்க்குத்தாகப் படும்படி செய்யப்பட்டு மீண்டும் M.- ஐ 
அடைகின்றது . இதனால் நீண்ட பாதையில் ஒளியானது ஆடிகள் 
Ms, M ; ஆகியவற்றிற்குச் செல்லுவது தடுக்கப்பட்டு பாதை நீளம் 
குறைக்கப்படுகின்றது . இப்பொழுது ஆடி M , - வின் நிலையை 
--மாற்றி மீண்டும் ஒளிமின் குமிழில் ஏற்படும் மின் ஓட்டம் சுழியம் 
ஆக்கப்படுகின்றது . M.-வின் இரண்டாவது நிலையை M ; எனக் 
கொள்வோம். 


ஒளியியலும் நிறமாலையியலும் 
ஆடிகள் M .. M , இரண்டிற்குமிடைப்பட்ட தூரத்தை x என் 
தும் , M -க்கும் M.- க்கும் இடைப்பட்ட தூரத்தை S என்றும் , 
M- க்கும் M.- க்கும் இடைப்பட்ட தூரத்தை y என்றும் கொண்டால், 
2x + 2s - 2y=( 2n +1 ,, 

( 1) 
என எழுதலாம் . 


ஆடிகள் M , - க்கும் M , க்கும் இடைப்பட்ட தூரத்தை As 
என்றும் , M , - க்கும் M , க்கும் இடைப்பட்ட தூரத்தை Ay என்றும் 
கொண்டால் , 
2x + 2As - 2y - 2Ay = 

( 2 ) 


என எழுதலாம் . 
சமன்பாடு ( 1 )-லிருந்து ( 2 ) -ஐக் கழிக்க, 

2s - 245 + 2dy = na 
எனக் கிடைக்கும் . 


( 3 ) 


இவ்வமைப்பில் AS , Ay இரண்டு மதிப்புகளும் நுண் திருகு 
அளவிகளின் மூலம் , அளக்கப்படுகின்றன . 

கெர்சிமிழில் இணைக்கப்பட்டுள்ள அலை இயற்றி ஏற்படுத்தும் 
அதிர்வுகளின் எண்ணிக்கை வினாடிக்கு 19•2x10 ஆகும் . ஒளி 
அலைகளின் குழுத் திசைவேகம் ( Group Velocity ) u எனில் , 

A 

v = n 
T 

ஆகும் . 


" 


T 


இங்கு A , T என்பவை முறையே கெர்சிமிழின் வழியாக வரும் 
திருத்தியமைக்கப்பட்ட அலையின் அலை நீளமும் அதிர்வு காலமும் 
ஆகும் . எனவே , தோராயமான திசைவேகம் U- வைக்கொண்டு , 
தோராயமான மதிப்பைக் கணக்கிடலாம் . கிடைக்கும் - மதிப்பை 
சமன்பாடு ( 3 ) -ல் பிரதியிட , n-- ன் மதிப்பு கிடைக்கும் . கிடைக்கும் 
மதிப்பு சரியான முழு எண்ணிலிருந்து சிறிதளவே வேறுபடும் . ! 
எனவே n- ஐக் கண்டு சரியான முழு எண்ணைத் தீர்மானிக்கலாம் . 
ஆன்டர்சனின் ஆய்வில் கிடைத்த n- ன் மதிப்பு 11 ஆகும் . சமன் 
பாடு 3 -ல் மீண்டும் இந்த n- ன் மதிப்பை ( n = 11 ) எனக்கொண்டு 
A- வின் மதிப்பைக் கணக்கிடலாம் . 
அலையியற்றி வினாடிக்கு ஏற்படுத்தும் அதிர்வுகள் f எனில் 
1 :1 ஆகும் . எனவே, கிடைக்கும் A , T மதிப்புகளை 4 FT 


ஒளியின் திசை வேகம் 


385 


என்னும் சமன்பாட்டில் பதிலீடுசெய்து , !! - வின் மதிப்பைக் கணக் 
கிடலாம் . ஆன்டர்சன் ஆய்வின் படி வெற்றிடத்திற்குச் சரிசெய்யப் 
பட்ட ஒளியின் திசைவேகம் , 

2,99,776 = 6 கி.மீ. / வினாடி ஆகும் . 


C = 


இம்முறையில் ஏற்படும் ஒரே குறைபாடு , ஒளிமின்குமிழ் செயல் 
படும் முறையில் ஏற்படுவதாகும் . இரண்டு ஒளிக்கற்றைகளும் 
அவை உண்டாக்கும் எலக்ட்ரான்கள் , ஒளிமின்குமிழின் நேர் 
மின் வாயை அடைவதினாலேயே உணரப்படுகின்றன . ஒளிமின் 
குமிழினுள் அவற்றின் பாதை ஒன் றிப்பாக இல்லையெனில் , எதிர் 
மின்வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு எலக்ட்ரான்கள் செல்லும் 
காலத்தில் வேறுபாடுகள் ஏற்படும் . ஆன்டர்சன் இக் குறைபாட் 
டினைத் தவிர்த்தல் மிகவும் கடினம் எனக் கருதினார் . 


ஆனால் 1951 - ல் பெர்க்ஸ்டிராண்டு Bergstrand ) இரு ஒளிக் 
கற்றைகளுக்குப் பதிலாக , ஒரு ஒளிக்கற்றையைப் பயன்படுத்தி 
ஒளியின் திசைவேகத்தைக் கணக்கிட்டார் . அவர் கணக்கிட்ட 
ஒளியின் திசைவேகம் , 

c = 2,99,793 + 2 கி . மீ ./வினாடி ஆகும் . 


12.11 . இயற்பியலில் ஒளியின் திசைவேகத்தின் முக்கியத்துவம் : 


ஒளியின் திசைவேகமானது , இயற்கையின் அமைவுகளிலை 
கிடைக்கும் பல முக்கியமான மாறிலி - Contant ) - களில் ஒன்று கும் . 
இயற்பியலில் இந்த மாறிலி மிக முக்யத்துவம் வாய்ந்ததொன் 
ராகும் இயற்பியலின் பல பிரிவுகளில் ஒளியின் திசைவேக மதிப்பு 
எவ்வாறு பயன்படுகின்றது என்று காண்போம் . 


( அ ) மின்காந்த அலைகள் ( Electromagnetic waves ), ஒளி 
யின் - திசைவேகத்திலேயே பரவுகின்றன . எனவே அவற்றின் 
அதிர்வெண்களும் n ), அலை நீளங்களும் A , 

c = n / என்னும் சமன்பாட்டின்படி அமைகின்றன . 


( ஆ ) மின்காந்த அலகுகள் ( Electromagnetic units ) , நிலை 
மின்னியல் அலகுகள் ( Eleetrostatic units ) ஆகிய இரண்டு வகை 
அளவியல் முறைகளிலும் அமையும் , மின் ஓட்டம் , ( Current ), மின் 
அழுத்தம் Voltage ) போன்றவற்றை அளக்கும் , ஒத்த அலகுகளுக் 

சள் உளியின் கிசைவேகக்கைக் கொண்டு 


3881 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


( இ ) சார்பயல் கொள்கை Relativistic theory - வின்படி , 
ஒளியின் திசைவேகத்துடன் ஒப்பிடக் கூடியதொரு திசைவேகத் 
துடன் இயங்கும் பொருளொன் றின் நிறை கூடுகின்றது எனவே 
நிலையாக இருக்கும்பொழுது அதன் நிறையை 17:, என்றும் y 
அளவு திசைவேகத்துடன் இயங்கும்பொழுது அதன் நிறையை 
m என்னும் கொண்டால் , அவைகள் , 


m = 


என்னும் சமன்பாட்டால் 


V1 


இணைக்கப்பட்டுள்ளன . இச்சமன்பாட்டிலிருந்து பொருளொன்று 
பெறக்கூடிய பெரும திசை வேகமானது ஒளியின் திசைவேக 
அளவுக்கு இருக்கலாம் என்பது தெளிவு . மேலும் ஒளியின் திசை 
வேகத்திற்கு அதிகமான திசைவேகத்தை எப்பொருளும் பெற 
இயலாது என்பதும் தெரிகின்றது . 

( ஈ ) சார்பியல் கொள்கையின்படி நிறை m- க்கும் , ஆற்றல் 
E-க்கும் இடையே அவற்றை சரிசமனாக்கும் வகையில் அமையும் 
E = mc என்னும் ஐன்ஸ்டனின் (Einstein s ) சமன்பாடு ஒளியின் . 
திசைவேகம் C- யைக் கொண்டுள்ளது . 

( உ ) வெற்றிடத்தில் அமையும் ஒளியின் திசைவேகத்திற்கும் 
ஊடகமொன்றில் அமையும் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடைப் 
பட்ட விகிதமானது , அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணைக் 
கொடுக்கின்றது . 


மாதிரிக் கணக்குகள் 
1 , ஃபீசோ முறையில் பயன்படும் பற்சச்கரத்தில் 720 பற்கள் 
உள்ளன . பற்சக்கரத்திற்கும் , குழி ஆடிக்கும் இடைப்பட்ட தூரம் 
8.6 . கி . மீ . ஒளியின் திசைவேகம் 3x10 செ . மீ. வினாடி எனில் 
முதல் மறைவுக்கு வினாடியொன் றுக்கு பற்சக்கரம் எத்தனை முறை 
சுழலுமெனக் கணக்கிடுக . 
ஃபீசோ முறையில் முதல் மறைவுக்கு ) 

4 Nn.D 
ஒளியின் திசைவேகம் c 

c = 3x10 ° செ . மீ . 
N 720 


h = ? 


ஒளியின் திசைவேகம் 


387 


4ND 


. 


3x108 
4x720 x 8.6 


12.1 சுற்றுக்கள் /வினாடி . 


2. ஃபோகால்டின் ஆய்வொன்றில் 10 மீட்டர் வளைவு ஆரம் 
கொண்ட குழியாடி பயன் படுத்தப்படுகிறது . ஒளியூட்டப்பட்ட 
பிளவு வில்லையிலிருந்து 5 மீட்டர் தொலைவிலும் , சுழலும் . ஆடி 
வில்லையிலிருந்து 4 மீட்டர் தொலைவிலும் உள்ளது . ஆடி வினாடிக்கு 
450 சுழற்சிகளை ஏற்படுத்துகின்றது . ஒளியின் திசைவேகம் 
3,00,000 கி . மீ . / வினாடி எனில் , படிவம் அடையும் இடப் பெயர்ச்சி 
யைக் கணக்கிடுக. 


போகால்டின் முறையில் 
ஒளியின் திசைவேகம் - 


) 


8man Re 
( b + R ) x 


கணக்கின் படி , 


C 


= 3,00,000 கி . மீ . 


R 


10 மீ . 


a 


b 


- 


n 


450 


- 


? 


8nanR ? 
c ( b + R) 


8x5x450x102 

3x10 ( 10 + 4 ) 
0.001347 மீட்டர் 
1.3 மி . மீட்டர் 


படிவ இடப்பெயர்ச்சி 1.3 மி . மீட்டர் ஆகும் . 


8.) 


கார்பன் - டை - சல்பைடு திரவத்தில் ஒளியானது ஒரு குறி 


இத 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


கின்றது . கார்பன் - டை - சல்பைடின் ஒளிவிலகல் எண் 1.46 
எனில் குறியீடு அமைந்துள்ள தொலைவினைக் கணக்கிடுக . 


ஒளிவிலகல் எண் - = > 


21 


கணக்கின்படி : 


1 


மேலும் 


y = 1.46 


3x105 மீ . 


: 1.46 


3x105 
2xd 
0.5 


3x10 $ x0.5 

2d 


3x109 x 0.5 
அல்லது d = 

2x1.46 


மீட்டர்கள் 


5136x104 மீட்டர்கள் 


வினாக்கள் 
1. ஃபீசோ முறையில் ஒளியின் திசைவேகத்தைக் காணு 
தலைக் கொள்கையுடன் விளக்குக . 

ஆய்வைச் செய்வதில் 
ஏற்படும் முக்கியமான குறைபாடுகளைப்பற்றி விளக்கவும் . 


2. போகால்ட்டின் முறையில் ஒளியின் திசைவேகம் காணுவ 

தெப்படி என்று விளக்குக . இம்முறையில் திரவமொன் றில் 
ஒளியின் திசைவேகத்தைத் தீர்மானிப்பது எப்படி என்று 

விவரி . கிடைக்கும் முடிவின் முக்கியத்துவத்தை விளக்குக . 
3. மைக்கேல்சனின் சுழலும் ஆடி முறையில் ஒளியின் திசை 

வேகத்தைக் காணுதலைப்பற்றி விவரிக்கவும் . இம்முறை 
போகால்ட் முறையினின்று எவ்வாறு திருத்தியமைக்கப் 
பட்டுள்ளது ? வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்தைக் 
காண இம்முறை எவ்வாறு திருத்தியமைக்கப்பட்டது ? 


1 : போகால்ட்டின் முறையில் ஒளியின் கிடைவோம் காண 


ஒளியின் திசை வேகம் 

889 
ஒளியின் அலைக் கொள்கைக்கு ஆதரவாக அமைதலை 

விளக்குக . 
5. கெர்சிமிழ் முறையில் ஒளியின் திசைவேகம் தீர்மானித்தலை 

விளக்குக . 


6. ஒளியின் திசைவேகம் காணப் பயன்படும் நவீன முறை 

யொன்றை கொள்கையுடன் விளக்குக . 


7. ஒளியின் திசைவேகத்தின் - முக்கியத்துவத்தைப்பற்றிக் 

குறிப்பு வரைக . 


8. குறிப்பு வரைக : 

( அ ) மைக்கேல் சன் முறையில் ஒளியின் திசைவேகம் . 
( ஆ ) கெர்சிமிழ் முறையில் ஒளியின் திசைவேகம் . 


மேற்கோள் நூற்பட்டியல் 


1. Fundamentals of Optics 


Jenkins and White 
--McGraw Hill Book Co. 


2. A Text book of Light 


G. R. Noakes 
-Macmillan and Co Ltd 


3. A Text book of Light 


A. W. Barton 
Longmans, Green & Co 


4. A Treatise on Light 


R. A Houstoun 
-Longmans , Green & Co. 


5. A Text book of Light 


D. N. Vasudeva 
-Atma Ram & Sons , 

Delhi - 6 . 


6. Principles of Optics 


B. K. Mathur 
--Gopal Printing Press , 

Kanpur. 


7. Introduction to Geometri--- Joseph Morgon 

cal and Physical Optics McGraw Hill Book Co. , 


The Principles of Optics 


Hardy and Perrin 
--- McGraw Hill Book Co. 


9. Optics 


10. ஒளியியல் 


Bruno Rossi 
-Addison Wesley Pub . Co 
சண்முகசுந்தரம் & சபேசன் 
தமிழ் நாட்டுப் பாடநூல்) 

நிறுவனம் 


மேற்கோள் நூற்பட்டியல் 


391 


11. Colour Photography 


Frank R. Neweps 
Blackie & Son Ltd. , 

London 


-12 . Colour Fundamentals 


Maitland Graves 
-McGraw Hill Book Co. 


13. Colour in theory and 

Practice 


H. D. Murray 
---Chapman & Hall Ltd. 


14. Phase Microscopy 


Alva H. Bennett and others 
-Chapman & Hall Ltd. 


15. Photography to - day 


- 


D. A. Spencer , 
-Oxford University press . 


16. Photography 


C. E. Kenneth Mees 
-G. Bell & Sons Ltd. 


17. An Introductior t ) Modern - 

Optics 


Ajoy K. Ghatak 
- Tata McGraw Hill 
Pub . Co. , Bumbay . 


Donald H. Jacobs 
-McGraw Hill Book Co. , 


18. Fundamentals of Optical 

Engineering 
19. Geometrical and Physical 

Optics 
20. The Theory of Light 


Longhurst 
Longmans , Green & Co. , 


Preston 
--Macmillan Co. 


கலைச்சொற்கள் 


A 


Aberration 
Abbe s oil immersion objec 

tive 
Absolute 
Absorption 
Absorption line 
Absorption Spectrum 
Accommodation of the eye 
Achromatic Combination 
Achromatic doublet 
Achromatic objective 


- 


- 


பிறழ்ச்சி 
அபேயின் எண்ணெய் அமிழ்ப் 

புப் பொருளருகி 
சார்பிலா 
உட்கவர் தல் 
உட்கவர் வரி 
உட்கவர் நிறமாலை 
கண் தக அமைதல் 
நிறப்பிறழ்ச்சி நீக்கிய இணைப்பு 
நிறப்பிறழ்ச்சி நீக்கிய இரட்டை 
நிறப்பிறழ்ச்சி நீக்கிய பொரு 

ளருகி 
நிறப் பிறழ்ச்சி நீக்கிய பட்டகம் 
கூட்டு முறை 
காற்றுச் சிமிழ் 
குறியியல் கூடுதல் 


- 


வீச்சு 


Achromatic prism 
Additive process 
Air, cell 
Algebraic sum 
Amplitude 
Analytic sense 
Angle of Aberration 
Angle of dispersion 
Angle of emergence 
Angle of incidence 
Angle of minimum deviation 
Angle of reflection 
Angle of refraction 
Angle of view 
Angstrom unit 


பகுத்துணரும் புலன் 
பிறழ்ச்சிக் கோணம் 
நிறப்பிரிகைக் கோணம் 
விடுகோணம் 
படுகோணம் 
சிறும திசை மாற்றக் கோணம் 
எதிரொளிப்புக் கோணம் 
விலக்குக் கோணம் 
பார்வைக் கோணம் 
ஆங்ஸ்ட்ராம் அலகு ( ஆ . அ . ) 


கலைச்சொற்கள் 


393 


Angular magnification 
Annular eclipse 
Anomalous dispersion 
Aperture 
Aplanatic points 
Aplanatic surface 
Assembly of lenses 
Assumption 
Astigmatism 
Astronomical telescope 
Axis of the lens 


கோண உருப்பெருக்கம் 
வளை வடிவக் கிரகணம் 
முரணிய நிறப்பிரிகை 
திறப்பு ; இடை இடம் 
அப்ள நாட்டிக் புள்ளிகள் 
அப்ள நாட்டிக் பரப்பு 
வில்லைகளின் தொகுப்பு 
தற்கோள் 
அஸ்டிக்மேட்டிஸம் 
வானியல் தொலைநோக்கி 
வில்லையின் அச்சு 


B 


Base 
Barrel distortion 
Beam of light 
Bellows 
Brightness 
Bulb 


அடிப்பாகம் 
பீப்பாய் உருக்குலைவு 
ஒளிக்கற்றை 
துருத்தி 
பொலிவு 
குமிழ் 


C 


- 


Canada Balsm 
Candle Power 
Cardinal points 
Caustic curve 
Caustic surface 
Cell 
Chromatic aberration 
Circle of least Confusion 
Circular disc 
Clockwise 
Co - axilly 
Coherent sources 
Coiled - coil 
Collimator 
Colour 
Colour distortion 
Colour mixture 


கனடா பால்சம 
வத்தித்திறன் , 
கார்டினல் புள்ளிகள் 
காஸ்டிக் வளைவு 
காஸ்டிக் புறப்பரப்பு 
சிமிழ் 
நிறப் பிறழ்ச்சி 
தெளிவு வட்டம் 
வட்ட வட்டு 
வலஞ்சுழியாக 
ஓரச்சாக 
ஓரியல் மூலங்கள் 
சுருண்ட சுருள் 
இணையாக்கி 
- நிறம் 
நிற உருக்குலைவு 
நிறக் கலவை 


394 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


Colour vision 
Coma 


நிறப் பார்வை 
கோமா ( அ வால் நட்சத்திரக் 

குறைபாடு 
பொது அச்சு 
ஈடுசெய்வி 
நிரப்புக் கோணம் 
நிரப்பு நிறம் 
கூட்டு நுண்ணோக்கி 
குழிவில்லை 
குழிப்பிறை 


குழி ஆடி 


- 


Common axis 
Compensate 
Complementary angle 
Complementary colour 
Compound microscope 
Concave lens 
Concave miniscus 
Concave mirror 
Concentric 
Condensing lens 
Conjugate foci 
Conjugate points 
Conjugate positions 
Contact printing 
Constant 
Constant deviation prism 
Continuous spectrum 
Convention of signs 
Converging lens 
Convex miniscus 
Corpuscle 
Corpuscular theory 
Crest 
Critical angle 
Crossed lens 
Cross -wire 
Crown glass 
Cusp 


ஒரு மைய 
குவி வில்லை 
பரிமாற்றுக் குவியங்கள் 
பரிமாற்றுப் புள்ளிகள் 
பரிமாற்று நிலைகள் 
தொடுமுறை அச்சிடுதல் 
மாறிலி 
திசையுறுப் பட்டகம் 
தொடர் நிறமாலை 
குறியீட்டு மரபு 
குவி வில்லை 
குவிப்பிறை 


- 


துகள் 


துகட் கொள்கை 
முகடு 
மாறு நிலைக் கோணம் 
பிறழ்ச்சி நீக்கிய வில்லை 
குறுக்குக் கம்பி 
கிரவுன் கண்ணாடி 
வளைவிடம் 


D 


Defect 
Defect of images 
Definition 
Deflection 
Denser medium 
Depth of focus 


குறைபாடு 
படிவக் குறைபாடுகள் 
வரையறை 
விலக்கம் 
அடர்மிகு ஊடகம் 
குவிய ஆழம் 


395 


கலைச்சொற்கள் 


Depth of field 
Developer 
Deviated 
Deviation 
Diaphragm 
Dielectric 
Diffraction 
Difference 
Differentiation 
Dimension 
Dioptre 
Direct vision prism 
Direct vision Spectroscope 


- 


புல ஆழம் 
தோற்றுவிப்பான் 
திசைமாற்றமுற்ற 
திசைமாற்றம் 
துளைத்திரை 
மின் கடத்தா 
விளிம்பு விளைவு 
வேறுபாடு 
பகுனி 
பரிமாணம் 
டைஆப்டர் 
நேர்முகப் பார்வைப் பட்டகம் 
நேர்முகப் பார்வை நிறமாலை 

நானி 
நிறப்பிரிகை 
பிரிதிறன் 
உருக்குலைவு 
இரட்டை ஒளிவிலக்கம் 


Dispersion - 
Dispersive power 
Distortion 
Double refraction 


E 


- 


Eclipse 
Electromagnetic wave 
Ellipse 
Elliptically polarised light 
Enlarger 
Epidiascope 
Episcope 
Equivalent lens 
Equivalent focal length 
Erecting lens . 
Exposure 
Extended object 
Eye - piece 


கிரகணம் 
மின்காந்த அலை 
நீள்வட்டம் 
நீள்வட்டத்தள விளைவுற்ற ஒளி 
உருப்பெருக்கி 
எப்பிடயஸ்கோப் 
எபிஸ்கோப் 
இணைமாற்று வில்லை 
இணை மாற்றுக் குவிய தூரம் 
நிமிர்த்தும் வில்லை 
ஒளித்திறப்பு 
நீண்ட பொருள் 
கண்ணருகில் 


- 


F ) 


Fading 
Field of view 
Field lens 


--மங்குதல் 
--- பார்வைப் புலம் 


புலவில்லை 


ஒளியியலும் நிறமாலைவியலும் 


Filament 
Film 


Fixer 
Flint glass 
Fluorescent jamp 
Flux 
Focal lines 
Focal point 
Fovea 
Fraunhofer lines 
Frequency 


இழை 
மெல்லிய ஏடு ( அல்லது ) மென் 

படலம் 
நிலைப்பாக்கி 
ஃபிளின்ட் கண்ணாடி 
ஒளிரும் வினக்கு 
பாயம் 
குவியக் கோடுகள் 
குவியப் புள்ளி 
போவியா 
ஃபிரான் ஹோபர் வரிகள் 
அதிர்வு 


Gauss points 
Gelatinum 
Geometric axis 
Geometric shadow 
Geometrical optics 
Grazing incidence 


---- காஸ் புள்ளிகள் 

ஜிலேட்டினம் 
--- வடிவியல் அச்சு 

வடிவியல் நிழல் 
வடிவியல் ஒளியியல் 
தவழ் திலைப் படுகை 


- 


H 


* Head light 

Homogeneous medium 
Horizontal 
Hue 
Hyperbola 
Hypo 


முகப்பு விளக்கு 
ஒரு படித்தான ஊடகம் 
கிடைமட்டம் 
நிறம் பகுத்தல் 
அதிபர வளையம் 
--ஹைபோ ( அ ) சோடியம் தயோ 

சல்பேட் 


- 


Illuminating power 
Illumination 
Image space 
Incident ray 
Indigo 
Infinity 


ஒளிவீசுத் திறன் 
ஒளியூட்டம் 
படிவ வெளி 
- படு கதிர் 
கருநீலம் 
--முடிவிலா 


- 


கலைச்சொற்கள் 


397 


Infra - red 
Inorganic chemistry 
Integral multiple 
Integration 
Interference 
Interspace 
Invisible region 
Isotropic 


புறச் சிகப்பு 
கனிமவேதியல் 
முழு எண் மடங்கு 
தொகுனியாக்கம் 
குறுக்கீட்டு விளைவு 
டைவெளி 
கண்ணுறு பகுதி 
திசையொப்புப் பண்பியலான 


- 


| 


Jolly s photometer 
Jupiter 


ஜாலியின் ஒளிமானி 
வியாழன் 


KI 


Kerr cell 
Kinetie energy 


கெர் சிமிழ் 
இயக்க ஆற்றல் 


L 


மீச்சிறு 


* Latent image 
Lateral 
Lateral displacement 
Lateral magnification 
Least distance of distinct 

vision 
Lens 
Lens system 
Levelling screw 
Lever 
Light filter 
Light sources 
Linear magnification 
Liquid lens 
Locus 
Longitudinal magnification 
Lumen 
Luminous flux 
Luminous intensity 
Lunar eclipse 


உள்ளுறை படிவம் 
இடவலமான 
பக்கப் பெயர்ச்சி 
குறுக்கு உருப்பெருக்கம் 
தெளிவுப் 

பார்வை , 
தொலைவு 
வில்லை 
வில்லைத் தொகுப்பு 
சரிமட்டத் திருகாணி 
நெம்புகோல் 
ஒளிவடிப்பான் 
ஒளிமூலங்கள் 
நீட்ட உருப்பெருக்கம் 
திரவ வில்லை 
நியமப் பரதை 
நீளவாகு உருப்பெருக்கம் 


லூமென் 


ஒளிவிளக்கப் பாயம் 
ஒளிவிளக்கச் செறிவு 
சந்திர கிரகணம் 


1998 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


M 


Magic lantern 
Magnification 
Major axis 
Mantle 
Marginal ray 
Maximum 
Medium 
Mercury vapour lamp 
Metre - candle 
Microscope 
Minimum 
Minor - axis 
Modulation 
Monochromatic light 
Monochromatic source 
Multiple reflection 


மாய வீழ்த்தி 
உருப்பெருக்கம் 
பேரச்சு 
எரிச்சட்டை 
ஒரக்கதிர் 
பெருமம் 
ஊடகம் 
பாதரச ஆவி விளக்கு 
மீட்டர் வத்தி 
நுண்ணோக்கி 
சிறுமம் 
சிற்றச்சு 
அலைப்பண்பேற்றம் 
ஒற்றை நிற ஒளி 
ஒற்றை நிற ஒளிமூலம் 
பன்முக எதிரொளிப்பு 


N 


Negative 
Nicol prism 
Nodal points 
Normal 
Normal dispersion 


எதிர் ; எதிர்ப் பதிவு 
நைக்கல் பட்டகம் 
அதிர்விலாப் புள்ளிகள் 
நேர்க்குத்துக் கோடு 
இயல்பு நிறப்பிரிகை 


- 


Objective 
Object space 
Oblique incidence 
Oblique incidence pencil 
Opaque : 
Optic axis 
Optic bench 
Optio centre 
Optic lever 
Optical path 
Origin 
Oscillation 


பொருளருகி 
பொருள் வெளி 
சாய்வுப் படுகை 
சாய்வுக் கூம்புக் கற்றை 
ஒளிப்புகா 
ஒளி அச்சு 
ஒளியியல் அளவுச் சட்டம் 
ஒளியியல் மையம் 
ஒளியியல் நெம்பு கோல் 
ஒளிப்பாதை 
தோற்றுவாய் 
அலைவு 


கலைச்சொற்கள் 


39 


Overlapping 
Overtone 


மேற்பொருந்துதல் 
மேற்சுரம் 


Parabola 
Parabolic mirror 
Paraxial rays 
Parallax 
Path difference 
Pencil of light 
Pentane lamp 
Penumbra 
Perpendicular 
Persistance of vision 
Phase 
Phase change 
Phase contract microscope 
Photo electricity 
Photo electric effect 
Photography 
Photographic emulsion 
Photographic film 
Photographie plate 
Phytometer 
Photometry 
Photo sensitivity 
Physical optics 
Physical society 
Pigment 
Pin - cushion Distortion 
Plane of incidence 
Plane mirror 
Point image 
Point object 
Polarisation 
Polarised light 
Pole of the mirror 
Positive 


பரவளையம் 
பரவளைய ஆடி 
அச்சிணைக் கதிர்கள் 
இட மாறுத் தோற்றம் 
பாதை வேறுபாடு 
கூம்பு ஒளிக் கற்றை 
பென்டேன் விளக்கு 
புற நிழல் 
செங்குத்துக் கோடு 
பார்வை நீட்டிப்பு 
கட்டம் 
கட்டமாற்றம் 
கட்டவேறுபாடு நுண்ணோக்கி 
ஒளிமின்னியல் 
ஒளிமின் விளைவு 
ஒளிப்படவியல் 
ஒளியுணர்வுப் பசை 
படச் சுருள் 
ஒளிப்படத் தகடு 
ஒளிமானி 
ஒளி அளவியல் 
ஒளி உணர்திறன் 
இயற்பியல் ஒளியியல் 
இயற்பியல் கழகம் 
நிறங்கொண்ட பொருள் 
குண்டூசி மெத்தை உருக்குலைவு 
படுதளம் 
சமதள ஆடி 
புள்ளிப் படிவம் 
புள்ளிப் பொருள் 
தள விளைவு 
தளவிளைவுற்ற ஒளி 


ஆடி மையம் 


நேர் 


100 


ஒளியியலும் நிறமாலையியலும் 


Potential energy 
Power of the lens 
Primary colours 
Primary Rainb w 
Primary Standard 
Principle 
Principle of reversibility 
Principal focus 
Principal maximum 
Principal plane 
Principal points 
Principal Section 
Print 
Prism table 
Projector lens 
Propagation 


நிலை ஆற்றல் 
வில்லைத் திறன் 
மூல நிறங்கள் 
முதல் நிலை வானவில் 
மூலப் படித்தரம் 
கோட்பாடு ; தத்துவம் 
நேர் - எதிர் பண்பின் தத்துவம் 
முதன்மைக் குவிய்ம் 
முக்கியப் பெருமம் 
முதன்மைத் தளம் 
முதன்மைப் புள்ளிகள் 
முக்கியப் பகுதி 
நேர்ப் பதிவு ; அச்சு 
பட்டக மேடை 
வீழ்த்தி வில்லை 
பரப்பல் 


-- 


வ 


Quantum Optics 
Quality 


குவாண்டம் ஒளியியல் 


பண்பு 


R 


- 


Radius of Curvatura 
Rainbow 
Range 
Rarer medium 
Rays 
Real image 
Recording 
Rectilineer propagation 
Reflection 
Refraction 
Refracting angle 
Refracting edge 
Refractive Index 
Relative aperture 
Resolving power 
Restraiter 


வளைவு ஆரம் 
வானவில் 
நெடுக்கம் 
அடர்குறை ஊடகம் 
கதிர்கள் - 
உண்மைப் படிவம் 
பதிவு செய்தல் 
நேர்கோட்டுப் பரவல் 
எதிரொளிப்பு 
ஒளிவிலகல் 
ஒளிவிலக்குக் கோணம் 
ஒளிவிலகல் விளிம்பு 
ஒளிவிலகல் எண் 
சார்புத் திறப்பு 
பகுதிறன் 
செயலடக்கி 


- 


கலைச்சொற்கள் 


401 


Tangent 
Tangential 
Tangential Screw 
Tarquoise colour 
Telephoto 
Telephoto Camera 
Telephoto lens 
Telescope 
Telescope objective : 


தொடுகோடு 
தொடுவியலான 
தொடுவியல் திருகு 
டார்குவாஸ் நிறம் 
தொலைப்படம் 
தொலைப்படக் காமிரா 
தொலைப்பட வில்லை 
தொலைநோக்கி 
தொலைநோக்கியின் பொரு 
ளருகி 


தடிமம் 
மென்படலம் 
மென்வில்லை 
மென் பட்டகம் 
முழு எதிரொளிப்புப் பட்டகம் 
முழு எதிரொளிப்பு 
ஒளிக்கசியும் பொருள் 
செலுத்துகை 
ஒளிபுகும் பொருள் 
குறுக்குக் கோளப் பிறழ்ச்சி 


Thick lens 
Thickness 
Thin film 
Thin lens 
Thin prism 
Total reflection prism 
Total reflection 
Transluscent object 
Transmission 
Transperent material 
Transverse Spherical aberra 

tion 
Transverse waves 
Trough 
Turn table 


தடிம வில்லை 


குறுக்கலைகள் 

சிறுதொட்டி 
-- சுழல் மேடை 


Ultraviolet 
Umbra 
Unsaturated 
Unity 


புற ஊதா 
அக நிழல் 
தெவிட்டலற்ற 
ஓரலகு 


Vacuum 
Virtual image 
Virtual object 
Virtual Source 


வெற்றிடம் 
மாய்ப்படிவம் 
மாயப்பொருள் 
மாய ஒளிமூலம் 


ஒளியியலும் நிறமாலையியலு 


Retina 
Rods 
Rotation 


விழித்திரை 
தண்டுகள் 
சுழற்சி 


S 


Satellite 
Saturate 
Scattering of light 
Secondary Rainbow 
Selenium 
Self -luminous 
Sensitiveness 
Sextant 
Shadow 
Shunt 
Sign convention 
Simple harmonic motion 
Simple microscope 
Sodium vapour lamp 
Solar eclipse 
Solar system 
Solid angle 
Space 
Spectrograph 
Spectrometer 
Spectrum 
Sphere 
Spherical aberration 
Spheroid 
Spirit level 
Standard 
Stimulus 
Stop 
Substitute 
Substractive Methodo 
Successive 
Surface of least Confusion 
· Surface of Seperation 
Synthetic sense 


துணைக்கோள் 
தெவிட்டிய 
ஒளிச் சிதறல் 
இரண்டாம் நிலை வான்வில் 
செலினியம் 
தன் ஒளி படைத்த 
உணர் நுட்பம் 
செக்ஸ்டன்ட் 
நிழல் 
இணைத்தடை 
குறியீட்டு மரபு 
சீரிசை இயக்கம் 
தனி நுண்ணோக்கி 
சோடியம் ஆவிவிளக்கு 
சூரியக் கிரகணம் 
ஞாயிற்றுக் குடும்பம் 
திண்மைக் கோணம் 
வெளி 
நிறமாலை வரைவி 
நிறமாலை மானி 
நிறமாலை 
கோளம் , 
கோளப் பிறழ்ச்சி 
நீள்கோளம் 
இரசமட்டம் 
படித்தரம் 
கிளர்வு 
தடுப்பு 
பதிலீடு செய் 
நீக்க முறை 
அடுத்தடுத்த 
தெளிவுப் பரப்பு 
பிரிதளம் 
தொகுத்துணரும் புலன் 


சொற்கள் 


403 


புலனாகும் 


Visible 
Visible region 
Vision 


கண்ணுறுப் பகுதி 
பார்வை 


W 


Wave - length 
Wave motion 
Wave theory 
Wide angle lens 


அலை நீளம் 
அலை இயக்கம் 
அலைக் கொள்கை 
அதிகோண வில்லை 


Z 


Zero | 
Zone 


சுழி 
மண்டிலம் 


